


க$தமிழ்ச்செல்வி 
கு. ரேணுகா தேவி 


BUCK CONVERTER ISOLATED DC/DC 
TRANSFORMER 


ISOLATOR — 
SWITCHING- DEVICE ADP1043 
REGULATOR E 
DRIVER 


சூமிழ்நா மாநீல உயர்கல்வி மன்றம்‌ 


காமராஜர்‌ சாலை, சென்ணை-600 005. 





பொருளடக்கம்‌ 


| 
வ.எண்‌ தலைப்பு 
எண்‌ 


1 இன்டெல்‌ 8085 
நுண்முறைப்படுத்தியின்‌ கட்டமைப்பு 
மற்றும்‌ திட்டநிரல்‌ | 

2 இடைப்‌ பரிமாற்று நினைவகம்‌ 56 
மற்றும்‌ 
உள்ளீடு / வெளியீடு கருவிகள்‌ 








இடைப்‌ பரிமாற்றுப்‌ புறவியல்‌ 103 
சாதனங்கள்‌ 


இன்டெல்‌ 8086 நுண்முறைப்படுத்தி 


8051 நுண்கட்டுப்படுத்தியின்‌ 223 
கட்டுமானம்‌ மற்றும்‌ 
]திட்டநிரல்படுத்தல்‌ 











1 
இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியின்‌ 
கட்டமைப்பு மற்றும்‌ திட்டநிரல்‌ 
(Architecture and Progranime of Intel 8085 
Microprocessor) 
11 முன்னுரை 

தொழில்மயமான சமுதாயத்தில்‌ அன்றாட வேலைகளில்‌ 
நுண்முறைப்படுத்தி மிக முக்கிய பங்கு வகுக்கிறது. நுண்முறைப்‌ 
படுத்தியை ஒரு கணினியின்‌ தரவுகளை முறைப்படுத்தும்‌ சாதன 
மாகவோ அல்லது கணக்கீடு சாதனமாகவோ கருதலாம்‌. இது ஒரு 
நுண்கணினியின்‌ மையச்‌ செயலகம்‌ போன்று செயல்படும்‌. ஒரு 
பெரிய அளவிலான தொகுப்பு சில்லில்‌ (LSI Chip) வடிவமைக்கப்‌ 
பட்ட மையச்‌ செயலகமே நுண்முறைப்படுத்தியாகும்‌. இது ஈரடி 
எண்களான 0 மற்றும்‌ 1 ஐ கொண்டு இயங்கவும்‌ மற்றும்‌ தொடர்பு 
கொள்ளவும்‌ செய்கிறது. ஒவ்வொரு நுண்முறைப்படுத்திக்கும்‌ ஒரு 
நிரந்திர கட்டளைத்‌ (Instruction) தொகுப்பு அதாவது திட்ட நிரல்‌ 
(Program) உள்ளது. அவை இயந்திர மொழி (Machine language) 
எனப்படும்‌ ஈரடி முறையில்‌ இருக்கும்‌. ஆனால்‌ இயந்திர மொழியில்‌ 
திட்ட நிரல்‌ எழுதுவது மிகவும்‌ கடினம்‌. எனவே இக்குறைப்‌ 
பாட்டினைத்‌ தவிர்ப்பதற்கு ஈரடி கட்டளைகள்‌ செயற்குறிப்பு 
(Mnemonics) மூலம்‌ குறிப்பிடப்பட்டது. திட்ட நிரல்‌, செயற்குறிப்பும்‌ 
இயக்கக்‌ குறியீடும்‌ கொண்ட இடைநிலை மொழியில்‌ (Assembly 

language) எழுதப்பட்டது. 


முதல்‌ நுண்முறைப்படுத்தி 1971ஆம்‌ ஆண்டு அமெரிக்காவில்‌ 
உள்ள இன்டெல்‌ தொழிலகத்தால்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்டது. இது 
இன்டெல்‌ 4004 என்ற 4-பிட்‌ நுண்முறைப்படுத்தியாகும்‌. பிறகு 1972 
ஆம்‌ ஆண்டு அதே தொழிலகம்‌ 8008 என்ற 8-பிட்‌ 
நுண்முறைப்படுத்தியை அறிமுகம்‌ செய்தது. 4-பிட்‌ மற்றும்‌ 8-பிட்‌ 
நுண்முறைப்படுத்திகள்‌ என்பவை அவை தரவுகளை (Data) ஒரே 
நேரத்தில்‌ கையாளும்‌ முறையை குறிப்பிடுகின்றன. தற்போது 
இன்டெல்‌ 8085, மோட்டரோலா MC 6809 போன்ற 8-பிட்‌ 
நுண்முறைப்படுத்திகள்‌ பயன்பாட்டில்‌ உள்ளன. பின்வரும்‌ 
பிரிவுகளில்‌ இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியின்‌ கட்டமைப்பு, 
முனை அமைப்பு மற்றும்‌ இடைநிலை மொழியில்‌ எழுதப்பட்ட 
அதனுடைய திட்ட நிரல்கள்‌ பற்றிக்‌ காண்போம்‌. 

1 


12 எண்ணிலக்கக்‌ கணினி . 
(Digital Computer) 

எண்ணிலக்கக்‌ கணினி என்பது செயல்முறைப்படுத்தக்‌ கூடிய 
கருவியாகும்‌. இது கணக்கீடு செய்வதற்காகவே 
வடிவமைக்கப்பட்டதாகும்‌. மையச்‌ செயலகம்‌, நினைவகம்‌, உள்ளீடு 
மற்றும்‌ வெளியீடு சாதனங்கள்‌ ஒரு எண்ணிலக்கக்‌ கணினியின்‌ 
முக்கியமான பாகங்களாகும்‌. ஒரு நுண்கணினி (Micro computer) 
என்பது சிறிய எண்ணிலக்கக்‌ கணினியாகும்‌. ஒரு நுண்கணினியின்‌ 
மையச்‌ செயலகமே நுண்முறைப்படுத்தியாகும்‌. ஒரு 
நுண்கணினியின்‌ அமைப்பு, படம்‌ (1.0) இல்‌ காட்டப்பட்டுள்ளது. ஒரு 
கணினியின்‌ உள்கட்டச்‌ சாதனங்கள்‌ (Physical devices) மற்றும்‌ 
மின்சுற்றுகள்‌, வன்பொருள்‌ (Hardware) எனப்படும்‌. ஒரு குறிப்பிட்ட 
வேலையைச்‌ செய்துமுடிப்பதற்காக எழுதப்படும்‌ கட்டளைகளின்‌ 
(Instructions) தொகுப்பு திட்ட நிரல்‌ (Program) எனப்படும்‌. ஒரு 
குறிப்பிட்ட கணினிக்காக எழுதப்படும்‌ திட்ட நிரல்‌, அந்தக்‌ 
கணினியின்‌ மென்பொருள்‌ (Software) எனப்படும்‌. உள்ளீடு மற்றும்‌ 
வெளியீடு சாதனங்கள்‌ ஒன்றாக இணைந்து, புறவியலான - 
சாதனங்கள்‌ (Peripheral devices) எனப்படும்‌. எண்ணிலக்கக்‌ 
கணினியின்‌ முக்கியமான பாகங்களைப்‌ பற்றிய விளக்கத்தைக்‌ 
காண்போம்‌. 





| பட பபப 
| | 


ர 
i 


| 1 
உள்ளீட்டகம்‌ ===" N EA வெளியீட்டகம்‌ 


| 
| 


i | 
i | 


| நினைவகம்‌ 
| | 


படம்‌ (1.1) நுண்கணினியின்‌ அமைப்பு 





2 


1.2.1. மையச்‌ செயலகம்‌ (Central processing unit) 
இந்த அலகு கட்டளைகளை நினைவகத்திலிருந்து 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக எடுத்து, அவற்றில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
வேலைகளைச்‌ செய்து முடிக்கும்‌. பின்‌ திட்ட நிரலிலுள்ள 
கட்டளைகளின்படி முடிவுகளை நினைவகத்தில்‌ சேமிக்கவோ 
அல்லது வெளியீட்டுக்கு அனுப்பவோ செய்யும்‌. மேலும்‌ இந்த அலகு 
நினைவகம்‌ மற்றும்‌ உள்ளீடு/வெளியீடு சாதனங்களுடன்‌ தொடர்பு 
கொள்ளவோ அல்லது அவற்றைக்‌ கட்டுப்படுத்தவோ செய்யும்‌. 
மையச்‌ செயலகத்தின்‌ அமைப்பு, படம்‌ (1.2)இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 
மையச்‌ செயலகத்தின்‌ முக்கியமான பிரிவுகள்‌ 
i. கணித மற்றும்‌ வாதியல்‌ அலகு (Arithmetic and logical unit 
— ALU) 
ii. நேர மற்றும்‌ கட்டுப்பாட்டு அலகு (Timing and control unit) 
ii. சேமக்கலம்‌ மற்றும்‌ பொது நோக்கப்‌ பதிவேடுகள்‌ 
(Accumulator and general purpose registers) 
iv. சிறப்பு நோக்கப்‌ பதிவேடுகள்‌ (Special purpose registers) 


கணித மற்றும்‌ வாதியல்‌ அலகு 

எண்‌ கணிதச்‌ செயல்களாகிய கூட்டல்‌, கழித்தல்‌ மற்றும்‌ 
வாதியல்‌ செயல்களாகிய உம்‌ (AND), அல்ல (OR), தவிர்க்கப்பட்ட 
அல்ல (Exclusive OR) செயல்களைச்‌ செயல்படுத்துவதே இந்த 
அலகின்‌ வேலையாகும்‌. 


நேர மற்றும்‌ கட்டுப்பாட்டு அலகு 

கணினியின்‌ எல்லா இயக்கங்களையும்‌ இந்த அலகு 
கட்டுப்படுத்துகிறது. மேலும்‌ மையச்‌ செயலகத்துடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள எல்லா .அலகுகளையும்‌ கட்டுப்படுத்துகிறது. 
உள்ளீடு மற்றும்‌ வெளியீடுகளுக்குத்‌ தேவையான நேர சைகைகளை 
(Timing signals) உருவாக்குகிறது. ஆகவே, இந்த அலகு 
கணினியின்‌ மூளையாகச்‌ செயல்படுகிறது எனலாம்‌. 


சேமக்கலம்‌ மற்றும்‌ பொது நோக்கப்‌ பதிவேடுகள்‌ 

சேமக்கலம்‌ ஒரு பதிவேடாகும்‌. இதில்‌ திட்ட நிரலைச்‌ 
செயல்படுத்துவதற்குத்‌ தேவையான இயமிகளில்‌ (Operand) ஒரு 
Gi வைக்கப்பட்டிருக்கும்‌. மேலும்‌, எண்கணித மற்றும்‌ வாதியல்‌ 
செயல்களின்‌ முடிவுகள்‌, இதில்‌ சேமித்து வைக்கப்படும்‌. 


கணினி, திட்ட நிரலைச்‌ செயல்படுத்தும்போது வரக்கூடிய 
இடைநிலை முடிவுகளைத்‌ தற்காலிகமாகப்‌ பொது நோக்கப்‌ 
பதிவேடுகளில்‌ சேமித்து வைக்கும்‌. 


சிறப்பு நோக்கப்‌ பதிவேடுகள்‌ 

திட்ட நிரல்‌ எண்ணி (Program counter), அடுக்குச்‌ 
சுட்டிக்காட்டி (Stack pointer), கட்டளைப்‌ பதிவேடு (instruction 
register) மற்றும்‌ நிலைப்பாடு பதிவேடு (Status register) ஆகியவை 
சிறப்பு நோக்கப்‌ பதிவேடுகளாகும்‌. இவை நுண்முறைப்படுத்தியால்‌ 
பயன்படுத்தப்படும்‌. திட்ட நிரலரால்‌ மாற்றம்‌ செய்ய முடியாது. 








| 7 i 7 
| | சேமக்கலம்‌ | 
| கணித மற்றும்‌ | ட , == | 
| வாதியியல்‌ அலகு | பொது மற்றும்‌ சிறப்பு நோக்கப்‌ | 
| பதிவேடுகள்‌ i 
aes கல e 
| A | 
| நேர மற்றும்‌ கட்டுப்பாட்டு அலகு 

| 

| > 
== த | 








படம்‌ (1.2) மையச்‌ செயலகத்தின்‌ அமைப்பு 


1.2.2 நினைவகம்‌ (Memory) 
திட்டநிரல்கள்‌, தரவுகள்‌ மற்றும்‌ முடிவுகளைச்‌ சேமித்து 
வைப்பது நினைவகங்களின்‌ முக்கியமான வேலையாகும்‌. 
நினைவகம்‌ இரண்டு வகைப்படும்‌ 
i. குறைக்கடத்தி நினைவகம்‌ (Semi conductor memory) 
ii, காந்த நினைவகம்‌ (Magnetic memory) 


குறைக்கடத்தி நினைவகம்‌ 
குறைக்கடத்தி நினைவகங்கள்‌, ஒரு கணினியின்‌ முதன்மை 
நினைவகமாகப்‌ பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நினைவகங்கள்‌ 
விரைவாகச்‌ செயல்படக்கூடியவை. இவை வேலை செய்வதற்கு மிகக்‌ 
குறைந்த மின்னாற்றல்‌ பயன்படுத்தப்படுகிறது. இவை இரண்டு 
வகைப்படும்‌. 
4 


1. நோக்கமின்றி அணுகும்‌ நினைவகம்‌ (Random Access 
Memory or RAM) 
2. படித்தல்‌ மட்டும்‌ நினைவகம்‌ (Read Only Memory or ROM) 


நோக்கமின்றி அணுகும்‌ நினைவகம்‌ (RAM) 

ஒரு கணினியின்‌ படித்தல்‌ மற்றும்‌ எழுதுதல்‌ நினைவகத்தை 
RAM எனலாம்‌. சாதாரண இயக்கத்தின்போது செய்திகளை 
நினைவகத்தில்‌ எழுதவும்‌ மற்றும்‌ படிக்கவும்‌ செய்யலாம்‌. இதற்கு 
நோக்கமின்றி அணுகும்‌ பண்பு உண்டு. அதாவது நினைவகத்தில்‌ 
உள்ள எந்த ஒரு இருப்பிடத்தையும்‌ நோக்கமின்றி அணுக முடியும்‌. 
ஒவ்வொரு நினைவக இருப்பிடத்தையும்‌ அணுகுவதற்கான நேரம்‌, 
ஒரே மாதிரியாக இருக்கும்‌. இவற்றில்‌ தரவுகளும்‌, திட்ட நிரல்களும்‌ 
எழுதி வைக்கப்படுகின்றன. இந்த நினைவகம்‌ இரண்டு வகைப்படும்‌. 
நிலையான நோக்கமின்றி அணுகும்‌ நினைவகம்‌ (Static RAM) 
மற்றும்‌ சக்தி வாய்ந்த நோக்கமின்றி அணுகும்‌ நினைவகம்‌ 
(Dynamic RAM). 


நிலையான RAMஇல்‌ மின்சாரம்‌ வழங்கும்வரை தகவல்கள்‌ 
சேமித்து . வைக்கப்படும்‌. இந்த நினைவகத்தை அடிக்கடி 
வலிமையூட்டத்‌ தேவையில்லை. ஆனால்‌ இவை அதிக மின்னாற்றல்‌ 
கொண்டு வேலை செய்யக்‌ கூடியவை. 


சக்திவாய்ந்த RAM மின்சாரம்‌ வழங்கும்போதே சேமித்து 
வைத்த தகவல்களைச்‌ சிறிது நேரத்தில்‌ இழந்து விடும்‌. அதனால்‌ 
இந்தச்‌ சக்தி வாய்ந்த RAMs, ஒவ்வொரு இரண்டு மில்லி 
வினாடிகளுக்கும்‌ வலிமையூட்ட வேண்டும்‌. இவை குறைந்த 
மின்னாற்றல்‌ கொண்டு வேலை செய்யக்‌ கூடியவை. அதோடு இதில்‌ 
அதிகமான தகவல்களையும்‌ சேமிக்கலாம்‌. 


படித்தல்‌ மட்டும்‌ நினைவகம்‌ (ROM) 

ஒரு கணினியில்‌, படித்தல்‌ மட்டும்‌ நினைவகம்‌ (ROM), நிரந்தர 
சேமிப்பிற்காகப்‌ பயன்படுகிறது. இதற்கும்‌ நோக்கமின்றி அணுகும்‌ 
பண்பு உண்டு. இதனுள்‌ தகவல்கள்‌, சில்லினைத்‌ தயாரிக்கும்‌ போதே 
நிரந்தரமாகச்‌ சேமித்து வைக்கப்படும்‌. இதன்‌ உள்ளடக்கத்தைத்‌ 
தயாரிப்பாளர்‌ . முடிவு செய்வார்‌. திட்ட நிரலரால்‌ இந்த 
நினைவகத்தினுள்‌ எதையும்‌ எழுத முடியாது. மின்சாரம்‌ இல்லாத 
போதும்‌, இதில்‌ உள்ள தகவல்கள்‌ அழியாது. 


திட்ட நிரலாக்கு படித்தல்‌ மட்டும்‌ நினைவகம்‌ 
(Programmable Read Only Memory - PROM) 

இதுவும்‌ அழியா வகை நினைவகம்‌. இந்தச்‌ சில்லினை 
உருவாக்கும்போது தகவல்கள்‌ எழுதப்படுவதில்லை. இதன்‌ 
உள்ளடக்கம்‌ பயனீட்டாளரால்‌ நிர்ணயம்‌ செய்யப்படுகிறது. 
பயனீட்டாளர்‌ இந்த நினைவகத்தில்‌ நிரந்தரத்‌ திட்ட நிரலை எழுதிக்‌ 
கொள்ளலாம்‌. 


அழியும்‌ திட்ட நிரலாக்கு படித்தல்‌ மட்டும்‌ நினைவகம்‌ 
(Erasable Programmable Read Only Memory - EPROM) 
நுண்முறைப்படுத்திச்‌ சுற்றிலிருந்து இந்த நினைவகத்தை 
முழுவதுமாக அகற்றி, அதிகச்‌ செறிவுள்ள புறஊதா ஒளியில்‌ 
பத்திலிருந்து இருபது நிமிடங்களுக்குக்‌ காண்பித்தால்‌, இதன்‌ 
உள்ளடக்கத்தை அழித்துவிடலாம்‌. இந்த முறையில்‌ நினைவகத்தில்‌ 
உள்ள ஒரு சிறிய இடத்தை மட்டும்‌ அழிக்க முடியாது. முழுவதுமாகத்‌ 
தான்‌ அழிக்க முடியும்‌. 


மின்சாரத்தால்‌ அழியும்‌ திட்ட நிரலாக்கு படித்தல்‌ மட்டும்‌ நினைவகம்‌ 
(Electrically Erasable PROM - EEPROM) 

இந்த நினைவகத்தின்‌ உள்ளடக்கத்தை அழிப்பதற்கு 
நுண்முறைப்படுத்திச்‌ சுற்றிலிருந்து முழுவதுமாக அகற்றிவிட 
வேண்டும்‌. இதன்‌ உள்ளடகத்தை 10மில்லி வினாடிக்குள்‌ அழித்து 
விடலாம்‌. தேவைப்பட்டால்‌ ஒரு சிறிய ‘Oi’ மட்டும்‌ தனியாக 
அழிக்கலாம்‌. 


காந்த நினைவகம்‌ 
மின்சாரத்தை நிறுத்தினாலும்‌ இதன்‌ உள்ளடக்கம்‌ அழியாது. 
குறைக்கடத்தி நினைவகத்தைவிட இதன்‌ வேகம்‌ குறைவானது. இது 
கணினியில்‌ அதிகமான தகவல்களைச்‌ சேமிக்கப்‌ பயன்படுகிறது. 
6 


காந்த நாடா (Magnetic tape), நெகிழ்‌ வட்டு (Floppy disk) மற்றும்‌ 
வன்‌ வட்டு (Hard disk) ஆகியவை காந்த நினைவகத்தின்‌ 
முக்கியமான வகைகளாகும்‌. 


1.2.3 உள்ளீட்டகம்‌ (Input device) 

தரவையும்‌, திட்ட நிரலையும்‌ பயனீட்டாளரிடமிருந்து பெற்று 
அவற்றைக்‌ கணினியின்‌ உள்ளே அனுப்பும்‌ சாதனம்‌ இது. மேலும்‌, 
இந்தச்‌ சாதனம்‌ தரவுகள்‌, கட்டளைகள்‌ மற்றும்‌ சைகைகளை 
எண்ணிலக்கக்‌ கணினிக்கு ஏற்றவாறு ஈரடி அமைப்பிற்கு மாற்றம்‌ 
செய்கிறது. விசைப்பலகை (Keyboard), வருடி (Scanner), காந்தப்‌ 
படிப்பான்‌ (Magnetic Reader) போன்றவை சில 
உள்ளீட்டகங்களாகும்‌. 


1.2.4 வெளியீட்டகம்‌ (Output device) 

கணினி வெளியிடும்‌ தகவல்களைப்‌ பயனீட்டாளர்கள்‌ 
பயன்படுத்தும்‌ வகையில்‌ மாற்றிக்‌ கொடுப்பவை வெளியீட்டகங்கள்‌ 
எனப்படும்‌. அச்சுப்பொறி (Printer), திரையகம்‌ (Monitor), 
எண்ணிலக்க - ஒப்புமை மாற்றி (D/A Converter) போன்றவை சில 
வெளியீட்டகங்களாகும்‌. 


1.3 ஊர்திகள்‌ (Buses) 

உள்ளீடு/வெளியீடு சாதனங்கள்‌ மற்றும்‌ நினைவகம்‌ 
ஆகியவை மையச்‌ செயலகத்துடன்‌ தகவல்‌ தொடர்பு கம்பிகளின்‌ 
மூலமாக இணைக்கப்படுகிறது. இந்தத்‌ தகவல்‌ தொடர்பு கம்பிகள்‌ 
'ஊர்திகள்‌' எனப்படும்‌. இவை மூன்று வகைப்படும்‌. |. முகவரி ஊர்தி 
(Address bus) ii. தரவு ஊர்தி (Data Bus) iii. கட்டுப்பாட்டு ஊர்தி 
(Control bus). ஊர்திகளின்‌ கட்டமைப்பு படம்‌ (1.3)இல்‌ 
காட்டப்பட்டுள்ளது. 


முகவரி ஊர்தி 

இந்த ஊர்தி மையச்‌ செயலகம்‌, அணுக விரும்பும்‌ நினைவக 
இருப்பிடத்தின்‌ முகவரியையோ அல்லது உள்ளீடு வெளியீடு 
சாதனங்களின்‌ முகவரியையோ எடுத்துச்‌ செல்லும்‌. இது ஒரு 
திசையில்‌ மட்டும்‌ முகவரியை எடுத்துச்‌ செல்லும்‌. இந்த ஊர்தி 
16-பிட்‌ அகலம்‌ கொண்டது. 


தரவு ஊர்தி 

இது இரு திசைகளில்‌ தரவுகளை எடுத்துச்‌ செல்லும்‌. மையச்‌ 
செயலகம்‌ மற்றும்‌ நினைவகம்‌ அல்லது உள்ளீடு/வெளியீடு 
சாதனங்களுக்கிடையே தரவுகளை எடுத்துச்‌ செல்ல, இந்த ஊர்தி 
பயன்படுத்தப்படுகிறது. இதன்‌ அகலம்‌ 8 - பிட்‌ ஆகும்‌. 
கட்டுப்பாட்டு ஊர்தி 

இந்த ஊர்தி மையச்‌ செயலகம்‌ மற்றும்‌ அதனுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள மற்ற அலகுகளுக்கிடையே, கட்டுப்பாட்டுச்‌ 
சைகைகளை எடுத்துச்‌ செல்லும்‌. இது இரு திசைகளில்‌ 
சைகைகளை எடுத்துச்‌ செல்லும்‌. இதன்‌ அகலம்‌ 8- பிட்‌ ஆகும்‌. 


படித்தல்‌ மட்டும்‌ 
நினைவகம்‌ 


ai 


| கட்டுப்பாட்டு ஊர்தி 


pein 
it 11. 7 ன்‌ 


படம்‌ (1.3) ஊர்திகளின்‌ கட்டமைப்பு 









நுண்முறைப்படுத்தி 





1.4. நுண்முறைப்படுத்தியின்‌ கட்டுமான அமைப்பு 
நுண்முறைப்படுத்தி, ஒரு நுண்கணினியின்‌ மையச்‌ 
செயலகமாகும்‌. இது நுண்கணினியின்‌ இருதயமாகக்‌ 
கருதப்படுகிறது. இன்டெல்‌ 8085 ஒரு 8-பிட்‌ 
நுண்முறைப்படுத்தியாகும்‌. இது பெரிய அளவிலான தனித்‌ 
தொகுப்புச்‌ சில்லில்‌ தயாரிக்கப்பட்டதாகும்‌. இந்தத்‌ தொகுப்புச்‌ 
சில்லில்‌ 40 மின்முனைகள்‌ உள்ளன. இது வேலை செய்வதற்கு +5V 
நோரமின்னழுத்தம்‌ தேவைப்படுகிறது. இதனின்‌ கடிகார வேகம்‌ 
3MHz ஆகும்‌. இந்த நுண்‌ முறைப்படுத்திக்கு 80 கட்டளைகளும்‌ 
மற்றும்‌ 246 இயக்கக்‌ குறியீடுகளும்‌ உள்ளன. இதன்‌ கட்டமைப்பு, 
படம்‌ (1.4 இல்‌ காட்டப்பட்டுள்ளது. இது மூன்று பிரிவுகளைக்‌ 
கொண்டது. i கணித மற்றும்‌ வாதியல்‌ அலகு ii. Coy மற்றும்‌ 
8 


இயக்கங்களையும்‌ கட்டுப்படுத்துகிறது. இந்த அலகு கணினியின்‌ 
மூளையாகச்‌ செயல்படுகிறது. 


பதிவேடுகள்‌ 

இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியின்‌ பல்வேறு பதிவேடுகள்‌ 
படம்‌ (1.4 இல்‌ காட்டப்பட்டுள்ளது. தற்காலிகச்‌ சேமிப்பிற்கும்‌, தரவு 
மற்றும்‌ கட்டளைகளைக்‌ கையாளுவதற்கும்‌ இந்தப்‌ பதிவேடுகள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. நினைவகத்திற்கு மற்றும்‌ 
உள்ளீடு/வெளியீடு சாதனங்களுக்குத்‌ தரவுகளை அனுப்புவதற்கு 
முன்‌ பதிவேடுகளில்‌ இருக்கும்‌. இன்டெல்‌ 8085 
நுண்முறைப்படுத்தியில்‌ பின்வரும்‌ பதிவேடுகள்‌ உள்ளன. 


i. ஒரு 8-பிட்‌ சேமக்கலம்‌ அல்லது பதிவேடு A.(Accumulator) 

i. ஆறு 8-பிட்‌ பொது நோக்கப்‌ பதிவேடுகள்‌. அவை பதிவேடு 
B,C, D, E, H மற்றும்‌ ட. 

ii. ஒரு 16-பிட்‌ அடுக்குச்‌ சுட்டிக்காட்டி (Stack pointer) 

iv. ஒரு 16-பிட்‌ திட்டநிரல்‌ எண்ணி (Program counter) 

v. கட்டளைப்‌ பதிவேடுகள்‌ (Instruction register) 

vi. நிலைப்பாடு பதிவேடுகள்‌ (Status register) 

vi. தற்காலிகப்‌ பதிவேடுகள்‌ (Temporary register) 


சேமக்கலம்‌ 

பதிவேடு A இன்டெல்‌ 8085வின்‌ சேமக்கலமாகும்‌. திட்ட 
நிரலைச்‌ செயல்படுத்தும்போது தற்காலிகச்‌ சேமிப்பிற்காக இது 
பயன்படுத்தப்படுகிறது. இயமிகளில்‌ ஒரு இயமி இதில்‌ சேமித்து 
வைக்கப்படும்‌. மற்றொரு இயமி பிற பதிவேடுகளிலோ அல்லது 
நினைவகத்திலோ வைக்கப்படும்‌. எண்கணித மற்றும்‌ வாதியல்‌ 
செயல்களின்‌ முடிவுகள்‌ சேமக்கலத்தில்‌ இருக்கும்‌. 


பொது நோக்கப்‌ பதிவேடுகள்‌ 

இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியில்‌ ஆறு 8-பிட்‌ பொது 
நோக்கப்‌ பதிவேடுகள்‌ உள்ளன. அவை பதிவேடு B, C, D, E, H 
மற்றும்‌ ட ஆகு ம்‌. இவற்றின்‌ உள்ளடக்கம்‌ திட்ட நிரலரால்‌ 
வரையறுக்கப்படுகிறது. 16-பிட்‌ தரவுகளைச்‌ சேமிக்க 
வேண்டுமென்றால்‌, இரண்டு 8-பிட்‌ பதிவேடுகளை ஒன்றாக 
இணைத்து கொள்ளலாம்‌. ஒன்றாக இணைக்கப்பட்ட இரண்டு 8-பிட்‌ 
பதிவேடுகளைப்‌ பதிவேடு ஜோடி எனலாம்‌. இன்டெல்‌ 8085 

10 


நுண்முறைப்படுத்தியின்‌ அனுமதிக்கப்பட்ட பதிவேடு ஜோடிகள்‌ B-C, 
D-E மற்றும்‌ H-L ஆகும்‌. இதில்‌ H-L பதிவேடு ஜோடி, நினைவக 
முகவரியைச்‌ சேமிக்க உதவுகிறது. 


அடுக்குச்‌ சுட்டிக்காட்டி 
இதில்‌ அடுக்கு உச்சியின்‌ (Stack top) முகவரி இருக்கும்‌. 
அடுக்கு என்பது வரிசைப்படுத்தப்பட்ட நினைவக 


இருப்பிடங்களாகும்‌. இந்த நினைவக இருப்பிட வரிசையைத்‌ திட்ட 
நிரலரே வரையறுக்கலாம்‌. இந்த அடுக்கு, ஒரு திட்ட நிரலைச்‌ 
செயல்படுத்தும்போது பதிவேட்டின்‌ உள்ளடக்கத்தை சேமித்து 
வைக்கப்‌ பயன்படுகிறது. நினைவக இருப்பிட வரிசையில்‌ 
பயன்படுத்தப்பட்ட பகுதியின்‌ கடைசி இருப்பிடமே அடுக்கு உச்சி 
எனப்படும்‌. உதாரணத்திற்கு அடுக்கு இருப்பிடம்‌ 2000ஐ அடுக்கு 
உச்சி என்று கருதுவோம்‌. B-C பதிவேடு ஜோடியின்‌ 
உள்ளடக்கத்தைச்‌ சேமிக்க வேண்டும்‌ என்றால்‌, அவை அடுக்கு 
இருப்பிடம்‌ 1999 மற்றும்‌ 1998 ஆகியவற்றில்‌ சேமிக்கப்படும்‌. 
இப்பொழுது புதிய அடுக்கு உச்சியின்‌ முகவரி 1998 ஆகும்‌. இந்த 
முகவரி அடுக்குச்‌ சுட்டிக்காட்டியில்‌ சேமிக்கப்படும்‌. அடுத்து 
வரக்கூடிய தரவுகளை அடுக்கு இருப்பிடம்‌ 1997லிருந்து 
சேமிக்கப்படும்‌. 


திட்ட நிரல்‌ எண்ணி 

திட்ட நிரலில்‌, அடுத்த கட்டளையின்‌ முகவரி இந்த 
எண்ணியில்‌ இருக்கும்‌. மையச்‌ செயலகம்‌ நினைவகத்திலிருந்து ஒரு 
கட்டளையை எடுத்து, அதை செயல்படுத்திப்‌ பிறகு திட்ட நிரல்‌ 
எண்ணியின்‌ உள்ளடகத்தை அதிகரிக்கச்‌ செய்யும்‌. அடுத்த 
கட்டளைச்‌ சுற்றில்‌, மையச்‌ செயலகம்‌ திட்ட நிரல்‌ எண்ணியில்‌ 
குறிப்பிட்டுள்ளபடி அடுத்த கட்டளையை நினைவகத்திலிருந்து 
எடுத்துச்‌ செயல்படுத்தும்‌. திட்ட நிரல்‌ எண்ணியின்‌ உள்ளடக்கம்‌ 
மாறாமல்‌ இருக்கும்வரை, கட்டளைகள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாகச்‌ 
செயல்படுத்தப்ப்டும்‌. 


கட்டளைப்‌ பதிவேடு 


கட்டளைகள்‌ ஈரடி அமைப்பிற்கு மாறும்வரை கட்டளை 
பதிவேட்டில்‌ இருக்கும்‌. | 


11 


நிலைப்பாடு பதிவேடு 

ஐந்து நிலைமாறிகளின்‌ தொகுப்பு, நிலைப்பாடு கொடிகளாகச்‌ 
செயல்படுகிறது. ஒவ்வொரு நிலைமாறியிலும்‌ ஒரு பிட்‌ இருக்கும்‌. 
இவை எண்கணித மற்றும்‌ வாதியல்‌ இயக்கங்களில்‌ ஏற்படும்‌ 
நிபந்தனைகளைக்‌ குறிப்பதாக இருக்கும்‌. இன்டெல்‌ 8085 
நுண்முறைப்படுத்தியில்‌ உள்ள நிலைப்பாடு கொடிகள்‌ i. சுமை i. சுழி 
iii. குறியீடு iv. சமநிலை மற்றும்‌ V. துணைச்‌ சுமை. 


சுமை (carry) 

கூட்டல்‌ இயக்கத்தின்போது சுமை ஏற்பட்டாலோ அல்லது 
கழித்தல்‌ இயக்கத்தின்போது கடன்‌ பெறப்பட்டாலோ, இந்தக்‌ கொடி 
ஒன்று என்று அமைவு பெறும்‌. 


சுழி (Zero) 


எண்கணித அல்லது வாதியல்‌ முடிவுகள்‌ சுழியாக இருந்தால்‌, 
இந்தக்‌ கொடி ஒன்று என்று அமைவு பெறும்‌. 


குறியீடு (Sign) 

எண்கணித அல்லது வாதியல்‌ முடிவில்‌ பெரும முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த பிட்‌ ஒன்றாக இருந்தால்‌, இந்தக்‌ கொடி ஒன்று என்று 
அமைவு பெறும்‌. 


சமநிலை (Parity) _ 
எண்கணித அல்லது வாதியல்‌ முடிவுகளில்‌ இரட்டைப்‌ படை 
ஒன்றுகள்‌ இருந்தால்‌, இந்தக்‌ கொடி ஒன்று என்று அமைவு பெறும்‌. 


துணைச்‌ சுமை (Auxillary carry) 


எண்கணித இயக்கத்தில்‌ மூன்றாவது பிட்லிருந்து நான்காவது 


பிட்க்குச்‌ சுமை இருந்தால்‌, இந்தக்‌ கொடி ஒன்று என்று அமைவு 
பெறும்‌. 


இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியில்‌ நிலைப்பாடு 
கொடிகளின்‌ அமைப்பு, படம்‌ (1.5) இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 


“— பிட்‌ எண்‌ 


6 5 4 3 2 1 0 
PATA pe ioan 
ர. 





வரையறுக்கப்படாத பிட்டுகள்‌ 
சுமை நிலைப்பாடு 
சமநிலை நிலைப்பாடு 


துணைச்‌ சுமை நிலைப்பாடு 
சுழி நிலைப்பாடு 
குறியீடு நிலைப்பாடு 


படம்‌ (1.5) நிலைப்பாடு கொடிகளின்‌ அமைப்பு 


திட்ட நிரல்‌ நிலைப்பாடு வார்த்தை 
(Program status word) 

படம்‌ (159% ஐந்து பிட்டுகள்‌, ஐந்து நிலைப்பாடு கொடியைக்‌ 
காட்டுகின்றன. மீதி மூன்று பிட்டுகள்‌ வரையறுக்கப்படாத பிட்டுகள்‌. 
மேலே கூறப்பட்ட 8-பிட்டுகளின்‌ தொகுப்பு, திட்ட நிரல்‌ நிலைப்பாடு 
வார்த்தை எனப்படும்‌. 


1.5 இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியின்‌ முனை அமைப்பு 

நுண்முறைப்படுத்தியின்‌ முனை அமைப்பு, படம்‌ (1.6இல்‌ 
காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முனையிலிருந்தும்‌ வெளியேறுகிற 
மற்றும்‌ முனையின்‌ வழியாக மையச்‌ செயலகத்தினுள்‌ செல்லுகிற 
சைகைகளைப்‌ பற்றிய விளக்கத்தைக்‌ காண்போம்‌. 


13 


VSS 


AD0-A07 
VEC 
Xt Ag- A15 
X2 
RESET IN CLK (OUT) 
RESET CUT HOLD 
10/14 JDA 
So 
TRAP 
S4 
RO RST 7-5 
WR RST 55 
ALE RST 55 
SID INTR 
500 INTA 
READY 


படம்‌ (1.6) நுண்முறைப்படுத்தியின்‌ முனை அமைப்பு 


As ~ Ais 

i Sa முனைகள்‌ முகவரி ஊர்தியாகச்‌ செயல்படுகின்றன. 
இவை நினைவக முகவரியில்‌ உள்ள பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த 
பிட்டுகள்‌ (Most Significant Bits) அல்லது உள்ளீடு மற்றும்‌ 
வெளியீடு முகவரியை எடுத்துச்‌ செல்லும்‌. 


AD, - AD, 

இந்த முனைகள்‌ முகவரி / தரவு  ஊர்தியாகச்‌ 
செயல்படுகின்றன. இவை இரண்டு தேவைகளுக்காகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. கருவிச்‌ சுற்றின்‌ (Machine cycle) முதல்‌ 
கடிகாரச்‌ சுற்றில்‌ (Clock cycle), நினைவக முகவரியில்‌ உள்ள சிறும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகளை (Least Significant Bits) 
எடுத்துச்‌ செல்லும்‌. இரண்டு மற்றும்‌ மூன்றாம்‌ கடிகாரச்‌ சுற்றில்‌ 
தரவுகளை எடுத்துச்‌ செல்லும்‌. இந்த நுணுக்கம்‌, பலவின்‌ 
ஒன்றாக்குதல்‌ (Multiplexing) எனப்படுகிறது. 


14 


ALE (Address Latch Enable) 

இது முகவரி தாழ்‌ செயலியக்கச்‌ சைகையாகும்‌. கருவிச்‌ 
சுற்றின்‌ முதல்‌ கடிகாரச்‌ சுற்றின்போது இந்தச்‌ சைகை 
உயர்நிலைக்குச்‌ செல்லும்‌. இதனால்‌ நினைவக முகவரியில்‌ உள்ள 
சிறும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகள்‌ நினைவகத்தில்‌ 
வைக்கப்படும்‌. 


iO/M 

இது ஒரு நிலைப்பாடு சைகையாகும்‌. முகவரி ஊர்தியில்‌ உள்ள 
முகவரி நினைவகத்திற்கா அல்லது உள்ளீடு வெளியீடு 
சாதனங்களுக்கா என்று வித்தியாசப்படுத்திக்‌ காட்டக்கூடியது. 
இந்தச்‌ சைகை உயர்நிலைக்குச்‌ சென்றால்‌ முகவரி ஊர்தியில்‌ உள்ள 
முகவரி உள்ளீடு/வெளியீடு சாதனங்களுக்கு என்றும்‌, இதே சைகை 
தாழ்நிலைக்குச்‌ சென்றால்‌ முகவரி நினைவகத்திற்கு என்றும்‌ முடிவு 
செய்யப்படும்‌. 


SoS; 
இதுவும்‌ நிலைப்பாடு சைகைகளாகும்‌. இவை வெவ்வேறு 
செயற்பாடுகளைப்‌ பிரித்துப்‌ பார்க்கக்கூடியது. 


































S; செயற்பாடுகள்‌ 
[ ௦ 10 | செயற்பாட்டை நிறுத்துதல்‌ (HALT) 
L 0) நினைவகத்தில்‌ எழுதுதல்‌ (WRITE) 
1 | 0 | நினைவகத்தைப்‌ படித்தல்‌ (READ) 
| 1 | 1 | நினைவகத்திலிருந்து கட்டளையைக்‌ கொணர்தல்‌ 
| (FETCH) 











RD 

படிக்கும்‌ செயலை இந்தச்‌ சைகை கட்டுப்படுத்தும்‌. இந்தச்‌ 
சைகை தாழ்நிலைக்குச்‌ செல்லும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட 
நினைவகமோ அல்லது  உள்ளீடு/வெளியீடு சாதனங்களோ 
படிக்கப்படும்‌. 
WR 

எழுதும்‌ செயலை இந்தச்‌ சைகை கட்டுப்படுத்தும்‌. இந்தச்‌ 
சைகை தாழ்நிலைக்குச்‌ செல்லும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட 
நினைவகத்தில்‌ அல்லது உள்ளீடு/வெளியீடு சாதனங்களில்‌, தரவு 
ஊர்தியில்‌ உள்ள தரவுகள்‌ எழுதப்படும்‌. 


15 


READY 

இந்தச்‌ சைகை நுண்முறைப்படுத்தியால்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. இந்தச்‌ சைகை மூலம்‌ வெளிப்புற அலகுகள்‌ 
தரவுகளைத்‌ தரத்‌ தயாராக இருக்கின்றனவா என்பதைத்‌ 
தெரிந்துகொள்ளும்‌. க்ஷவளிப்புற அலகுகள்‌ தரவுகளைத்‌ தரத்‌ 
தயாராக இருந்தால்‌, இந்தச்‌ சைகை உயர்நிலையில்‌ இருக்கும்‌. 


HOLD 

இந்தச்‌ சைகை, நுண்முறைப்படுத்தியோடு இணைக்கப்பட்ட 
பிற அலகுகளுக்கு முகவரி மற்றும்‌ தரவு ஊர்திகள்‌ 
தேவைப்படுகின்றன என்பதை உணர்த்துகிறது. இந்தச்‌ சைகையைப்‌ 
பெற்றவுடன்‌ ஊர்திகளைப்‌ பயன்படுத்துவதை நுண்முறைப்படுத்தி 
விட்டுவிடுகிறது. ஆனால்‌ உள்ளார்ந்த செயல்கள்‌ தொடரும்‌. இந்தச்‌ 
சைகை விலகியவுடன்‌, நுண்முறைப்படுத்தி, திரும்பவும்‌ ஊர்திகளைப்‌ 
பயன்படுத்தத்‌ தொடங்கிவிடும்‌. 


HLDA 
‘HOLD சைகையைப்‌ பெற்றுக்‌ கொண்டதற்கு அடையாளமாக, 
நுண்முறைப்படுத்தி திரும்ப அனுப்பும்‌ சைகையே HLDA ஆகும்‌. 


INTR 

இது ஒரு தடங்கல்‌ சைகையாகும்‌. இந்தச்‌ சைகை 
உயர்நிலைக்குச்‌ செல்லும்போது திட்ட நிரல்‌ எண்ணியின்‌ 
உள்ளடக்கம்‌ அதிகரிக்கப்பட மாட்டாது. நுண்முறைப்படுத்தி 
வழக்கமான தொடர்ஷரிசையில்‌ உள்ள கட்டளைகளைச்‌ 
செயல்படுத்துவதைத்‌ தற்காலிகமாக நிறுத்திவிடும்‌. பிறகு CALL 
கட்டளையைச்‌ செயல்படுத்தத்‌ தயாராகிவிடும்‌. மென்பொருளைக்‌ 
கொண்டு இந்தச்‌ சைகையை செயலியக்கவோ அல்லது செயல்‌ 
முடுக்கவோ செய்யலாம்‌. தரவுகளை நுண்முறைப்படுத்திக்கு மாற்றம்‌ 
செய்வதற்கு, உள்ளீடு/வெளியீடு அலகுகள்‌ இந்தச்‌ சைகையைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்கின்றன. 


INTA 
தடங்கல்‌ சைகையைப்‌ பெற்றுக்‌ கொண்டதற்கு அடையாளமாக 
நுண்முறைப்படுத்தி திரும்ப அனுப்பும்‌ சைகை INTA ஆகும்‌. 


16 


RST5.5, 6.5, 7.5 மற்றும்‌ TRAP 

இவை தடங்கல்‌ சைகைகளாகும்‌. இவற்றில்‌ ஏதாவது ஒன்று 
நுண்முறைப்படுத்திக்கு வந்தால்‌, உடனே நுண்முறைப்படுத்தியானது, 
அடுத்த கட்டளையைக்‌ கீழே கொடுக்கப்பட்ட நிரந்தர நினைவக 
இருப்பிடங்களிலிருந்து எடுத்துச்‌ செயல்படுத்தும்‌. 























தடங்கல்சைகை நினைவகஇருப்பிடம்‌ | 
TRAP 0024 
4 _ ARSTSS 1 002C | 
RST 6.5 | 0034 | 
= RST 7.5 = 003C = 








இவற்றில்‌ TRAP என்ற தடங்கல்‌ சைகைக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படுகிறது. இந்தச்‌ சைகையை மறைக்க 
முடியாது. கீழே கொடுக்கப்பட்ட வரிசைப்படி தடங்கல்‌ 
சைகைகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படுகிறது. 

TRAP (அதிக முக்கியத்துவம்‌ உடையது 

RST 7.5 

RST 6.5 

RST 5.5 

INTR (குறைந்த முக்கியத்துவம்‌ உடையது) 


RESET IN 

இந்தச்‌ சைகை திட்ட நிரல்‌ எண்ணியின்‌ உள்ளடக்கத்தைச்‌ 
சுழியாக்குகிறது. அதாவது மறு அமைவு செய்கிறது. இது கட்டளைப்‌ 
பதிவேட்டைத்‌ தவிர, மற்ற பதிவேடுகளைப்‌ பாதிப்பதில்லை. இந்தச்‌ 
சைகை தாழ்நிலையில்‌ இருக்கும்வரை மையச்‌ செயலகமும்‌ மறு 
அமைவு நிலையில்‌ இருக்கும்‌. 


RESET OUT 
இந்தச்‌ சைகை புறவியலான அலகுகளுக்கு, மையச்‌ செயலகம்‌ 
மறுஅமைவு நிலையில்‌ இருக்கிறது என்பதை உணர்த்தும்‌. 


XX 
qe இந்த முனைகள்‌ படிக அலையியற்றியுடன்‌ 
இணைக்கப்படுகின்றன. படிக அலையியற்றி, நுண்முறைப்படுத்தி 
இயங்குவதற்குத்‌ தேவையான கடிகாரத்‌ துடிப்புகளை உற்பத்தி 
செய்கிறது. 

17 


CLK 

இது பயனாளிக்கான கடிகார வெளியீடாகும்‌. இதைப்‌ பிற 
எண்ணிலக்கத்‌ தொகுப்புச்‌ சுற்றுகளுக்குப்‌ பயன்படுத்தலாம்‌. இதன்‌ 
அதிர்வெண்ணும்‌, நுண் முறைப்படுத்தி இயக்கத்தின்‌ 
அதிர்வெண்ணும்‌ ஒரே மாதிரி இருக்கும்‌. 


SID 

இது தொடர்‌ உள்ளீட்டிற்கான தரவு கோடாகும்‌. RIM 
கட்டளையைச்‌ செயல்படுத்தும்போது, இந்தக்‌ கோட்டிலுள்ள தரவு 
சேமக்கலத்தில்‌ உள்ள ஏழாவது பிட்டில்‌ வைக்கப்படும்‌. 


SOD 

இது தொடர்‌ வெளியீட்டிற்கான தரவு கோடாகும்‌. SIM 
கட்டளையைச்‌ செயல்படுத்தும்போது, சேமக்கலத்தில்‌ ஏழாவது 
பிட்டிலுள்ள தரவு SOD கோட்டில்‌ வைக்கப்படும்‌. 


vcc 

இந்த முனை +5V நேர்மின்னழுத்தத்துடன்‌ 
இணைக்கப்படுகிறது. 
VSS 


இந்த முனை தரை இணைப்புச்‌ செய்யப்படுகிறது. 


1.6 இன்டெல்‌ 8085 கட்டளைகள்‌ 

கணினியானது கொடுக்கப்பட்ட தரவுகளைக்‌ கொண்டு ஒரு 
குறிப்பிட்ட செயலைக்‌ கட்டளைக்குத்‌ தகுந்தவாறு செய்து முடிக்கும்‌. 
ஒவ்வொரு கட்டளைக்கும்‌ இரண்டு பகுதி உண்டு. ஒன்று இயக்கக்‌ 
குறியீடு (Opcode). மற்றொன்று இயமி (Oporand). கட்டளையின்‌ 
முதல்பகுதி, கணினி செய்து முடிக்கக்கூடிய வேலையைக்‌ 
குறிப்பிடுகிறது. இது இயக்கக்‌ குறியீடு எனப்படுகிறது. கட்டளையின்‌ 
இரண்டாம்‌ பகுதி தரவுகளைக்‌ குறிப்பிடுகிறது. இது இயமி 
எனப்படுகிறது. கட்டளையில்‌ உள்ள இயமி, 8-பிட்‌ மற்றும்‌ 16-பிட்‌ 
தரவுகளாகவோ அல்லது 8-பிட்‌ மற்றும்‌ 16-பிட்‌ முகவரியாகவோ 
இருக்கலாம்‌. சில கட்டளைகளில்‌ இயமி மறைந்து காணப்படும்‌. சில 
கட்டளைகளில்‌ இயமி ஒரு பதிவேடாக இருக்கும்‌. தரவுகள்‌ 
பதிவேட்டின்‌ உள்ளடக்கமாக இருக்கும்‌. l 


18 


கட்டளையின்‌ அளவு 
ஒரு எண்ணிலக்கக்‌ கணினி, ஈரடி குறியீட்டில்‌ (கருவி குறியீடு) 

எழுதப்பட்ட கட்டளைகளைப்‌ புரிந்துகொள்ளும்‌. எல்லா 
கட்டளைகளின்‌ கருவி குறியீடுகளும்‌ ஒரே அளவாக இருப்பதில்லை. 
அவைகளின்‌ அளவைப்‌ பொருத்துக்‌ கட்டளைகளை மூன்று 
வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 

i. 1-பைட்‌ கட்டளை 

ii. 2- பைட்‌ கட்டளை 

ii. 3 — பைட்‌ கட்டளை 


1- பைட்‌ கட்டளை 

(உ.ம்‌) MOV A, B அதாவது B பதிவேட்டில்‌ உள்ளதை A 
பதிவேட்டிற்கு நகர்த்த வேண்டும்‌. இந்தக்‌ கட்டளைக்கான இயக்கக்‌ 
குறியீடு 78H ஆகும்‌. இந்தக்‌ குறியீடு எந்த இயக்கம்‌ நடைபெற 
வேண்டும்‌ என்பதைச்‌ சொல்வதோடு, தரவுகள்‌ இருக்கும்‌ 
பதிவேடுகளையும்‌ குறிப்பிடுகிறது. இயக்கக்‌ குறியீடு 78Hன்‌ ஈரடி 
அமைப்பு 01111000 ஆகும்‌. இதில்‌ முதல்‌ இரண்டு பிட்டுகள்‌ அதாவது 
01 நகர்த்துதல்‌ இயக்கத்தைக்‌ குறிக்கிறது. அடுத்த மூன்று பிட்டுகள்‌ 
(111) பதிவேடு இன்‌ ஈரடி குறியீடாகும்‌. கடைசி மூன்று பிட்டுகள்‌ 
(000) பதிவேடு இன்‌ ஈரடி குறியீடாகும்‌. 


2-பைட்‌ கட்டளை 

இந்தக்‌ கட்டளையில்‌, முதல்‌ பைட்‌ கட்டளையின்‌. இயக்கக்‌ 
குறியீடாகவும்‌, இரண்டாவது பைட்‌ தரவுகளாகவோ அல்லது 
முகவரியாகவோ இருக்கும்‌. 2-பைட்‌ கட்டளைகள்‌ அடுத்தடுத்துள்ள 
இரண்டு நினைவக இருப்பிடங்களில்‌ சேமிக்கப்படும்‌. (உ.ம்‌) MVI B, 
05.அதாவது 05 என்ற எண்ணைப்‌ பதிவேடு பக்கு நகர்த்த 
வேண்டும்‌. குறியீடு முறையில்‌ இந்தக்‌ கட்டளையை 06, 05 எனக்‌ 
குறிப்பிடலாம்‌. இதில்‌ முதல்‌ பைட்‌ 06, MV B என்ற பகுதியின்‌ 
இயக்கக்‌ குறியீடாகும்‌. இரண்டாவது பைட்‌ 05 தரவாகும்‌. 


3- பைட்‌ கட்டளை 
இதில்‌ முதல்‌ பைட்‌ இயக்கக்‌ குறியீடாக இருக்கும்‌. இரண்டு 
மற்றும்‌ மூன்றாவது பைட்டுகள்‌ 16-பிட்‌ தரவாகவோ அல்லது 16-பிட்‌ 
முகவரியாகவோ இருக்கும்‌ (உ.ம்‌) LXI H, 2400 H. அதாவது H-L 
பதிவேடு ஜோடியில்‌, நினைவக இருப்பிட முகவரியான 2400H ஐ 
19 


உடனடியாகப்‌ பளுவேற்ற வேண்டும்‌. குறியீடு முறையில்‌ இந்த 
கட்டளையை 21,00,24 என்று குறிப்பிடலாம்‌. இதில்‌ முதல்‌ பைட்‌ 21, 
டயபஇன்‌ இயக்கக்‌ குறியீடாகும்‌. இரண்டாவது பைட்‌ 00 
முகவரியின்‌ சிறும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகளாகும்‌. இவை L 
பதிவேட்டில்‌ சேமிக்கப்படும்‌. மூன்றாவது பைட்‌ 24 முகவரியின்‌ 
பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகளாகும்‌. இவை H பதிவேட்டில்‌ 
சேமிக்கப்படும்‌. 


1.7 முகவரியிடல்‌ வகைகள்‌ (Addressing Modes) 
ஒவ்வொரு கட்டளையையும்‌ செயல்படுத்துவதற்குச்‌ சில 
தரவுகள்‌ தேவைப்படுகின்றன. கட்டளைகளுக்குத்‌ தேவையான 
தரவுகளைத்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட பல யுக்திகள்‌ 
கையாளப்படுகின்றன. இந்த யுக்திகளே முகவரியிடல்‌ வகைகள்‌ 
எனப்படும்‌. இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியில்‌, பின்வரும்‌ 
முகவரியிடல்‌ வகைகள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 
i. நேரடி முகவரியிடல்‌ (Direct addressing) 
ii. பதிவேடு முகவரியிடல்‌ (Register addressing) 
iii. பதிவேடு மறைமுக முகவரியிடல்‌ (Register indirect 
addressing) 
iv. உடனடி முகவரியிடல்‌ (Immediate addressing) 
V. உள்ளடக்க முகவரியிடல்‌ (Implicit addressing) 


நேரடி முகவரியிடல்‌ 

இந்த வகையில்‌ இயமியின்‌ முகவரி, கட்டளையிலே 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. உம்‌ STA 24004. அதாவது 
சேமக்கலத்தில்‌ உள்ளதை 2400H என்ற முகவரியையுடைய 
நினைவக இருப்பிடத்தில்‌ சேமிக்க வேண்டும்‌. இந்தக்‌ 
கட்டளைக்கான தரவுகள்‌, 2400H என்ற முகவரியையுடைய 
நினைவக இருப்பிடத்தில்‌ இருக்கும்‌. முகவரி கட்டளையிலே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறியீடு முறையில்‌ STA 2400H என்ற 
கட்டளையை 32,00,24 என்று குறிப்பிடலாம்‌. இதில்‌ இரண்டாவது 
மற்றும்‌ மூன்றாவது பைட்டுகள்‌ நினைவக இருப்பிடத்தின்‌ 
முகவரியைக்‌ குறிக்கிறது. 


20 


பதிவேடு முகவரியிடல்‌ 

இந்த வகையில்‌ இயமியானது (579) பொது நோக்கப்‌ 
பதிவேடுகளில்‌ இருக்கும்‌. இயக்கக்‌ குறியீடு, எந்த இயக்கத்தைச்‌ 
செயல்படுத்த வேண்டும்‌ என்று கூறுவதோடு பதிவேடுகளின்‌ 
முகவரியையும்‌ குறிப்பிடுகிறது. (உம்‌) MOV AB. இந்தக்‌ 
கட்டளையின்‌ இயக்கக்‌ குறியீடு 78H ஆகும்‌. இதன்‌ ஈரடி அமைப்பு 
01111000 ஆகும்‌. இதில்‌ முதல்‌ இரண்டு பிட்டுகள்‌ (0) MOV 
இயக்கத்தைக்‌ குறிப்பிடுகிறது. அடுத்த மூன்று பிட்டுகள்‌ (Ill) A 
பதிவேட்டின்‌ முகவரியையும்‌, கடைசி மூன்று பிட்டுகள்‌ (000) 8 
பதிவேட்டின்‌ முகவரியையும்‌ குறிக்கிறது. 


பதிவேடு மறைமுக முகவரியிடல்‌ 
இந்த வகையில்‌ இயமியின்‌ முகவரி பதிவேடு ஜோடிகளால்‌ 
குறிப்பிடப்படுகிறது. (உ.ம்‌) 
LXI H, 2500H : H-L பதிவேடு ஜோடிகளில்‌, 2500H 
என்ற, நினைவக இருப்பிட முகவரியை 
உடனடியாகப்‌ பளுவேற்ற வேண்டும்‌. 


MOV A, M i நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளதைச்‌ 
சேமகலத்திற்கு நகர்த்த வேண்டும்‌. 
HLT : தற்காலிக நிறுத்தம்‌ 


மேலே கூறப்பட்ட திட்டநிரலில்‌, MOV A, M என்ற கட்டளை, 
பதிவேடு மறைமுக முகவரியிடலுக்கான உதாரணமாகும்‌. இந்தக்‌ 
கட்டளையில்‌ இயமி, நினைவகத்தில்‌ இருக்கும்‌. நினைவகத்தின்‌ 
முகவரி, கட்டளையில்‌ வெளிப்படையாகக்‌ கொடுக்கப்படவில்லை. 
ஆனால்‌, முகவரி H-L பதிவேடு ஜோடியில்‌ வைக்கப்பட்டுள்ளது. 


உடனடி முகவரியிடல்‌ 

இந்த வகையில்‌ கட்டளையிலே இயமி குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. 
(உ.ம்‌) MVI A, 05. அதாவது 05 என்ற எண்ணைச்‌ சேமக்கலத்திற்கு 
உடனடியாக நகர்த்த வேண்டும்‌. குறியீடு முறையில்‌ இந்தக்‌ 
கட்டளையை 3E, 05 என குறிப்பிடலாம்‌. இதில்‌ இரண்டாவது பைட்‌ 
(05) தரவாகும்‌. 


21 


உள்ளடக்க முகவரியிடல்‌ 

சில கட்டளைகள்‌ சேமக்கலத்தின்‌ உள்ளடக்கத்தைக்‌ 
கொண்டு இயங்கும்‌. அவ்வகைக்‌ கட்டளைகளுக்கு இயமியின்‌ 
முகவரி தேவையில்லை. (உ.ம்‌) CMA, RAL, RAR. 


1.8 இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியின்‌ கட்டளை வகைகள்‌ 
கணினி ஒரு குறிப்பிட்ட செயலைச்‌ செய்யத்‌ தூண்டுகின்ற 
உள்ளீடு, கட்டளை எனப்படும்‌. ஒரு குறிப்பிட்ட வேலையை 
முழுமையாகச்‌ செய்து முடிப்பதற்கான கட்டளைத்‌ தொடர்‌, திட்ட நிரல்‌ 
(Program) எனப்படும்‌. ஒவ்வொரு நுண்முறைப்படுத்தியும்‌ 
தனிப்பட்ட கட்டளை அமைப்பு கொண்டிருக்கும்‌. கட்டளைகளை 
நமது வசதிக்காக ஐந்து தொகுப்புக்களாகப்‌ பிரிக்கலாம்‌. 
i. தரவு மாற்றும்‌ தொகுப்பு (Data transfer group) 
ii, கணிதத்‌ தொகுப்பு (Arithmetic group) 
iii. வாதியல்‌ தொகுப்பு (Logical group) 
iv. கிளைத்‌ தொகுப்பு (Branch group) 
V. அடுக்கு, உள்ளீடு வெளியீடு மற்றும்‌ கருவி கட்டுப்பாட்டுத்‌ 
தொகுப்பு (Stack, /O, Machine control group) 


தரவு மாற்றும்‌ தொகுப்பு 
MOV rr 
[r4] [r2] 

பதிவேடு rd உள்ளதைப்‌ பதிவேடு ற்கு நகர்த்த வேண்டும்‌ 
உ.ம்‌) MOV A,B. 


MOV r, M 
[r] <-[H-L] 

நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளதைப்‌ பதிவேடு ஈக்கு நகர்த்த 
வேண்டும்‌. நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரி, H-L பதிவேடு 
ஜோடியில்‌ இருக்கும்‌. 
(உ.ம்‌) LXi H, 2000H 

MOV B, M 

HLT 


22 


MOV M, r 
[[H-L]]  [r] 

பதிவேடு r இல்‌ உள்ளதை நினைவக இருப்பிடத்திற்கு நகர்த்த 
வேண்டும்‌. நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரி, H-L பதிவேடு 
ஜோடியில்‌ இருக்கும்‌. 
(உ.ம்‌) MOV M,C. 


MVI r, data 
[r] < data 

தரவுகளை உடனடியாகப்‌ பதிவேடு ஈக்கு நகர்த்த வேண்டும்‌. 
(உ.ம்‌) MVI r, 05. 


MVI M, data 

[[H-L]] data 

தரவுகளை உடனடியாக நினைவகத்திற்கு நகர்த்த வேண்டும்‌. (உ.ம்‌) 
MVI M, 08 


LXI rp, data 16 
[rp] < data 16 bits 

16-பிட்‌ தரவுகளை உடனடியாக H-L பதிவேடு ஜோடியில்‌ 
பளுவேற்ற வேண்டும்‌. (உ.ம்‌) LX! H, 2500H. இந்தக்‌ கட்டளையில்‌, 
2500H என்பது நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரி. சிறும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகள்‌ (00) ட பதிவேட்டிலும்‌, பெரும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகள்‌ (25) H பதிவேட்டிலும்‌ பளுவேற்ற 
வேண்டும்‌. 


LDA addr 
[A] + [addr] 

கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய 
நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளதைச்‌ சேமக்கலத்தில்‌ பளுவேற்ற 
வேண்டும்‌ (உ.ம்‌) LDA 2400H. இது ஒரு 3-பைட்‌ கட்டளையாகும்‌. - 
குறியீடு முறையில்‌ இந்தக்‌ கட்டளையை 3A, 00, 24 எனக்‌ 
குறிப்பிடலாம்‌. முதல்‌ பைட்‌ கட்டளையின்‌ இயக்கக்‌ குறியீடு (3A) 
இரண்டு மற்றும்‌ மூன்றாவது பைட்‌ நினைவக இருப்பிடத்தின்‌ 
முகவரியைக்‌ குறிக்கும்‌. 


23 


STA addr 

[addr] < [A] l 
சேமக்கலத்தில்‌ உள்ளதைக்‌ கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 

முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ சேமிக்க வேண்டும்‌. 

(உ.ம்‌) STA 2000H 


LHLD addr 
[L] < addr, [H] < [addr + 1] 
கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய 


நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளதை ட பதிவேட்டில்‌ பளுவேற்ற 
வேண்டும்‌. அடுத்த நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளதை H 
பதிவேட்டில்‌ பளுவேற்ற வேண்டும்‌. (உ.ம்‌) LHLD 2500 H. இந்தக்‌ 
கட்டளைப்படி 2500Hs உள்ளதை | பதிவேட்டிலும்‌, 2501ல்‌ 
உள்ளதை H பதிவேட்டிலும்‌ பளுவேற்ற வேண்டும்‌. 


SHLD addr 
[addr] < [L], [addr+1] < [H] 

ட பதிவேட்டில்‌ உள்ளதைக்‌ கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ சேமிக்க வேண்டும்‌. H 
பதிவேட்டில்‌ உள்ளதைக்‌ கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியின்‌ அடுத்த முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ 
சேமிக்க வேண்டும்‌. (உ.ம்‌) SHLD 2500H. இந்தக்‌ கட்டளைப்படி ட 
பதிவேட்டில்‌ உள்ளதை 2500H நினைவக இருப்பிடத்திலும்‌, H 
பதிவேட்டில்‌ உள்ளதை 25011 நினைவக இருப்பிடத்திலும்‌ சேமிக்க 
வேண்டும்‌. 


LDAX rP 
[A] <[[rP]] 

கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பதிவேடு ஜோடியில்‌ உள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தின்‌ உள்ளடக்கத்தைச்‌ 
சேமக்கலத்தில்‌ சேமிக்க வேண்டும்‌. (உ.ம்‌) LDAX B. B-C பதிவேடு 
ஜோடியில்‌ உள்ள முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தின்‌ 
உள்ளடக்கத்தைச்‌ சேமக்கலத்தில்‌ பளுவேற்ற வேண்டும்‌. இந்தக்‌ 
கட்டளை B-C மற்றும்‌ D-E பதிவேடு ஜோடிகளுக்கு மட்டும்‌ 
பயன்படுத்தப்படும்‌. 


24 


STA X rP 
[PJ 1A] 

சேமக்கலத்தில்‌ உள்ளதைக்‌ கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
பதிவேடு ஜோடியில்‌ உள்ள முகவரியையுடைய நினைவக 
இருப்பிடத்தில்‌ சேமிக்க வேண்டும்‌. (உ.ம்‌ STAX D. சேமக்கலத்தில்‌ 
உள்ளதை D-E பதிவேடு ஜோடியில்‌ உள்ள முகவரியையுடைய 
நினைவக இருப்பிடத்தில்‌ சேமிக்க வேண்டும்‌. இந்தக்‌ கட்டளை B-C 
மற்றும்‌ D-E பதிவேடு ஜோடிகளுக்கு மட்டும்‌ பயன்படுத்தப்படும்‌. 


XCHG 
[H-L] <> [D-E] 

H-L பதிவேடு ஜோடியின்‌ உள்ளடக்கம்‌ மற்றும்‌ D-E பதிவேடு 
ஜோடியின்‌ உள்ளடக்கம்‌ ஆகியவை ஒன்றுக்கொன்று பரிமாற்றம்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. 


கணிதத்‌ தொகுப்பு 
ADD £ 
[A] [A] + [r] 
. பதிவேடு£இல்‌ உள்ளவற்றைச்‌ சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ 
கூட்டி, முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


ADD M 
[A] < [A] + [[H-LJ] 

H-L பதிவேடு ஜோடியில்‌ உள்ள முகவரியையுடைய நினைவக 
இருப்பிடத்தில்‌ உள்ளவற்றைச்‌ சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ 
கூட்டி, முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


ADC r 
[A] < [A] + [r] +[CS] 

பதிவேடு r இல்‌ உள்ளவற்றையும்‌, சுமை நிலைப்பாட்டுக்‌ 
கொடியில்‌ உள்ளவற்றையும்‌, சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ கூட்டி, ' 
முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


ADC M 
[A] < [A] + [[H-L]+ [CS] 

H-L பதிவேடு ஜோடியால்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளவற்றையும்‌ 
மற்றும்‌ சுமை நிலைப்பாட்டுக்‌ கொடியில்‌ உள்ளவற்றையும்‌, 


25 


சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ கூட்டி, முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌. 


ADI data 
[A] < [A] + data 

(உ.ம்‌) ADI 08. இந்தக்‌ கட்டளையின்படி 08 என்ற எண்ணை 
உடனடியாகச்‌ சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ கூட்டி, முடிவைச்‌ 
சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


ACI data 
[A] < [A] + data + [CS] 

கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள தரவையும்‌ மற்றும்‌ சுமை 
நிலைப்பாட்டுக்‌ கொடியில்‌ உள்ளவற்றையும்‌ சேமக்கலத்தில்‌ 
உள்ளவற்றுடன்‌ கூட்டி, முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


DAD tp 
[H-L] — fH-L] + {rP] 

பதிவேடு ஜோடி rp இல்‌ உள்ளவற்றை H-L பதிவேடு ஜோடியில்‌ 
உள்ளவற்றுடன்‌ கூட்டி, முடிவை H-L ஜோடியில்‌ வைக்க வேண்டும்‌. 


SUB r 
[A] < [A] - [r] 

பதிவேடு இல்‌ உள்ளவற்றைச்‌ சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ 
கழித்து, முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


SUB M 
[A] < TA] - [[H-L]] 
H-L பதிவேடு ஜோடியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 


முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளவற்றைச்‌ 
சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ கழித்து, முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌. 


SBBr 
[A] < [A] + [r] + [CS] 
பதிவேடு Mù உள்ளவற்றைச்‌ சுமையுடன்‌ சேர்த்து, 


சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ கழித்து, முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌. 


26 


SU! data 
[A] < [A] - data 

கட்டளையில்‌ கொடுக்கப்பட்ட தரவைச்‌ சேமக்கலத்தில்‌ 
உள்ளவற்றுடன்‌ கழித்து, முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க 
வேண்டும்‌. 


SBI data 
[A] < [A] - data - [CS] 

கட்டளையில்‌ கொடுக்கப்பட்ட தரவு மற்றும்‌ சுமையைச்‌ 
சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ கழித்து, முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌. 


INR r 
[r] ir] + 1 

பதிவேடு r இல்‌ உள்ளவற்றை ஒரு பிட்‌ அதிகச்படுத்த 
வேண்டும்‌. 


INR M 
[[H-1]  [[H-1] + 1 

H-L பதிவேடு ஜோடியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளவற்றை ஒரு பிட்‌ 
அதிகப்படுத்த வேண்டும்‌. 


DCRr 
[r] < [r] -1 . 
பதிவேடு r இல்‌ உள்ளவற்றை ஒரு பிட்‌ குறைக்க வேண்டும்‌. 


DCR M 

[[H-L] © [H-A - 1 oo 
H-L பதிவேடு ஜோடியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 

முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளவற்றை ஒரு பிட்‌ 

குறைக்க வேண்டும்‌. 


INX rp 
[rP] — [rP] + 1 

பதிவேடு ஜோடி rp இல்‌ உள்ளவற்றை ஒரு பிட்‌ அதிகப்படுத்த 
வேண்டும்‌. 


27 


DCX rp 
[rP] + [rP]-1 

பதிவேடு ஜோடி rpo உள்ளவற்றை ஒரு பிட்‌ குறைக்க 
வேண்டும்‌. 


DAA 

இந்தக்‌ கட்டளை, திட்ட நிரலில்‌ ADD, ADI, ACI மற்றும்‌ ADC 
கட்டளைகளுக்குப்‌ பிறகு பயன்படுத்தப்படும்‌. ADD அல்லது ADC 
கட்டளைகளைச்‌ செயல்படுத்திய பிறகு முடிவு பதினாறடி 
எண்ணாகச்‌ சேமக்கலத்தில்‌ இருக்கும்‌. DAA கட்டளை 
சேமக்கலத்தில்‌ உள்ள முடிவைப்‌ பத்தடி முறைக்கு மாற்றும்‌. 


வாதியல்‌ தொகுப்பு 
ANAr 
[A] [A] ^ Er] 

பதிவேடு [இல்‌ உள்ளவை சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ உம்‌ 
(AND) வினைப்பட்டு வருகின்ற முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க 
வேண்டும்‌. 


ANA M 
[A] [A] ^ [[H-L1] 

H-L பதிவேடு ஜோடியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளவை 
சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ உம்‌ வினைப்பட்டு வருகின்ற 
முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


ANI data 
[A] — [Ala [data]. 

கட்டளையில்‌ கொடுக்கப்பட்ட தரவு  சேமக்கலத்தில்‌ ' 
உள்ளவற்றுடன்‌ உம்‌ வினைப்பட்டு வருகின்ற முடிவைச்‌ 
சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


ORA M 
[A] < [A] v T[H-L]] 

H-L பதிவேடு ஜோடியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளவை 


சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ அல்ல வினைப்பட்டு வருகின்ற 
முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


28 


ORA data 
[A] < [A] v data 

கட்டளையில்‌ கொடுக்கப்பட்ட தரவு சேமக்கலத்தில்‌ * 
உள்ளவற்றுடன்‌ அல்ல வினைப்பட்டு வருகின்ற முடிவைச்‌ 
சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


XRA r 
[A] [89௭1] 

பதிவேடு £ இல்‌ உள்ளவை சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ 
தவிர்க்கப்பட்ட அல்ல (EX-OR) வினைப்பட்டு வருகின்ற முடிவைச்‌ 
சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


XRA M 
[A] « [A] v [[H-L]] 

H-L பதிவேடு ஜோடியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளவை 


சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ தவிர்க்கப்பட்ட அல்ல வினைப்பட்டு 
வருகின்ற முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


XRI data 
[A] < [A] Y data 

கட்டளையில்‌ கொடுக்கப்பட்ட தரவு சேமக்கலத்தில்‌ 
உள்ளவற்றுடன்‌ தவிர்க்கப்பட்ட அல்ல வினைப்பட்டு வருகின்ற 
முடிவைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 


CMA 

சேமக்கலத்தில்‌ உள்ளதை ஒன்றின்‌ நிரப்பு முறையில்‌ (Ps 
compliment) மாற்றம்‌ செய்து, முடிவை சேமக்கலத்தில்‌ வைக்க 
வேண்டும்‌. ஒரு ஈரடி எண்ணை ஒன்றின்‌ நிரப்பு முறையில்‌ மாற்றம்‌ 
செய்யும்போது 0 என்றால்‌ 1 எனவும்‌, 1 என்றால்‌ 0 எனவும்‌ மாறும்‌. 


CMC 


சுமை நிலைப்பாட்டுக்‌ கொடியில்‌ உள்ளதை ஒன்றின்‌ நிரப்பு 
முறையில்‌ மாற்றம்‌ செய்ய வேண்டும்‌. 


29 


STC 
சுமை நிலைப்பாட்டுக்‌ கொடியை ஒன்று என அமைவு செய்ய 
வேண்டும்‌. 


CMP r 

பதிவேடு இல்‌ உள்ளதைச்‌ சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ 
ஒப்பிட வேண்டும்‌. அதாவது பதிவேடு Blo உள்ளதைச்‌ 
சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ கழித்து, நிலைப்பாட்டுக்‌ கொடியைக்‌ 
கழித்தல்‌ வினைக்குத்‌ தகுந்தவாறு அமைவு செய்ய வேண்டும்‌. 


CMP M 
[A] - [H-L] 

H-L பதிவேடு ஜோடியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ளவற்றைச்‌ 
சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ கழித்து, நிலைப்பாட்டுக்‌ கொடியைக்‌ 
கழித்தல்‌ வினைக்குத்‌ தகுந்தவாறு அமைவு செய்ய வேண்டும்‌. 


-CPI data 
[A] - data 

கட்டளையில்‌ கொடுக்கப்பட்ட தரவைச்‌ சேமக்கலத்தின்‌ 
உள்ளவற்றுடன்‌ கழித்து, நிலைப்பாட்டுக்‌ கொடியைக்‌ கழித்தல்‌ 
வினைக்குத்‌ தகுந்தவாறு அமைவு செய்ய வேண்டும்‌. 


RLC 
[Anm] An], [Ao] «+ [A7],[CS]}<[Az] 

சேமக்கலத்தில்‌ உள்ளதை இடது பக்கமாக ஒரு பிட்‌ சுற்ற 
வேண்டும்‌. சேமக்கலத்தின்‌ ஏழாவது பிட்டை, சுமை பிட்டுக்கும்‌ 
மற்றும்‌ சுழி பிட்டுக்கும்‌ நகர்த்த வேண்டும்‌. 





சுமை நிலைப்பாடு சேமக்கலம்‌ 


படம்‌ (17) 


30 


RRC 
[87184 [CS] <= [Ach AJAn] 

சேமக்கலத்தில்‌ உள்ளதை வலதுபக்கமாக ஒரு பிட்‌ சுற்ற 
வேண்டும்‌. சேமக்கலத்தின்‌ சுழி பிட்டை, ஏழாவது பிட்டுக்கும்‌ மற்றும்‌ 











சுமை பிட்டுக்கும்‌ நகர்த்த வேண்டும்‌. 
| | 
த்து Ze FA A0 
cs | A7 | | | | | | T 
| L | ட்டர்‌ 
சுமை நிலைப்பாடு சேமக்கலம்‌ 
படம்‌ (1.8) 
RAL 


[An] [As], [CS] + [A7].[Ao]<-[CS] 

சேமக்கலத்தில்‌ உள்ளதை இடது பக்கமாகச்‌ சுமையோடு 
சேர்த்து ஒரு பிட்‌ சுற்ற வேண்டும்‌. சேமக்கலத்தின்‌ ஏழாவது பிட்‌ 
சுமைக்கும்‌ மற்றும்‌ சுமை பிட்‌ சேமக்கலத்தின்‌ சுழி பிட்டுக்கும்‌ 
நகர்த்த வேண்டும்‌. 











PLL 


சுமை நிலைப்பாடு சேமக்கலம்‌ 





படம்‌ (1.9) 


RAR 
[An] [An+1], [CS] — [Ao],[A7]}<-[CS] 

சேமக்கலத்தில்‌ உள்ளதை வலது பக்கமாகச்‌ சுமையோடு 
சேர்த்து ஒரு பிட்‌ சுற்ற வேண்டும்‌. சேமக்கலத்தின்‌ சுழி பிட்‌ 
சுமைக்கும்‌ மற்றும்‌ சுமை பிட்‌ சேமக்கலத்தின்‌ ஏழாவது பிட்டுக்கும்‌ 
நகர்த்த வேண்டும்‌. 


31 





| 
டான AO 
| A7 


சுமை நிலைப்பாடு சேமக்கலம்‌ 


படம்‌ (1.10) 


கிளைத்‌ தொகுப்பு 

இந்தத்‌ தொகுப்பில்‌ உள்ள கட்டளைகள்‌, திட்ட நிரலில்‌ உள்ள 
கட்டளைகளின்‌ இயல்பு வரிசையில்‌ மாற்றம்‌ செய்யும்‌. கிளைத்‌ 
தொகுப்பு கட்டளைகள்‌ இரண்டு வகைப்படும்‌. அவை நிபந்தனை 
மற்றும்‌ நிபந்தனையற்ற கட்டளைகள்‌. நிபந்தனை கிளைக்‌ 
கட்டளைகள்‌, சில நிபந்தனைகளைத்‌ திருப்தி செய்யும்போது, இயல்பு 
வரிசையில்‌ மாற்றம்‌ ஏற்பட்டு, நிபந்தனை கட்டளையில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய நினைவக 
இருப்பிடத்திலுள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. 


நிபந்தனையற்ற கிளை கட்டளைகள்‌ திட்ட நிரலில்‌ வரும்‌ 
போது, இயல்பான: வரிசையில்‌ மாற்றம்‌ ஏற்பட்டு, நிபந்தனையற்ற 
கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள : முகவரியையுடைய நினைவக 
இருப்பிடத்தில்‌ உள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. 


நிபந்தனையற்ற கட்டளை 

(உ.ம்‌) JMP addr. இந்தக்‌ கட்டளை திட்ட நிரலில்‌ வரும்போது, 
இயல்பான வரிசையில்‌ மாற்றம்‌ ஏற்பட்டு, கட்டளையில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்தில்‌ 
உள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. 


நிபந்தனை கட்டளை 
JZ addr 

முந்தைய கட்டளையைப்‌ பொறுத்து முடிவு.சுழியாக இருந்தால்‌, 
கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய நினைவக 
இருப்பிடத்திலுள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. 


32 


JNZ addr . I 

முந்தைய கட்டளையைப்‌ பொறுத்து முடிவு சுழியாக 
இல்லாவிட்டால்‌, கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்திலுள்ள கட்டளை 
செயல்படுத்தப்படும்‌. 


JC addr 

முந்தைய கட்டளையைப்‌ பொறுத்து முடிவில்‌ சுமை வந்தால்‌, 
கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய நினைவக 
இருப்பிடத்திலுள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. 


JNC addr 
முந்தைய கட்டளையைப்‌ பொறுத்து முடிவில்‌ சுமை 
இல்லாவிட்டால்‌, கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 


முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்திலுள்ள கட்டளை 
செயல்படுத்தப்படும்‌. 


JP addr 

முந்தைய கட்டளையைப்‌ பொறுத்து முடிவு நேர்க்குறியுடன்‌ 
இருந்தால்‌, கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய 
நினைவக இருப்பிடத்திலுள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. 


JM addr 

முந்தைய கட்டளையைப்‌ பொறுத்து முடிவு எதிர்க்குறியுடன்‌ 
இருந்தால்‌, கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய 
நினைவக இருப்பிடத்திலுள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. 


JPE addr 

முந்தைய கட்டளையைப்‌ பொறுத்து முடிவில்‌ எண்ணிலக்க 1 
இரட்டைப்‌ படையாக இருந்தால்‌, கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்திலுள்ள கட்டளை 
செயல்படுத்தப்படும்‌. 


JPO addr ; f , i 
முந்தைய கட்டளையைப்‌ பொறுத்து முடிவில்‌ எண்ணிலக்க 1 


ஒற்றைப்‌ படையாக இருந்தால்‌, கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய நினைவக  இருப்பிடத்திலுள்ள கட்டளை 
செயல்படுத்தப்படும்‌. 


33 


அழைப்புக்‌ கட்டளைகள்‌ (Call instrucitons) 

இந்தக்‌ கட்டளைகள்‌ துணை நிரற்‌ செயல்முறையை 
(Subroutine program) அழைப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 
துணை  நிரற்செயல்முறையைச்‌ செயல்படுத்துவதற்கு முன்‌, 
முதன்மைத்‌ திட்ட நிரலிலுள்ள அடுத்த கட்டளையின்‌ முகவரி, 
அடுக்கில்‌ சேமித்து வைக்கப்படும்‌. புதிய அடுக்கு உச்சியின்‌ 
முகவரியை தெரியப்படுத்த, அடுக்குச்‌ சுட்டிக்‌ காட்டியின்‌ 
உள்ளடக்கம்‌ குறைக்கப்படும்‌. பிறகு அழைப்புக்‌ கட்டளையில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியிலிருந்து தொடங்கக்கூடிய துணை 
நிரற்‌ செயல்முறை செயல்படுத்தப்படும்‌ இந்த அழைப்புக்‌ கட்டளைகள்‌ 
இரண்டு வகைப்படும்‌. ஒன்று நிபந்தனையுடன்‌ கூடிய அழைப்புக்‌ 
கட்டளை. மற்றொன்று நிபந்தனையற்ற அழைப்புக்‌ கட்டளை (உ.ம்‌) 
(Call addr). 


நிபந்தனையுடன்‌ கூடிய அழைப்புக்‌ கட்டளை 
CC addr 

சுமை நிலைப்பாடு கொடி ஒன்றாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறை செயல்படுத்தப்படும்‌. 


CNC addr 


சுழி நிலைப்பாடு கொடி சுழியாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறை செயல்படுத்தப்படும்‌. 


CP addr 
குறியீடு நிலைப்பாடு கொடி சுழியாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறை செயல்படுத்தப்படும்‌. 


CM addr 
குறியீடு நிலைப்பாடு கொடி ஒன்றாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறை செயல்படுத்தப்படும்‌. 


CPE addr 
சமநிலை நிலைப்பாடு கொடி ஒன்றாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறை செயல்படுத்தப்படும்‌. 


CPO addr 
சமநிலை நிலைப்பாடு கொடி சுழியாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
்‌ செயல்முறை செயல்படுத்தப்படும்‌. 


34 


திருப்புக்‌ கட்டளைகள்‌ (Return Instruction) 

இந்தக்‌ கட்டளை துணை நிரற்‌ செயல்முறையின்‌ முடிவில்‌ 
பயன்படுத்தப்படும்‌. துணை நிரற்‌ செயல்முறையைச்‌ 
செயல்படுத்துவதற்கு முன்‌, முதன்மைத்‌ திட்ட நிரலிலுள்ள அடுத்த 
கட்டளையின்‌ முகவரி. அடுக்கில்‌ சேமித்து வைக்கப்படும்‌. RET 
கட்டளையைச்‌ செயல்படுத்துவதால்‌, அடுக்கில்‌ சேமித்து 
வைக்கப்பட்ட முகவரி திட்டநிரல்‌ எண்ணிக்கு மாற்றப்படும்‌. RET 
கட்டளையுடன்‌ துணை நிரற்‌ செயல்முறையின்‌ செயல்பாடு 
முடிந்துவிடும்‌. பின்‌ முதன்மைத்‌ திட்ட ' நிரலிலுள்ள CALL 
கட்டளைக்கு அடுத்துள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. இந்தத்‌ 
திருப்புக்‌ கட்டளைகள்‌ இரண்டு வகைப்படும்‌. ஒன்று நிபந்தனையுடன்‌ 
கூடிய திருப்புக்‌ கட்டளை. மற்றொன்று நிபந்தனையற்ற திருப்புக 
கட்டளை. (உ.ம்‌) RET 


நிபந்தனையுடன்‌ கூடிய திருப்புக்‌ கட்டளை 
RC 

சுமை நிலைப்பாடு கொடி ஒன்றாக இருந்தால்‌, துணை 
நிரற்செயல்முறையின்‌ செயல்பாடு முடிந்து, முதன்மைத்‌ திட்ட 
நிரலுக்குத்‌ திரும்ப வேண்டும்‌. 


RNC 

சுமை நிலைப்பாடு கொடி சுழியாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறையின்‌ செயல்பாடு முடிந்து, முதன்மைத்‌ திட்ட ee 
திரும்ப வேண்டும்‌. 


RZ 

சுழி நிலைப்பாடு கொடி ஒன்றாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறையின்‌ செயல்பாடு முடிந்து, முதன்மைத்‌ திட்ட நிரலுக்கு 
த்திரும்ப வேண்டும்‌. 


RNZ 

சுழி நிலைப்பாடு கொடி சுழியாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறையின்‌ செயல்பாடு முடிந்து முதன்மைத்‌ திட்ட நிரலுக்குத்‌ 
திரும்ப வேண்டும்‌. 


35 


RP 

குறியீடு நிலைப்பாடு கொடி சுழியாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறையின்‌ செயல்பாடு முடிந்து, முதன்மைத்‌ திட்ட நிரலுக்குத்‌ 
திரும்ப வேண்டும்‌. 


RM 
குறியீடு நிலைப்பாடு கொடி ஒன்றாக இருந்தால்‌ துணை திரற்‌ 
முறையின்‌ செயல்பாடு முடிந்து, முதன்மைத்‌ திட்ட நிரலுக்குத்‌ 
திரும்ப வேண்டும்‌. 


RPE 

I சமநிலை நிலைப்பாடு கொடி ஒன்றாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறையின்‌ செயல்பாடு முடிந்து, முதன்மைத்‌ திட்ட நிரலுக்குத்‌ 

திரும்ப வேண்டும்‌. 


RPO 

சமநிலை நிலைப்பாடு கொடி சுழியாக இருந்தால்‌, துணை நிரற்‌ 
செயல்முறையின்‌ செயல்பாடு முடிந்து, முதன்மைத்‌ திட்ட நிரலுக்குத்‌ 
திரும்ப வேண்டும்‌. 
RSTn 

இது மறு ஆரம்பக்‌ கட்டளையாகும்‌. இதுவும்‌ CALL கட்டளை 
வகையைச்‌ சேர்ந்தது. இதை செயல்படுத்துவதற்கு முன்‌, திட்ட நிரல்‌ 
எண்ணியில்‌ உள்ளதை அடுக்கில்‌ சேமிக்க வேண்டும்‌. பின்‌ 
முதன்மைத்‌ திட்ட நிரலைச்‌ செயல்படுத்தாமல்‌ மறு ஆரம்ப 
இருப்பிடங்களிலுள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. மறு ஆரம்பக்‌ 
கட்டளைகளும்‌ மற்றும்‌ அதன்‌ இருப்பிடங்களும்‌ கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன. 








கட்டளை | இயக்கக்‌ குறியீடு | மறு ஆரம்ப 
RSTO 


ட இருப்பிடங்கள்‌ 
0000 
0008 











ae 


























PCHL 
HL பதிவேடு ஜோடியில்‌ உள்ளவற்றைத்‌ திட்டநிரல்‌ 
எண்ணிக்கு மாற்ற வேண்டும்‌. 


அடுக்கு உள்ளீடு வெளியீடு மற்றும்‌ கருவி கட்டுப்பாட்டுத்‌ தொகுப்பு 
In port - address 

கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய உள்ளீடு 
நிலையத்தில்‌ உள்ள தரவுகளை சேமக்கலத்திற்கு நகர்த்த வேண்டும்‌. 
(உ.ம்‌) IN 01. இதில்‌ 01 என்பது நிலையம்‌ ஒயின்‌ முகவரியாகும்‌. இதில்‌ 
உள்ள தரவுகளைச்‌ சேமக்கலத்திற்கு நகர்த்த வேண்டும்‌. 


Out part — addres 

சேமக்கலத்தில்‌ உள்ளதைக்‌ கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
முகவரியையுடைய வெளியீடு நிலையத்திற்கு மாற்ற வேண்டும்‌. (உ.ம்‌) 
OUT 00. இதில்‌ 00 என்பது நிலையம்‌ &யின்‌ முகவரியாகும்‌. 
சேமக்கலத்தில்‌ உள்ளதை நிலையம்‌ கக்கு நகர்த்த வேண்டும்‌. 


PUSH 
பதிவேடு ஜோடி rpulù உள்ளதை அடுக்குக்கு நகர்த்த 
வேண்டும்‌. 


PUSH PSW 

சேமக்கலத்தில்‌ உள்ளதை அடுக்குக்கு நகர்த்த வேண்டும்‌. 
நிலைப்பாடு கொடிகளில்‌ உள்ளதையும்‌ அடுக்குக்கு நகர்த்த 
வேண்டும்‌. 


POP rP 
அடுக்கில்‌ சேமித்து வைக்கப்பட்ட பதிவேடு ஜோடி rPuileor 
உள்ளடக்கத்தைத்‌ திரும்பப்‌ பதிவேடு ஜோடிக்கு நகர்த்த வேண்டும்‌. 


POP PSW 

அடுக்கில்‌ சேமித்து வைக்கப்பட்ட முறைப்படுத்தி நிலைப்பாடு 
வார்த்தையின்‌ (Processor status word) உள்ளடக்கத்தைத்‌ திரும்ப 
முறைப்படுத்தி நிலைப்பாடு வார்த்தைக்கு நகர்த்த வேண்டும்‌. 
அதேபோன்று அடுக்கில்‌ சேமித்து வைக்கப்பட்ட சேமக்கலத்தின்‌ 
- உள்ளடக்கத்தைத்‌ திரும்பச்‌ சேமக்கலத்திற்கு நகர்த்த வேண்டும்‌. 


37 


HLT 

இந்தக்‌ கட்டளையின்‌ மூலம்‌ நுண்முறைப்படுத்தியின்‌ 
செயல்பாடு நிறுத்தப்படும்‌. பதிவேடு மற்றும்‌ நிலைப்பாடு கொடிகளின்‌ 
உள்ளடக்கம்‌ மாற்றப்படாது. 


XTHL 

L பதிவேட்டில்‌ உள்ளதை அடுக்கு உச்சியின்‌ பைட்டுடன்‌ 
பரிமாற்றம்‌ செய்ய வேண்டும்‌. H பதிவேட்டில்‌ உள்ளதை அடுக்கு 
உச்சியின்‌ கீழ்‌ உள்ள பைட்டுடன்‌ பரிமாற்றம்‌ செய்ய வேண்டும்‌. 


SPHL 
H-L பதிவேடு ஜோடியில்‌ உள்ளதை அடுக்குச்‌ சுட்டிக்காட்டிக்கு 
நகர்த்த வேண்டும்‌. 


El 
இந்தக்‌ கட்டளை செயல்படுத்தும்போது தடங்கல்‌ அமைப்பு 
செயலியக்கப்படுகிறது. 


DI 
இந்தக்‌ கட்டளை செயல்படுத்தும்போது தடங்கல்‌ அமைப்பு 
செயல்‌ முடக்கம்‌ செய்யப்படுகிறது. 


SIM 

இந்தக்‌ கட்டளையைச்‌ செயல்படுத்துவதால்‌ சேமக்கலத்தின்‌ 
ஏழாவது பிட்டில்‌ உள்ளவை தொடர்‌ வெளியீடு தரவு (Serial output 
data) கோட்டிற்கு மாற்றப்படுகிறது. 


RIM 

இந்தக்‌ கட்டளையைச்‌ செயல்படுத்துவதால்‌ தொடர்‌ உள்ளீடு 
தரவு (Serial input data) கோட்டிலுள்ள தரவு சேமக்கலத்தின்‌ 
ஏழாவது பிட்டிற்கு மாற்றப்படுகிறது. 


NOP 


இந்தக்‌ கட்டளையைச்‌ செயல்படுத்துவதால்‌ எந்த இயக்கமும்‌ 
நடைபெறாது. 


38 


1.9 துணை நிரற்‌ செயல்முறை (Subroutine) 

திட்ட நிரல்‌ எழுதும்போது சில இயக்கங்கள்‌ அடிக்கடி வரலாம்‌. 
இந்த இயக்கங்களுக்குத்‌ தனிப்பட்ட கட்டளை கிடையாது. 
முதன்மைத்‌ திட்ட நிரலில்‌, அந்த இயக்கங்களுக்குத்‌ திரும்பத்‌ 
திரும்பத்‌ திட்ட நிரல்‌ எழுத நேரிடும்‌. (உ.ம்‌) பெருக்கல்‌ செயல்‌. 
இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியில்‌ பெருக்கல்‌ செயலுக்குத்‌ 
தனிப்பட்ட கட்டளை கிடையாது. முதன்மைத்‌ திட்ட நிரலில்‌, சிறிய 
திட்ட நிரல்கள்‌ அடிக்கடி வருவதைத்‌ தடுப்பதே துணை நிரற்‌ 
செயல்முறையின்‌ நோக்கமாகும்‌. ஒரு குறிப்பிட்ட செயலுக்கான 
சிறிய திட்ட நிரலே துணை நிரற்‌ செயல்முறையாகும்‌. இவை தனியாக 
எழுதப்பட்டு, நினைவகங்களில்‌ சேமிக்கப்படும்‌. இவற்றை 
முதன்மைத்‌ திட்டநிரலைச்‌ செயல்படுத்தும்‌ போது பல இடங்களில்‌ 
தேவைப்பட்டால்‌ அமைப்புக்‌ கட்டளை மூலம்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. துணைச்‌ செயல்முறையின்‌ கடைசி கட்டளை திருப்புக்‌ 
கட்டளையாகும்‌. துணை நிரற்‌ செயல்முறை செயல்படுத்தி 
முடிந்தவுடன்‌, திரும்பவும்‌ முதன்மைத்‌ திட்ட நிரல்‌, கேட்ட 
கட்டளைக்கு அடுத்த கட்டளையிலிருந்து செயல்படுத்தப்படும்‌. 
முதன்மைத்‌ திட்ட நிரலில்‌ ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட துணை நிரற்‌ 
செயல்முறை இருக்கலாம்‌. சில முக்கியமான துணை செயல்முறை 
ROMs உற்பத்தியாளரால்‌ சேமித்து வைக்கப்படும்‌. படம்‌ (1406 
| அழைப்புத்‌ திருப்பு அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. 


துணை நிரற்‌ செயல்முறை 

















கை... 
ச 
அழைப்புக்‌ கட்டளை Fr” 
ச 
> 


படம்‌ (111) 
துணை நிரற்‌ செயல்முறைக்கான அழைப்புத்‌ திருப்பு அமைப்பு 


39 


110. இடைநிலை மொழியில்‌ எழுதப்பட்ட திட்ட நிரலுக்கான சில 


உதாரணங்கள்‌ 


இரு 8- பிட்‌ எண்களின்‌ கூட்டல்‌ : கூட்டல்‌ மதிப்பு 8- பிட்டுகள்‌ 





நினைவக | கருவிக்‌ 
முகவரி | குறியீடு 





| செயற்குறிப்பு | இயமிகள்‌ 




































2000 21,01,25 




















முதல்‌ எண்ணின்‌ 


2501H | முகவரி, H-L 
பதிவேடு 
ஜோடிக்குக்‌ 
கொண்டு வர 






வேண்டும்‌. 

முதல்‌ எண்ணைச்‌ 
சேமக்கலத்திற்கு 
நகர்த்த வேண்டும்‌ 
H-L 
ஜோடியில்‌ 
உள்ளதை 
அதிகரிக்க 
'வேண்டும்‌. 
முதல்‌ 
இரண்டாம்‌ 
எண்ணைக்‌ கூட்ட 
வேண்டும்‌ 





| 
பதிவேடு 











மற்றும்‌ 










2006 | 32,03,25) STA 











(உ.ம்‌) தரவுகள்‌ முடிவு 
2501 — 49H 2503 — 9FH 
2502 — 56H 


40 






முடிவை நினைவக 
இருப்பிடம்‌ 2503H 
இல்‌ சேபிக்க 
வேண்டும்‌. 

திட்ட நிரல்‌ 
செயல்பாடு 
நிறுத்தப்படும்‌. 















இரு 8- பிட்‌ எண்களைக்‌ கழித்தல்‌ 





| நினைவக | 










































1 கருவிக்‌ | செயற்குறிப்பு | இயமிகள்‌ விளக்கம்‌ 
குறியீடு | 
21,01,25 LXI H, முதல்‌ எண்ணின்‌ 
25011 | முகவரி, H-L பதிவேடு 
ஜோடிக்குக்‌ கொண்டு | 
வர வேண்டும்‌. 
AM முதல்‌ எண்ணைச்‌ 
சேமக்கலத்திற்கு 


நகர்த்த வேண்டும்‌. . 





H-L பதிவேடு 
ஜோடியின்‌ 
உள்ளடக்கத்தை 
2501லிருந்து 2502H 
ஆக அதிகரிக்க 
வேண்டும்‌. 








































| நிறுத்தப்படும்‌. 


இரண்டாம்‌ எண்ணை 
முதல்‌ எண்ணிலிருந்து 
கழிக்க வேண்டும்‌. 

H ட பதிவேடு 
ஜோடியின்‌ 
உள்ளடக்கத்தை 
அதிகரிக்க வேண்டும்‌. 
முடிவை 2503 1இல்‌ 
சேமிக்க வேண்டும்‌. 
திட்ட நிரல்‌ செயல்பாடு 

















(உ.ம்‌) தரவுகள்‌ முடிவு 
2501- 49H 2503 — 17H 
2502 — 32H ` 


41 


தரவுகளின்‌ வரிசையில்‌ பெரிய எண்‌ கண்டுபிடித்தல்‌ 





நினைவக | கருவிக்‌ லேபில்‌ | செயற்குறிப்பு | இயமிகள்‌ | விளக்கம்‌ 
“முகவரி | குறியீடு | o | 

2000 21,00,25 LXI H, எண்ணிக்கையின்‌ 

| 2500 H | முகவரி, H-L 

பதிவேடு ஜோடியில்‌ 
இருக்க வேண்டும்‌. 
2003 4E MOV CM | எண்ணிக்கையைப்‌ 
பதிவேடு க்கு 
நகர்த்த வேண்டும்‌. 
2004 23 INX H முதல்‌ எண்ணின்‌ 
முகவரி H-L : 
பதிவேடு ஜோடியில்‌ 
இருக்க வேண்டும்‌. 
| 2005 TE | MOV A.M | (ws எண்‌ | 
சேமக்கலத்தில்‌ 
இருக்க வேண்டும்‌. 


DCR C . எண்ணிக்கையைக்‌ 
குறைக்க 
வேண்டும்‌ ` : 

2007 23 LOOP INX H H-L : பதிவேடு 
| ஜோடியின்‌ 
உள்ளடக்கத்தை 
அதிகப்படுத்தப்‌ 
ணி] | வேண்டும்‌. 

2008 | BE CMP | M | நினைவகத்திலுள்ள | 

| | எண்ணை முந்தைய 
எண்ணுடன்‌ ஒப்பிட 
வேண்டும்‌. 
AHEAD | நினைவகத்திலுள்ள 
எண்‌ முந்தைய 
எண்ணுடன்‌ 
பெரியதா ? 
இல்லை. பெரிய 
எண்‌ 
சேமக்கலத்தில்‌ 
இருக்கிறது. லேபில்‌ 
AHEADக்குச்‌ 
செல்ல வேண்டும்‌. _ 





J 











































2009 | D2, 0D, 20 ' 

















42 






































200C 7E | MOV | AM 1ஆம்‌, பெரிய எண்‌, 
| | . | சேமக்கலத்திற்கு | 
ds na L ட [வ வேண்டும்‌. . | 
200D 0D ¡AHEAD| DCR C | எண்ணிக்கையைக்‌ ' 
| 2 குறைக்க 
| வேண்டும்‌. 
க்‌ eg oo lass + L 1— un 
200E | C2, 07,20 JNZ LOOP | எண்ணிக்கை | 
| சுழியாக | 
| இல்லாவிட்டால்‌ 
லேபில்‌ LOOPக்குச்‌ | 
ட செல்ல வேண்டும்‌. ! 
20 | 32,5024 ` STA | 2450H | முடிவு 2450இல்‌ | 
சேமிக்க வேண்டும்‌ | 
2014 | 76 . | ALT | 2450H |[திட்டநிரல்‌ | 
l செயல்பாடு i 
| பட்‌ | நிறுத்தப்படும்‌ | 
(உ.ம்‌) தரவுகள்‌ முடிவு . - 
2500 - 03 2450 - 99 
2501 — 98 
2502 - 75 
2503 - 99 


43 


தரவுகளின்‌ வரிசையில்‌ சிறிய எண்ணைக்‌ கண்டுபிடித்தல்‌ 





நினைவக ட கருவிக்‌ | 
முகவரி | குறியீடு 





2000 "210025 
| 


லேபில்‌ 
Be 


செயற்குறிப்பு | இயமிகள்‌ | 


| விளக்கம்‌ 





LXI 


H, 2500 H 


எண்ணிக்கையின்‌ 

| முகவரி, H-L பதிவேடு 
| ஜோடியில்‌ இருக்க 
வேண்டும்‌. 





i 2003 | 4E 





2004 | 23 





| 2005 





2007 29 


















LOOP 



























INX 


44 





C,M 


H 


MOV AM |முதல்எண்‌ 


| இருக்க வேண்டும்‌. | 
| 2006 — 0D DCR | C | எண்ணிக்கையைக்‌ | 


| எண்ணிக்கையைப்‌ | 
பதிவேடு க்கு 
நகர்த்த வேண்டும்‌. | 
முதல்‌ எண்ணின்‌ 

முகவரி H-L பதிவேடு 
ஜோடியில்‌ இருக்க 

வேண்டும்‌. | 


சேமக்கலத்தில்‌ 





| குறைக்க வேண்டும்‌ 

| H-L பதிவேடு 
ஜோடியின்‌ | 

(உள்ளடக்கத்தை , 

அதிகப்படுத்த 


வேண்டும்‌. = 





'நினைவகத்திலுள்ள | 
எண்ணை முந்தைய 
எண்ணுடன்‌ ஒப்பிடு 
வேண்டும்‌. 
நினைவகத்திலுள்ள | | 
எண்‌ முந்தைய 
எண்ணுடன்‌ | 
சிறியதா ? 
ஆம்‌. சிறிய 
சேமக்கலத்தில்‌ i 
இருக்க . வேண்டும்‌. 
லேபில்‌ AHEAD) 
செல்ல வேண்டும்‌. 


எண்‌ 


| 





















































2000 | 7E | MOV | AM இல்லை. அடுத்த எண்‌! 
| | | சேமக்கலத்திற்கு வர | 
| | வேண்டும்‌. | 

2000 ` OD AHEAD DCR | C எண்ணிக்கையைக்‌ 
குறைக்க வேண்டும்‌. 

200E | C2, 07, | மிமீ LOOP | எண்ணிக்கை | 
i 20 சுழியாக 
| இல்லாவிட்டால்‌ 
| | | லேபில்‌  LOOPágé 

| | செல்ல வேண்டும்‌. 

2011 325024 1 எ | 2450H (சிறிய எண்ணை 
| | | 2450Hஇல்‌ சேமிக்க 
|. | | வேண்டும்‌ 

2014 | 76 | HLT | 2450H |திட்டநிரல்‌ 

செயல்பாடு 
| io நிறுத்தப்படும்‌ 
(உ.ம்‌) தரவுகள்‌ முடிவு 
2500 - 03 2450 - 58H 
2501 - 86H 
2502 - 58H 
2503 - 75H 


45 


, இரண்டு 8-பிட்‌ எண்களைக்‌ கூட்டுதல்‌ : முடிவு 16-பிட்‌ 


|! நினைவக ! கருவிக்‌ | லேபில்‌ | செயற்குறிப்பு | இயமிகள்‌ | விளக்கம்‌ - | 
முகவரி | குறியீடு | | | | 
| | | | முதல்‌ எண்ணின்‌| 











2000 | 21,0125 | LX | | முகவரி H-L 
| | L i I H,2501H | பதிவேடு ஜோடியில்‌ 
Las = | இருக்கும்‌. | 








| 
| | | கூட்டுத்‌ 
| தொகையின்‌ 1488, 
2003 | 0E,00 | | MYI | c, பதிவேடு C. இல்‌ 
| | இருக்கும்‌. C இன்‌ 
ட 11 ப்பி 
| முதல்‌ எண்ணைச்‌ 
AM | சேமக்கலத்திற்கு 
நகர்த்த வேண்டும்‌. 
இரண்டாவது இ 
எண்ணின்‌ முகவரி 
H-L பதிவேடு 























MOV 








N 
© 
ஓ 
[as 
bo 
t 


மற்றும்‌| 





எண்ணைக்‌ கூட்ட 

வேண்டும்‌. 

கூட்டுத்‌ 

| | | தொகையில்‌: சுமை 

| | வருகிறதா ?' 

mc | AHEAD | இல்லை என்றக்‌ 
லேபில்‌ 

AHEADக்குச்‌ 

| செல்ல வேண்டும்‌. 


்‌ உ —1 
| | சுமை, வந்தால்‌ 
| இன்‌ 


200B | OC | INR ௦ உள்ளடக்கத்தை 1- 
! பிட்‌ அதிகரிக்க 
வேண்டும்‌. ட) 


46 


2007 86 i ADD | M 





2008 D2,0C,2 





























LSB» 2503H 
என்ற நினைவக 
இருப்பிடத்தில்‌ 
| சேமிக்க வேண்டும்‌. 
கூட்டுத்‌ 
தொகையின்‌ 
MSR 
| | | சேமக்கலத்திற்கு 
கண்னன்‌ E: | L | Lesión வேண்டும்‌. 
: MSBn 2504H 
என்ற நினைவக 
இருப்பிடத்தில்‌ 
கபம்‌ சேமிக்க eee 


we 
| திட்டநிரல்‌ 
2013 | 76 HLT செயல்பாடு 
| | நிறுத்தப்படும்‌. 
(உ.ம்‌) தரவுகள்‌ முடிவு 


2501 — 98H 2503 — 32H (LSB) 
2502 - 9AH 2504 — 01H (MSB) 


STA 250311 , 














200 | 79 | | MOV A,C 











2010 | 32,04,25 | STA 2504H 























47 


இரண்டு 8-பிட்‌ எண்களைப்‌ பெருக்குதல்‌ : பெருக்கல்‌ மதிப்பு 16-பிட்‌ 





நினைவக | கருவிக்‌ | 








2A,01,25 LHLD 


| 
| 2000 
i 









2003 EB 


: இயமிகள்‌ 


2501H 





விளக்கம்‌ | 


| 
'பெருக்கப்பட வேண்டி 
| எண்‌ H-L பதிவேடு 
| ஜோடியில்‌ - இருக்க 
| வேண்டும்‌. 


e 
| பெருக்கப்பட வேண்டி. 
| எண்‌ D-E பதிவேட்டு 
| ஜோடியில்‌ இருக்கும்‌ ட 










2004 34,03,25 


பெருக்கும்‌ எனி 
| சேமக்கலத்தில்‌ | 
| இருக்கும்‌. | 









21,00,00 LXI 











JNC 






AHEAD 





: பெருக்கல்‌ மதிப்பிள 
தொடக்க - மதிய 
அதாவது 00, HL 
| ஜோடியில்‌ இருக்கும்‌. 

| எண்ணிக்கை ர] 
என்பது பதிவேடு ci 
இருக்கும்‌. a 
| கிடைக்கக்‌ கம 
பெருக்கல்‌ மதிப்பை ( ஒரு 
[பிட்‌ இடது பக்கபாச 
| நகர்த்த வேண்டும்‌. 

| பெருக்கும்‌ எண்னை 
! இடதுபக்கமாக ஒரு பிட்‌ 
(நகர்த்த வேண்டும்‌ 
| பெருக்கு எண்ணில்‌ 




















சுமை வருகிறதா? _ 


| இல்லை. AHEAD என்ற 
லேபிலுக்குச்‌ செல்ல 
வேண்டும்‌. 


ப்ட்‌ 









DAD : 








48 





i "பெருக்கல்‌ மதிப்பு 


பெருக்கல்‌ மதிப்பு * 
பெருக்கப்பட வேண்டிய 
எண்‌ 


| ac 


























EN | | எண்ணிக்கையை ஒரு 


C | பிட்‌ குறைக்க | 

வேண்டும்‌. | 

எண்ணிக்கைச்‌ 

சுழியாக 

LOOP | இல்லாவிட்டால்‌ LOOP 

என்ற லேபிலுக்குச்‌ 

செல்ல வேண்டும்‌. 

' எண்ணிக்கைச்‌ 
சுழியாக இருந்தால்‌ 

2504 | முடிவைச்‌' சேமிக்க 

| வேண்டும்‌. 

திட்டநிரல்‌ செயல்பாடு 


























(உம்‌) 

தரவுகள்‌ 

2501 = 84H —> பெருக்கப்பட வேண்டிய எண்ணின்‌ சிறும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகள்‌ 

2502-00 -- பெருக்கப்பட வேண்டிய எண்ணின்‌ பெரும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகள்‌. 

2503 = 56H — பெருக்கும்‌ எண்‌. 

முடிவு l 

2504 = 58H — பெருக்கல்‌ மதிப்பின்‌ சிறும முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த பிட்டுகள்‌. 

2505 =2C — பெருக்கல்‌ மதிப்பின்‌ பெரும முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த பிட்டுகள்‌. 


49 


8-பிட்‌ வகுத்தல்‌ 










































2409 





240A 


240C 








29 


76 


90 


DA,11,24 








































நினைவக | கருவிக்‌ | லேபில்‌ | செயற்குறிப்‌ இயமிகள்‌ விளக்கம்‌ 
முகவரி | குறியீடு y ந 
2400 | 2A,01,25 LHLD | 2501H 2 o vidi 
ந்தி LL ஜோடியில்‌ இருக்கும்‌. 
2503H இல்‌ உள்ள 
2403 | 3A,03,25 LDA 2503H லன RE 
சமக்கலத்தில்‌ 
'வைக்க வேண்டும்‌. 
ஞு T சேமக்கலத்திலுள்ள 
2406 47° MOV நத | தடம்‌ என்னை 2 
பதிவேட்டிற்கு நகர்த்த 
| வேண்டும்‌. 
எண்ணிக்கை = 8 
2407 | 0E,08 C08 !என்பது C பதிவேட்டில்‌ 
இருக்கும்‌. ட] 


வகுக்கப்படும்‌ எண்‌ 
மற்றும்‌ ஈவை ஒரு பிட்‌ 
இடது பக்கமாக 
நகர்த்த வேண்டும்‌. 
வகுக்கப்படும்‌ 4 
எண்ணின்‌ பெரும 
முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த பிட்டுகளைச்‌ 
சேமக்கலத்திற்கு 
நகர்த்த வேண்டும்‌, | 
வகுக்கும்‌ எண்ணைச்‌ | 
சேமக்கலத்திலுள்ள 
பிட்டுகளுடன்‌ கழிக்க 
வேண்டும்‌. - | 
வகுக்கப்படும்‌ 
எண்ணின்‌ பெரும 
முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த பிட்டுகள்‌ 
வகுக்கும்‌ எண்ணை 
விடப்‌ பெரியதா? 
இல்லை. AHEADக்குச்‌ 
செல்ல வேண்டும்‌. 


A,H 





Je AHEAD 





50 





வகுக்கப்படும்‌ } 
, எண்ணின்‌ பெரும 
முக்கியத்துவம்‌ | 
வாய்ந்த பிட்டுகள்‌ H: 
பதிவேட்டில்‌ இருக்கும்‌. | 
| ஆம்‌. ஈவுடன்‌ ஒன்றைக்‌ | 
கூட்ட வேண்டும்‌. 
எண்ணிக்கையை ஒரு 
பிட்‌ குறைக்க 
| வேண்டும்‌. d 
எண்ணிக்கையின்‌ 
மதிப்பு சுழியா? 
இல்லையென்றால்‌ 
LOOP என்ற 
லேபிலுக்குச்‌ செல்ல 


வேண்டும்‌. 
=| J> ax | 
| ஈவை 2504 என்ற 
நினைவக 


2415 | 22,04,25 SHLD 250411 | இருப்பிடத்திலும்‌ 
மீதியை 2505H 

சேமிக்க வேண்டும்‌. 
(உ.ம்‌) 


m திட்டநிரல்‌ செயல்பாடு 
நிறுத்தப்படும்‌. 
தரவுகள்‌ 


2501 - 9BH — வகுக்கப்படும்‌ எண்ணின்‌ சிறும முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த பிட்டுகள்‌ 

2502 - 48H - வகுக்கப்படும்‌ எண்ணின்‌ பெரும முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த பிட்டுகள்‌ 

2503 -1&11- வகுக்கும்‌ எண்‌ 

முடிவு 

2504-12 — ஈவு 

2505-07 — மீதி 

















2412 | C2,09,24 INZ | LOOP 






























51 


ஒரு 8-பிட்‌ எண்ணின்‌ இரண்டின்‌ நிரப்பை கண்டுபிடித்தல்‌ 

















































| நினைவக | கருவிக்‌ | செயற்குறிப்பு ! இயமிகள்‌ விளக்கம்‌ | 
முகவரி | குறியீடு | | 
| | 250111 இல்‌ உள்ள 
| தரவுகளைச்‌ 
2000 ந்து LDA | 2501H (Ganasan தில்‌ 
L | | வைக்க வேண்டும்‌. 
i ¡3 சேமக்கலத்தில்‌ உள்ள | 
2003 | 2F CMA | எண்ணுக்கு ஒன்றின்‌ | 
| | நிரப்பு காணுதல்‌ | 
2004 3C | MNR | a (அண்‌ நிரப்பு | 
காணுதல்‌ i 
! முடிவை 250217ல்‌ | 
2005 32,02,25 | STA | 2502H சேமிக்க வேண்டும்‌. 
2008 Y s | HLT ரப்‌ maLa 
: நிறுத்தப்படும்‌. 
(உம்‌ 
தரவு முடிவு 


2501 - 96H 2502-6AH 


52 


8 — பிட்‌ எண்ணை இடது பக்கமாக ஒரு பிட்‌ நகர்த்துதல்‌ 









250111இல்‌ 
தரவைச்‌ 
சேமக்கலத்தில்‌ 
வைக்க வேண்டும்‌. 
தரவை இடது | 
பக்கமாக ஒரு பிட்‌ | 
நகர்த்துதல்‌ 

முடிவை 250211இல்‌ 
சேமிக்க வேண்டும்‌ 
திட்டநிரல்‌ 
செயல்பாடு | 
நிறுத்தப்படும்‌. 


























2004 | 32,02,25 2502H 


(உ.ம்‌) 
தரவு 
2501 - 65H 


முடிவு 
2502 - CAH 


















53 


ஒரு 8-பிட்‌ எண்ணில்‌ சிறும முக்கியத்துவம்‌ வாய்ந்த நான்கு 





பிட்டுகளை மறைத்தல்‌ 
முகவரி குறியீடு 





| நினைவக | 
| 
| 


2000 3A,01,25 





கருவிக்‌ | செயற்குறிப்பு | இயமிகள்‌ விளக்கம்‌ 







LDA 2501H 


250111இல்‌ உள்ள 
தரவைச்‌ | 
சேமக்கலத்தில்‌ i 
het வேண்டும்‌. | 













FO 


சிறும முக்கியத்துவம்‌ | 
வாய்ந்த நான்கு | 
பிட்டுகளை | 
மறைத்தல்‌ 











2502H 


முடிவை 250211இல்‌ | 
சேமிக்க வேண்டும்‌ | 















(உ.ம்‌ 
தரவு முடிவு 
2501- A6 2502-A0 


54 


திட்டநிரல்‌ செயல்பாடு | 
நிறுத்தப்படும்‌. 





பயிற்சிகள்‌ 


மையச்‌ செயலகத்தின்‌ முக்கியமான பாகங்கள்‌ யாவை ? 
அவற்றின்‌ செயல்பாடுகளைப்‌ பற்றி விளக்குக. 

உள்ளீடு சாதனத்தின்‌ வேலை என்ன? அவற்றிற்குச்‌ சில 
உதாரணங்கள்‌ தருக. 

வெளியீடு சாதனத்தின்‌ வேலை என்ன? அவற்றிற்குச்‌ சில 
உதாரணங்கள்‌ தருக. 

குறைக்கடத்தி நினைவகங்களைப்‌ பற்றி விரிவாக எழுதுக. 
8085 நுண்முறைப்படுத்தியின்‌ கணித மற்றும்‌ வாதியல்‌ 
அலகைப்‌ பற்றி விளக்குக. 

8085ன்‌ பதிவேடுகள்‌ யாவை? அவற்றின்‌ செயல்பாடுகளை 
விவரி. 

பின்வரும்‌ 8085ன்‌ சைகைகளை விளக்குக. 

i) ALE ii) READY iii) IO/M iv) HOLD 

v) INTR vi WR vii) So மற்றும்‌ Sı 

இன்டெல்‌ 8085இன்‌ முகவரியிடல்‌ முறைகளின்‌ வகைகளைத்‌ 
தகுந்த உதாரணத்துடன்‌ விளக்குக. 

8085ன்‌ தரவு மாற்றுத்‌ தொகுப்பு மற்றும்‌ கிளைத்‌ தொகுப்புக்‌ 
கட்டளைகளை விளக்குக. 

8085 கட்டளைகளின்‌ அளவு பற்றிச்‌ சிறுகுறிப்பு வரைக. 
இயக்கக்‌ குறியீடு மற்றும்‌ இயமி என்றால்‌ என்ன? 
உதாரணத்துடன்‌ விளக்குக. l 
இன்டெல்‌ 8085ன்‌ நிலைப்பாட்டு கொடிகளை விளக்குக. 

இரு 8-பிட்‌ எண்களை கூட்டுவதற்கான இடைநிலை “மொழித்‌ 
திட்டநிரலை எழுதுக. 

தரவுகளின்‌ வரிசையில்‌ சிறிய எண்ணைக்‌ 
கண்டுபிடிப்பதற்கான திட்டநிரலை எழுதுக. 

இரு 8 - பிட்‌ எண்ணைக்‌ கழிப்பதற்கானத்‌ திட்டநிரலை 


.. எழுதுக. 


55 


2 
இடைப்‌ பரிமாற்று நினைவகம்‌ மற்றும்‌ 
உள்ளீடு / வெளியீடு கருவிகள்‌ 


(Interfacing Memory and Input/Output Device) 
2.1. 8085இன்‌ குறுக்கீடுகள்‌ : 


பொதுவாகக்‌ குறுக்கீடுகள்‌, வன்மியம்‌ குறுக்கீடுகள்‌ மற்றும்‌ 
மென்மியம்‌ குறுக்கீடுகள்‌ என்று இரண்டு பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கப்படுகின்றன. வெளியிலிருந்து நுண்முறைப்படுத்தியுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள புறவியல்‌ சுற்றல்‌ கருவிகளின்‌ (Peripheral 
Device) மூலம்‌ குறுக்கீடு முனைகளின்‌ வழியே ஏற்படுத்தப்படுகின்ற 
குறுக்கீடுகள்‌ வன்மியம்‌ குறுக்கீடுகள்‌ எனப்படும்‌. கட்டளைகளின்‌ 
மூலம்‌ ஏற்படுகின்ற குறுக்கீடுகள்‌ மென்மியம்‌ குறுக்கீடுகள்‌ 
எனப்படும்‌. வன்மியம்‌ குறுக்கீடுகள்‌ முந்துரிமையின்‌ அடிப்படையில்‌” 
செயலாற்றும்‌ தன்மை கொண்டதாகும்‌. எனவே இவைகள்‌ 
முந்துரிமை குறுக்கீடுகள்‌ எனவும்‌ அழைக்கப்படும்‌. 


8085 நுண்முறைப்படுத்தி TRAP, RST 7.5, RST 6.5, RST 5.5 
மற்றும்‌ INTR என்‌ று ஐந்து வகையான வன்மியம்‌ குறுக்கீடுகளைக்‌ 
கொண்டது. TRAP முதன்மை முந்துரிமைக்‌ கொண்டதாகும்‌. 
இதனை அடுத்து RST 7.5, RST 6.5, RST 5.5 மற்றும்‌ INTR என்கிற 
குறுக்கீடுகள்‌ வரிசையான முந்துரிமைகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 
குறுக்கீடுகள்‌ பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால்‌, அவைகள்‌ 
மென்மியத்தில்‌ உள்ள தலைமைத்‌ திட்டநிரலில்‌ பயன்படுகின்ற 
கட்டளை El ஐ செயலியக்கக்‌ குறுக்கீடு (Enable Interrupt) மூலம்‌ 
செயலியக்கப்பட வேண்டும்‌. 8 085-இன்‌ குறுக்கீடுகளின்‌ சுற்று ரவ 
வரைபடம்‌ 2.1-இல்‌ காட்டப்பட்டுள்ளது. கட்டளை El குறுக்கீடுகள்‌ 
செயலியக்கம்‌ பெறுவதற்காகக்‌ குறுக்கீடு செயலியக்க 
நிலைமாறியை அமைவு நிலையில்‌ வைக்கிறது. அனைத்துக்‌ 
குறுக்கீடுகளும்‌ செயலியக்கம்‌ அடைவதற்குக்‌ கட்டளை El 
பயன்படுத்தப்படுகிறது. குறுக்கீடுகள்‌ செயல்‌ முடக்கத்திற்கு 
கட்டளை DI செயல்முடக்கக்‌ குறுக்கீடு (Disable Interrupt) 
பயன்படுகிறது. சில சூழமைவுகளில்‌, நுண்முறைப்படுத்தியில்‌ ஒரு 
குறிப்பிட்ட கட்டளைப்‌ பணி நிகழ்த்தப்படும்பொழுது, குறுக்கீடுகளின்‌ 
நிகழ்ச்சிகள்‌ தடுக்கப்படுகின்றன. இது DI கட்டளையின்‌ மூலம்‌ 
நடத்தப்படுகிறது. கட்டளை DI குறுக்கீடு செயலியக்க 
நிலைமாறியை மறு அமைவுக்கும்‌, செயல்‌ முடக்கம்‌ அடைவதற்காக 


56 


நிகழ்த்தப்படுகின்ற குறுக்கீடுகள்‌ 155-இன்‌ நிறைவேற்றத்தின்போது 
தவிர்க்கப்படுகின்றன. குறுக்கீடு செயலியக்க நிலைமாறியை 
மறுஅமைவில்‌ வைப்பதின்மூலம்‌ TRAP-2 தவிர அனைத்துக்‌ 
குறுக்கீடுகளும்‌ தகுதியற்றனவாக மாறுகின்றன. 


இந்த நிலைமாறியை மறு அமைவுக்குக்‌ கொண்டு 
வருவதற்குக்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ள மூன்றில்‌ ஒரு வழியைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. அதாவது, 


$ மென்மியத்தில்‌ கட்டளை DI பயன்படுத்துதல்‌ 

2) மறுஅமைவு முறை அல்லது குறுக்கீட்டின்‌ வேண்டுகைக்கு ஏற்ற 
அங்கீகாரம்‌. 

3) திட்ட நிரல்‌ 155லிருந்து தலைமைத்‌ திட்டநிரலுக்குத்‌ திரும்புவதற்கு 
முன்னால்‌, அனைத்துக்‌ குறுக்கீடுகளும்‌ மீண்டும்‌ தகுதியுடையன 
வாகின்றன. இ து கட்டளை RET- பயன்படுத்துவதற்கு முன்னால்‌ 
755-லுள்ள: கட்டளை EI-9 பயன்படுத்தி நடைபெறுகிறது. 


2.1. 2. வன்மியம்‌ மற்றும்‌ மென்மியம்‌ குறுக்கீடுகள்‌ : 


VO கருவிகளின்மூலம்‌ உண்டாகின்ற குறுக்கீடுகள்‌ வன்மியம்‌ 
குறுக்கீடுகள்‌ என்றும்‌, கட்டளைகளின்மூலம்‌ ஏற்படுகின்ற 
குறுக்கீடுகள்‌ மென்மியம்‌ குறுக்கீடுகள்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகின்றன. 8085-இல்‌ உள்ள RST ௩ கட்டளைகளும்‌ 
மென்மியம்‌ குறுக்கீடுகளுக்குப்‌ பயன்படுத்தப்படுகின்றன. RST ௩ 
கட்டளையைத்‌ திட்டநிரலினுள்ளே செலுத்தியவுடன்‌, திட்டநிரல்‌ 
ஆனது RST ௩ வரைக்கும்‌ செய்து முடிக்கும்‌. இது ஒரு ALL 
நிரலிலுள்ள தவறுகளைத்‌ திருத்துவதற்குப்‌ -பயன்படுகிறது. ஒரு 
நுண்முறைப்படுத்தியிலுள்ள இயல்பான செய்முறை வரிசையைத்‌ 
தடுக்கும்‌ உட்புற அசாதாரணமான அல்லது வழக்கமில்லாத 
நிபந்தனை விதிவிலக்காகும்‌. உதாரணமாக, பூஜ்யத்தால்‌ வகு 
என்பது விதிவிலக்கிற்குக்‌ காரணமாகும்‌. இன்டெல்‌ இலக்கியம்‌ 
விதிவிலக்கைப்‌ பயன்படுத்துவதில்லை. ஆனால்‌, மோட்ரோலா 
இலக்கியம்‌ விதிவிலக்கைப்‌ பயன்படுத்துகிறது. இன்டெல்‌ 
மென்மியம்‌, குறுக்கீடில்‌ விதிவிலக்கைச்‌ சேர்த்துக்‌ கொள்கிறது. 


58 


உள்ளவற்றை அடுக்கில்‌ சேமிக்கிறது. 1NTR-இன்‌ பதிலுக்கு 
ஏற்றவாறு புற வன்மியம்‌ RST n குறியீடை உண்டாக்குகிறது. இந்தக்‌ 
குறியீட்டை நுண்முறைப்படுத்தி பெற்றவுடன்‌, அது திட்டநிரலைப்‌ 
பொருத்தமான அழைப்பு: இடத்திற்கு மாற்றுகிறது. எட்டு 1/0 
கருவிகள்‌ வரைக்கும்‌ புற வன்மியத்தின்‌ வழியாக INTR உடன்‌ 
இணைக்கலாம்‌. INTR உடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 1/0 
கருவிகளுக்குப்‌ புற வன்மியம்‌ அல்லது குறுக்கீடு கட்டுப்பாட்டாளர்‌ 
வழியாக முந்துரிமை ஒப்படைக்கப்படுகிறது. புற வன்மியமானது, எந்த 
1/0 கருவி குறுக்கிட்டது என்பதை அறிந்துகொள்கிறது. அது 
சரியான குறியீட்டை உண்டாக்குவதால்‌, நுண்முறைப்படுத்தி ஒரு 
குறிப்பிட்ட VO கருவியை எடுப்பதற்குக்‌ காரணமாகிறது. அதற்குப்‌ 
பதிலாக முந்துரிமைக்‌ குறுக்கீடு கட்டுப்பாட்டாளர்‌ 8214 ஐ 
பயன்படுத்த உதவுகிறது. திட்டமிடத்தக்க குறுக்கீடு 
கட்டுப்பாட்டாளர்‌ 8259 ஐ அதிக சிறப்பானது என்பதோடு, அதுவே 
உபயோகத்திலும்‌ உள்ளது. 8259 அல்லது மற்ற சில வன்மியத்தை 
ஊக்குவிப்பதற்கு INTA உபயோகப்படுகிறது. 


2.1.4. RST 7.5, 6.5 மற்றும்‌ 5.5: 

RST 7.5, 6.5 மற்றும்‌ 5.5 ஆகியன குறுக்கீடுகள்‌. இந்தக்‌ * 
குறுக்கீடுகள்‌ மென்மியத்தில்‌ உள்ள கட்டளைகள்‌ El மற்றும்‌ SIM 
(Set Interrupt Mask) மூலமாகச்‌ செயலியக்கம்‌ பெறுகின்றன. 
சேமக்கலத்தில்‌ கட்டங்கள்‌ அமைப்பிற்கு ஏற்றவாறு SIM கட்டளை 
இயக்கத்தின்போது குறுக்கீடுகளின்‌ செயலியக்கமோ/செயல்‌ 
முடக்கமோ அமைகின்றன. படம்‌ 2.2இல்‌ SIM கட்டளைக்கான 
சேமக்கலத்தின்‌ பொருளடக்கம்‌ காட்டப்பட்டுள்ளது. 











7 6 5 4 3 2 1 0 
| M65 |M5.5 
1 
| A 








i I மாமறை 
| RST 7.5 மறை 
MASK SET ENABLE 
மறுஅமைவு RST 7 5 





| வரையறுக்கப்படாதது 
gy செயலியக்கி 


தொடர்‌ வெளியீடு தரவு 
படம்‌ 2.2 SIM- க்கான சேமக்கலத்தின்‌ உள்ளடக்கம்‌ 


60 


முனை 0 RST 5.5க்காகவும்‌, முனை 1 RST 6.5க்காகவும்‌ மற்றும்‌ 
முனை 2 RST 7.5க்காகவும்‌ உள்ளது. பிட்‌ 1 என அமைந்தால்‌, 
ஒத்திருக்கிற குறுக்கீடு செயல்முடக்கம்‌ அடைகிறது. 0 எனில்‌ 
ஒத்திருக்கிற குறுக்கீடு செயலியக்கம்‌ பெறுகிறது. முனை 0-2ஐ 
சக்தி வாய்ந்ததாக மாற்ற முனை 3, 1 ஆக அமைய வேண்டும்‌. 4 RST 
7.5இன்‌ கூடுதல்‌ அதிகார முனையாகும்‌. இது 1 எனில்‌, RST 7.5கான 
நிலைமாறி மறுஅமைவு பெறும்‌. RST 7.5க்கான முனை 0 அல்லது 1 
என எதுவாக இருந்தாலும்‌ RST 7.5 செயல்‌ முடக்கம்‌ அடைகிறது. 


அட்டவணை 2.1 RST n க்கான அழைப்பு இடங்கள்‌ மற்றும்‌ 























பதினாறடி குறியீடுகள்‌. 
' RSTn பதினாறடி ae இடங்கள்‌ 
8 RST 0 C7 0000 
RST 1 CF 0008 
| RST 2 D7 0010 
RST 3 DF 0018 
| RST 4 E7 0020 
RST 5 EF 0028 
RST 6 F7 0030 
RST 7 FF | 0038 | 








= 





6 மற்றும்‌ 7 முனைகள்‌ தொடர்‌ செய்தித்‌ தொகுப்பு என்பதைக்‌ 
குறிக்கின்றன. கட்டளை SIM-210 தொடர்‌ செய்தியை 
அனுப்புவதற்குப்‌ பயன்படுத்தப்படுகிறது. முனை 6 SODY 
செயலியக்கம்‌ செய்கிறது. கட்டளை SIMY செய்து முடிக்கும்போது 
சேமக்கலத்தின்‌ 7ஆவது முனை வெளியீடாக 
நுண்முறைப்படுத்தியிலுள்ள SOD வரியில்‌ கிடைக்கும்‌. 7ஆவது 
முனை உயர்நிலை (1) அல்லது (0) ஆகவும்‌ இருக்கலாம்‌. 


கட்டளை DF அனைத்துக்‌ குறுக்கீடுகளையும்‌ செயல்‌ முடக்கம்‌ 

செய்கிறது. எப்பொழுதும்‌ இது விரும்பத்தக்கதல்ல. 

நுண்முறைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வேலையைச்‌ செய்து 

கொண்டிருக்கும்போது, சில குறுக்கீடுகளின்‌ நிகழ்வினைத்‌ 

தடுப்பதே விரும்பத்‌ தகுந்தனவாகும்‌. அந்தச்‌ சமயங்களில்‌ 
61 


விரும்பத்தகாத குறுக்கீடுகளின்‌ நிகழ்வினை SIM கட்டளையின்‌ 
மூலமாகச்‌ செயல்முடக்கம்‌ செய்யவேண்டும்‌. 


தொடக்கி மட்டங்கள்‌ : 

குறுக்கீடுகள்‌ விளிம்புத்‌ தொடக்கி, மட்டத்‌ தொடக்கி அல்லது 
விளிம்பு மற்றும்‌ மட்டம்‌ “ கொண்ட தொடக்கி என்கிற 
சைகைகளினால்‌ தேர்வு செய்யப்படுகின்றன. விளிம்பு மற்றும்‌ 
மட்டமும்‌ கொண்ட சைகையின்‌ மூலம்‌ TRAP குறுக்கீடு 
செய்யப்படுகிறது. இது என்னவென்றால்‌, TRAP குறுக்கீடு 
உயர்நிலைக்குச்‌ சென்று ஒப்புதல்‌ வரும்வரை உயர்நிலையிலேயே 
இருக்கும்‌. இதனால்‌ இரைச்சல்‌ மற்றும்‌ நிலையற்ற நிலை 
போன்றவைகளினால்‌ ஏற்படுகின்ற தவறுதலான தொடக்கி 
தவிர்க்கப்படுகிறது. நேர்‌ விளிம்பு கொண்ட ஒரு சைகையின்மூலம்‌ 
RST 7.5 தொட க்கப்படுகிறது. இது சிறிய நீடிக்கும்‌ காலம்‌ உடைய 
சைகையின்‌ மூலம்‌ தொடங்குகிறது. RST 6.5 மற்றும்‌ RST 5.5 மட்டச்‌ 
சைகையின்‌ மூலம்‌ தொடக்கப்படும்‌. RST 6.5 மற்றும்‌ RST 5.5 
குறுக்கீடுகள்‌ உயர்மட்டச்‌ சைகையின்‌ மூலம்‌ தொடங்கி 
வைக்கப்படுகின்றன. இதில்‌, நுண்முறைப்படுத்தியானது குறுக்கீடை 
ஏற்றுக்கொள்கின்றவரை சைகை உயர்நிலையில்‌ அப்படியே 
இருக்கும்‌. 
உதாரணம்‌ 1 : 8085இலுள்ள எல்லா குறுக்கீடுகளையும்‌ 
செயலியக்கம்‌. செய்ய வேண்டும்‌. RST 7.5. RST 6.5 மற்றும்‌ RST 5.5 
குறுக்கீடுகள்‌ கட்டளைகள்‌ SIM மூலம்‌ செயலியக்கம்‌ பெறுவதற்குச்‌ 
சேமக்கலத்தினுள்‌ அடங்கியவற்றைக்‌ கீழ்க்கண்டவாறு திட்டநிரல்‌ 
செய்யவேண்டும்‌. ப்‌ 

7 6 5 4 $ 2 1 0 
SOD DOE X R 7.5 MSE M 7.5 M 6.5 M 5.5 
0 0 0 (இ 1 0 0 0=08 

RST 7.5, RST 6.5 மற்றும்‌ RST 5.5 செயலியக்கம்‌ பெற பிட்டுகள்‌ 0, 1 
மற்றும்‌ 2 பூஜ்ஜியமாக அமைய வேண்டும்‌. பிட்டுகள்‌ 0, 1, 2-ஐ சக்தி 
வாய்ந்தவைகளாக . மாற்றப்‌ பிட்‌ 3 அமைவு நிலையில்‌ 
இருக்கவேண்டும்‌. RST 7.5 செயலியக்கம்‌ பெற பிட்‌ 4-ஜ 


62 


பூஜ்ஜியமாக்க வேண்டும்‌. ஆகையால்‌ RST 7.5 கூடுதல்‌ அதிகாரம்‌ 
பெறுகிறது. 




















கட்டளைகள்‌ 

: செயற்குறிப்பு | இயமிகள்‌ | விளக்கம்‌ a 

H L : ; - 

| EI எல்லா குறுக்கீடுகளும்‌ 

i i செயலியக்கம்‌ பெறுதல்‌. 
நட... TA, o8 மா 7.5, 65 மற்றும்‌ 55 
| | செயலியக்கம்‌ அடையச்‌ 
' | சேமக்கலம்‌ பிட்‌ முறையைப்‌ பெற | 
| SIM ~ RST 7.5, 6.5 மற்றும்‌ 5.5 களின்‌ 
அதக்‌ t | செயலியக்கம்‌ . i o] 








கட்டளைகள்‌ IE மற்றும்‌ SIM இரண்டும்‌, RST 7.5, 6.5 மற்றும்‌ 5.5 
குறுக்கீடுகள்‌ செயலியக்கம்‌ அடைய முக்கியமானவை. 
இவையல்லாமல்‌, கூடுதலாக INTR ஐ கட்டளை El செயலியக்கம்‌ 
அடையச்‌ செய்கிறது. 

உதாரணம்‌ 2: RST 6.5 ன்‌ செயலியக்கம்‌ மற்றும்‌ RST 7.5 மற்றும்‌ 
5.5 இன்‌ செயல்முடக்கம்‌. 

சேமக்கலத்தினுள்‌ அடங்கியவை: 


7 6 5 4 3 2 1 0 
SOD SOD X R7.5 MSE M 7.5 M 6.5 M 5.5 


0 0 9 1 1 1 G 1=1D 


RST 6.5-செயலியக்கம்‌ பெற பிட்‌ 1 ஐ பூஜ்ஜியமாக்க வேண்டும்‌. RST 
5.5 மற்றும்‌ 7.5 ஆகியவை முறையே செயல்‌ முடக்கம்‌ அடைய பிட்‌ 0 
மற்றும்‌ 2 ஐ 1 ஆக மாற்றவேண்டும்‌. RST 7.5585 கூடுதல்‌ அதிகாரம்‌ 
கொண்ட பிட்‌ 49, RST 7.5 செயல்‌ முடக்கம்‌ பெற 1 ஆக்க 
வேண்டும்‌. பிட்‌ 0, 1 மற்றும்‌ 2 சக்தி வாய்ந்ததாக உருவாக்க பிட்‌ 3 ஐ 
1 ஆக அமைக்க வேண்டும்‌. 


63 


கட்டளைகள்‌ : 














செயற்குறிப்பு | இயமிகள்‌ ; விளக்கம்‌ | 
ஆது | | | 
El | i குறுக்கீடுகள்‌ | 
i ! செயலியக்கம்‌ பெறுதல்‌. 

| ) று 
= i i 
MVI | A, 1D . RSTES செயலியக்கம்‌ | 
| | | பெறுவதற்கு RST7.5 | 
| | மற்றும்‌ RST 5.5 செயல்‌! 
| | | முடக்கம்‌ அடைவதற்கான 
| ! i  சேமக்கலம்‌ முறையைப்‌ 
| | பெற. | 
i SIM | RST 6.5 இன்‌ | 

i 


| | 
செயலியக்கம்‌ | | மற்றும்‌ 7.5 மற்றும்‌ 5.5 
| | 


களின்‌ செயல்‌ முடக்கம்‌. | 
முடிவு பெறாத குறுக்கீடுகள்‌ : 


ஒரு குறுக்கீடின்‌ வேண்டுகோள்‌ நிகழும்போது, மற்ற 
குறுக்கீடுகளின்‌ நிகழ்வு முடிவு பெறாத வேண்டுகோளாகும்‌. ஒரே 
சமயத்தில்‌ ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட குறுக்கீடுகள்‌ நேரிடும்போது, 
முதன்மை முந்துரிமைப்‌ பெற்ற குறுக்கீடு செயல்படுத்தப்படுகிறது. 
மற்ற தாழ்ந்த முந்துரிமைக்‌ குறுக்கீடுகள்‌ முடிவு பெறாமல்‌ தொடர்ந்து 
இருக்கின்றன. 8085 அதிக குறுக்கீடு வரிகளைக்‌ கொண்டது. ஒரு 
குறுக்கீடின்‌ சேவை நடந்துகொண்டிருக்கும்போது நேரிடுகின்ற மற்ற 
குறுக்கீடுகள்‌ முடிவுபெறாத குறுக்கீடுகளாகும்‌. 
2.1. 5. RIM கட்டளை : 

8085 இல்‌ உள்ள RIM கட்டளையின்மூலம்‌, திட்ட அமைப்பாளர்‌ 
தற்போதைய முடிவு பெறாத குறுக்கீடுகளின்‌ அந்தஸ்தைப்‌ பற்றித்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌. RIMஇன்‌ விரிவாக்கம்‌ Read Interrupt Mask 


(மறைக்கப்பட்ட குறுக்கீடு படி) ஆகும்‌. இந்தக்‌ கட்டளையின்‌ மூலம்‌ 
தற்போதைய குறுக்கீடுகளின்‌ அந்தஸ்தைப்‌ பற்றி அறியலாம்‌. 


64 


துலைமைத்‌ திட்டநிரலுக்குச்‌ செல்வதற்கு முன்பாக, முறைப்படுத்தி 
குறுக்கீடு சேவை துணை நிரற்செயல்முறையைச்‌ செய்து முடிக்கும்‌. 


2.1.6. SIM கட்டளை : 


SIM@)\cr விரிவாக்கம்‌ Set Interrupt Mask. இது ஒரு (1) பைட்‌ 
கட்டளை. இதனைப்‌ பயன்படுத்தி ஏதாகிலும்‌ ஒரு குறுக்கீட்டைச்‌ 
செயலியக்கம்‌ செய்யலாம்‌. ஒரு குறுக்கீடானது, 8085ஐ குறுக்கிட 
முடியாது. மேலும்‌, அந்த முனைக்கு உயர்நிலைத்‌ துடிப்பு 
கொடுக்கப்பட்டிருந்தாலும்‌, கட்டளை 51-ஐ கொண்டு குறுக்கீடு 
செயலியக்கம்‌ நிலைமாறி அமைவு நிலையில்‌ இருந்தாலும்‌ குறுக்கிட 
முடியாது. SIM கட்டளை SOD வரியின்‌ வழியாக ஒரு பிட்டை 
அனுப்புகிறது. 


2.2. VO இடைப்பரிமாறல்‌ : 


விசைப்பலகை உள்ளீடு நிலையத்தின்‌ வழியாகவும்‌, CRT 
மானிட்டர்‌ வெளியீடு நிலையத்தின்‌ வழியாகவும்‌ இணைக்கப்படலாம்‌. 
8085லுள்ள VO இடைப்பரிமாறல்‌ வெளி உலகத்துடன்‌ 
தொடர்புகொள்ள அனுமதிக்கிறது. இரண்டு வகையான 1௦ 
இடைப்பரிமாறல்கள்‌ உள்ளன. அவையாவன, 


+ நேர்‌ VO or எளிய VO or வரையப்பட்ட or புறவியலான 
Vo 


+ நினைவகம்‌ வரையப்பட்ட 1/0 
2.2.1 உள்ளீடு கட்டளை மற்றும்‌ அதன்‌ நேரமுறை வரைபடம்‌ : 


உள்ளீடு செய்தியை உள்ளீடு நிலையத்திலிருந்து சேமக்கலத்திடம்‌ 
உள்ளீடு செய்வதற்கு 8085-ல்‌ பயன்படுத்தும்‌ கட்டளை. 
IN Addr 8 
இது ஒரு muim உள்ளீடு நிலையத்திலிருந்து 
சேமக்கலத்திடம்‌ மாற்றுகிறது. உள்ளீடு நிலையத்தின்‌ முகவரி 
கட்டளையிலேயே உள்ளது. 1/0 கட்டளைகளின்‌ நிலைய முகவரி 8 
பிட்டுகள்‌ கொண்டது. 


66 


* As முதல்‌ As வரையுள்ள உயர்நிலை வரிசை 
முகவரியைத்‌ தனிப்பட்ட எட்டு வரிகளில்‌ 8085 
அனுப்புகிறது. 


+ தாழ்நிலை வரிசை முகவரி Ay - கட மற்றும்‌ தரவினை Do 
- ற; பல்வின்‌ ஒன்றாக்கி AD, - AD, ஆக 
அனுப்பப்படுகிறது. 


+ 8085 ALE என்ற சைகையை ஒவ்வொரு எந்திரச்‌ 
சுழற்சியின்‌ தொடக்கத்தின்போதும்‌ அனுப்புகிறது. இது 
புறத்தாழிடலுடன்‌ சேர்ந்து, தாழ்நிலை வரிசை 
முகவரியையும்‌ தரவினையும்‌. பிரிப்பதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


* நுண்முறைப்படுத்தி நினைவகம்‌ சம்மந்தப்பட்ட 
செயலைச்‌ செய்யும்போது 10/M சைகை 0 நிலைக்குச்‌ 
செல்கிறது. உள்ளீடு / வெளியீடு சம்மந்தப்பட்ட 
செயலைச்‌ செய்யும்போது IOM சைகை 1 நிலைக்குச்‌ 
செல்கிறது. 


* நினைவகம்‌ படி அல்லது உள்ளீடு படி என்ற 
செயலின்போது RD தாழ்நிலைக்குச்‌ செல்கிறது. 


* நினைவகம்‌ எழுது அல்லது வெளியீடு எழுது என்ற 
செயலின்போது WR தாழ்நிலைக்குச்‌ செல்கிறது. 


எந்திரச்‌ சுழற்சியின்போது S, மற்றும்‌ So என்ற இரண்டு 
சைகைகளின்‌ நிலைகள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 





எந்திரச்‌ சுழற்சி 





68 


IN FEy கட்டளைக்கான கட்டளைச்‌ சுழற்சி மூன்று எந்திரச்‌ 
சுழற்சிகளைக்‌ கொண்டது. அவையாவன, 


1 இயமி கொணர்‌ 
2. நினைவகம்‌ படி 


3. VO படி 


1. இயமி கொணர்‌ எந்திரச்‌ சுழற்சி : 


இயமி கொணர்‌ எந்திரச்‌ சுழற்சி நான்கு கடிகாரச்‌ சுழற்சியில்‌ 
அல்லது Ti, Tr, Ts மற்றும்‌ T, என்ற நான்கு T நிலைகளில்‌ 
முடிந்துவிடும்‌. இயமி தாழிடல்‌ சுழற்சியின்போது, முறைப்படுத்திக்‌ 
கட்டளையின்‌ இயமியை அது சேமித்து வைக்கப்பட்டிருந்த நினைவக 
இடத்திலிருந்து கொண்டு வருகிறது. 


முதலாவது கடிகாரச்‌ சுழற்சி T, ன்‌ போது, முறைப்படுத்தி 
உயர்நிலை வரிசை முகவரி (20) யை As — As வரிசைகளில்‌ 
வெளியிடும்‌. இந்த முகவரியானது மீதமுள்ள எந்திரச்‌ சுழற்சி 
வரைக்கும்‌ மாறாமல்‌ அப்படியேயிருக்கும்‌. அதே சமயத்தில்‌, 
தாழ்நிலை வரிசை முகவரி (00ற)யை பல்முனை முகவரி/தரவு வரிகள்‌ 
க, - AD; இல்‌ அனுப்புகிறது. எந்திரச்‌ சுழற்சியின்போது 8085, ALE 
என்ற சைகையை *);இன்‌ போது அனுப்பும்‌. ALE பாதி நேரத்தில்‌ 1 
நிலையிலும்‌, மீதி எந்திரச்‌ சுழற்சியின்போது 0 நிலையிலும்‌ இருக்கும்‌. 
ALE சைகை மற்றும்‌ புறத்தாழிடலைப்‌ பயன்படுத்தி, தாழ்‌ வரிசை 
முகவரி AA பல்முனை முகவரி/தரவு AD — Aறஃலிருந்து 
பிரிக்கப்படுகின்றன. பிரிக்கப்பட்டவுடன்‌, ஊர்தியானது 
தடையில்லாமல்‌ தரவினைக்‌ கடிகாரச்‌ சுழற்சி 1.இன்‌ மையத்தில்‌ 
வரும்போது சுமந்து செல்லும்‌. 


11 சுழற்சியின்போது, IO/M என்ற சைகை 0 நிலைக்குச்‌ 
செல்வது முறைப்படுத்தி நினைவகச்‌ சம்மந்தமான செயலைச்‌ 
செய்வதைக்‌ குறிக்கும்‌. இது இயமி தாழிடல்‌ செயலாகும்‌. 
நிலைப்பாட்டுச்‌ சைகைகள்‌ S, So - 11 எனில்‌, இயமி தாழிடல்‌ 
எந்திரச்‌ சுழற்சி என்பதைக்‌ குறிக்கும்‌. 10/) மற்றும்‌ 5, Se சைகைகள்‌ 
மீதமுள்ள நேரம்‌ வரைக்கும்‌ அதே நிலையிலேயேயிருக்கும்‌. 


69 


T, சுழற்சியின்‌ RD சைகை முதலில்‌ உயர்நிலையிலும்‌ (9 7; சுற்றின்‌ 
மையத்தில்‌ வரும்போது தாழ்நிலை(0)க்கும்‌ செல்கிறது. Tí சுற்று 
முடியும்‌ வரையிலும்‌ RD சைகை தாழ்நிலையிலேயேயிருக்கும்‌. 10/M 
= 0 மற்றும்‌ RD = 0 எனில்‌ இந்த சைகைகள்‌ தனியாகவோ அல்லது 
சேர்ந்தோ MEMR சைகையைப்‌ பெற்று நினைவகத்திலிருந்து . 
படிப்பதற்குப்‌ பயன்படுகிறது. 


T, சுழற்சியின்‌ மையத்தில்‌, நினைவக முகவரி 16 பிட்‌ முகவரி 
ஊர்தியில்‌ கிடைக்கும்‌ மற்றும்‌ நினைவக எழுது சைகையும்‌ தயாராக 
இருக்கும்‌. நினைவகத்தில்‌ உள்ளவை படிக்கப்படுகின்றன. 
அவ்வமயம்‌ தரவு ஊர்தி ற, - ற; இல்‌ தரவானது வீழ்கின்றது. 
இப்போது தரவு ஊர்தியானது நினைவக இருப்பிடத்திலிருந்து 
(2000) படித்து இயமியைப்‌ (DB) பெறும்‌. கட்டளையின்‌ இயமியானது 
8085-இல்‌ உள்ள கட்டளைப்‌ பதிவேட்டைச்‌ சென்றடைகின்றது. Ta 
சுழற்சியில்‌ குறியீடு பெயர்ப்பு அங்கு நடைபெறுகிறது. 


2. நினைவகம்‌ படி எந்திரச்‌ சுழற்சி: 


மூன்று கடிகாரச்‌ சுழற்சிகளில்‌ நினைவக எந்திரச்‌ சுழற்சி 
பூர்த்தி அடைகிறது. பினைவகம்‌ படி சுழற்சியில்‌, நுண் முறைப்படுத்தி 
தரவினை நினைவக இருப்பிடத்திலிருந்து படிக்கின்றது. திட்டநிரல்‌ 
எண்ணியிலுள்ள முகவரி தானாகவே உயர்ந்து 20014 என்ற 
முகவரியை அடையும்‌. 


. முதல்‌ கடிகாரச்‌ சுழற்சி TA போது, முறைப்படுத்தி 
உயர்நிலை வரிசை முகவரி (20ஐஐ As— கடி வரிகளில்‌ வெளியீடு 
செய்கிறது. இந்த முகவரி எந்திரச்‌ சுற்று முழுவதும்‌ மாறாமல்‌ 
இருக்கும்‌. அதே சமயத்தில்‌, தாழ்‌ வரிசை முகவரி (01) பல்முனை 
முகவரி/தரவு வரிகளின்‌ மூலமாக அனுப்பப்படுகிறது. TI 
சுழற்சியின்போது 8085 முறைப்படுத்தி ALE சைகையை அனுப்பும்‌. 


T2 சுற்றின்‌ மையத்தில்‌, நினைவக முகவரி 16 பிட்‌ முகவரி 
ஊர்தியில்‌ கிடைக்கும்‌. மற்றும்‌ நினைவக எழுது சைகையும்‌ தயாராய்‌ 
இருக்கும்‌. நினைவகத்தில்‌ உள்ளவை படிக்கப்படுகின்றன. தரவுத்‌ 
தொகுப்பானது தரவுத்‌ தொகுப்பு ஊர்தியில்‌ Do - D, இல்‌ வீழ்கின்றன. 
இப்போது தரவுத்‌ தொகுப்பு ஊர்தியானது தரவுத்‌ தொகுப்பை 


70 


நினைவக இருப்பிடம்‌-2001, லிருந்து பெறும்‌. தரவுத்‌ தொகுப்பானது 
உள்ளீடு நிலையத்தின்‌ 8 பிட்‌ முகவரியாகும்‌. அடுத்த எந்திரச்‌ சுழற்சி 
பயன்பாட்டிற்காக இந்த நிலையத்தின்‌ முகவரி 8085இன்‌ உள்ளே 
தற்காலிகமாகச்‌ சேமிக்கப்படும்‌. 


3. VO படி எந்திரச்‌ சுழற்சி : 


VO படி எந்திரச்‌ சுழற்சிக்கு மூன்று கடிகாரச்‌ சுழற்சிகள்‌ 
தேவை. இந்த 1/௦ எழுது சுழற்சியில்‌ முறைப்படுத்தித்‌ தரவை உள்ளீடு 
நிலையத்திலிருந்து படிக்கும்‌. VO நிலையத்தின்‌ 8 பிட்‌ முகவரியை 
உயர்‌ வரிசை முகவரி வரிகள்‌ As-A,s இன்‌ மீதும்‌ மற்றும்‌ தாழ்‌ வரிசை 
முகவரி வரிகள்‌ Ao- Ar இன்‌ மீது அனுப்பும்‌. 


முதல்‌ கடிகாரச்‌ சுழற்சி TA போது, முறைப்படுத்தி உள்ளீடு 
நிலையத்திலிருந்து முகவரியை (FEq) As — Ais வரிகளின்மூலம்‌ 
வெளியீடு செய்யும்‌. எந்திரச்‌ சுழற்சி முழுவதும்‌ இந்த முகவரி 
மாறாமல்‌ அப்படியே இருக்கும்‌. அதே முகவரி (FE) பல்முனை 
முகவரி/தரவு வரிகள்‌ AD, - AD, இன்‌ தாழ்‌ வரிசை முகவரி Ay - Ar 
உடன்‌ செல்லும்‌. 


1,இன்போது RD. சைகை முதலில்‌ உயர்நிலையிலும்‌ 1;இன்‌ 
மையத்தில்‌ தாழ்நிலைக்கும்‌ செல்லும்‌. Ts முடியும்‌ வரை RD சைகை 
தாழ்நிலையிலே இருக்கும்‌. IO/M = 1 மற்றும்‌ RD = 0 வாக 
இருக்கும்போது, இந்தச்‌ சைகைகள்‌ தனியாகவோ அல்லது 
சேர்ந்தோ TOR சைகை பெற்று, நினைவகத்திலிருந்து படிப்பதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


1.இன்‌ மையத்தில்‌ 8 பிட்‌ முகவரி மற்றும்‌ VO படி சைகையுடன்‌ 
முறைப்படுத்தித்‌ தயாராய்‌ இருக்கும்‌. இந்தச்‌ சமயத்தில்‌, உள்ளீடு 
நிலையத்தில்‌ உள்ளவற்றைத்‌ தரவு ஊர்தியில்‌ ற; - D, வைப்பதற்கு 
ஏற்றாற்போல்‌ உள்ளீடு நிலையப்‌ பரிமாற்றுச்‌ சுற்று 
திட்டமிடப்பட்டிருக்கும்‌ உள்ளீடு நிலையத்திலிருந்து படிக்கப்பட்ட 
தரவானது தற்சமயம்‌ சேமக்கலத்தைச்‌ சென்றடையும்‌. இப்போது, IN 
FEy கட்டளைச்‌ சுழற்சி முடிவடையும்‌. 


77 


222 வெளியீடு கட்டளை மற்றும்‌ ன்‌ே றை வரைப 


சேமக்கலத்திலிருந்து தரவினை வெளியீடு நிலையத்தில்‌ 
வெளியிடுவதற்கு 8085 OUT Addr 8 என்ற கட்டளையைப்‌ 
பயன்படுத்தி ஒரு பைட்டைச்‌ சேமக்கலத்திலிருந்து வெளியீடு 
நிலையத்திற்கு மாற்றுகிறது. வெளியீடு நிலையத்தின்‌ முகவரி அந்தக்‌ 
கட்டளையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. VO கட்டளைக்கான 
நிலைய முகவரி 8 பிட்‌ கொண்டது. 


உதாரணமாக, OUT FFy என்ற கட்டளையில்‌, 8 பிட்‌ தரவைச்‌ 
சேமக்கலத்திலிருந்து வெளியீடு நிலையத்தில்‌ வெளியிடும்‌. 
அதனுடைய முகவரி FFy ஆகும்‌. 8-பிட்‌ முகவரி 
கொடுக்கப்பட்டுள்ளதால்‌, நாம்‌ 004 முதல்‌ FFy வரை எந்த 
முகவரியை வேண்டுமானாலும்‌ கொடுக்கலாம்‌. 


OUT நாடி என்பது ஒரு இரு பைட்‌ கட்டளை ஆகும்‌. இதில்‌ 
முதல்‌ பைட்‌ இயமியையும்‌ (D3) இரண்டாவது பைட்‌ 8 பிட்‌ முகவரி 
FFn குறிக்கும்‌. இந்தக்‌ கட்டளை 2006 என்ற முகவரியில்‌ 
சுமப்பதாகக்‌ கருதுவோம்‌. 








8085இன்‌ மூலம்‌ இந்தக்‌ கட்டளை எவ்வாறு செயல்படுகிறது 
என்பதைப்‌ படிப்படியாகப்‌ பார்ப்போம்‌. வெளியீடு கட்டளைக்கான 
கட்டளைச்‌ சுழற்சி மூன்று எந்திர சுழற்சிகளையும்‌ 107 நிலைகளையும்‌ 
உள்ளடக்கியதாகும்‌. OUT FF, கட்டளையின்‌ நேரமுறை வரைபடம்‌ 
படம்‌ 2.5இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 


OUT FF, கட்டளைக்கான நேரமுறை வரைபடம்‌ : 


OUT FF, கட்ட ளயின்‌ கட்டளைச்‌ சுழற்சி, மூன்று எந்திரச்‌ 
சுழற்சிகளைக்‌ கொண்டதாகும்‌. அவையாவன, 


1. Qué கொணார்‌ 

2. நினைவகம்‌ படி 

3. - VO இல்‌ எழுது 

1. இயமி கொணர்‌ எந்திரச்‌ சுழற்சி : 


இயமி எந்திரச்‌ சுழற்சி நான்கு கடிகாரச்‌ சுழற்சிகள்‌ அல்லது Ti, 
T, TG மற்றும்‌ T, எனக்‌ குறிக்கப்பட்ட நான்கு T நிலைகளில்‌ 
* முடிவடையும்‌. Obs Qué கொணார்தல்‌ சுழற்சியின்போது, 
முறைப்படுத்தி இயமி சேமிக்கப்பட்டுள்ள நினைவக 
இருப்பிடத்திலிருந்து (2006௨ கட்டளையின்‌ இயமி (யைத்‌ 
தாழிடுகிறது. மேலும்‌, வெளியீடு நிலையத்திற்கான முகவரி FFa 
மாறுதலைத்‌ தவிர, -இயமி கொணர்‌ எந்திரச்‌ சுழற்சி IN FEn 
கட்டளையைப்‌ போவதே, 


2. நினைவகம்‌ படி எந்திரச்‌ சுழற்சி : 


நினைவகம்‌ படி எந்திரச்‌ சுழற்சி மூன்று கடிகாரச்‌ சுற்று அல்லது 
T, Tr மற்றும்‌ T; எனக்குறிக்கப்பட்ட மூன்று T நிலைகளில்‌ 
முடிவடையும்‌. இந்த நினைவகம்‌ படி சுழற்சியில்‌, முறைப்படுத்தி 
நினைவக இருப்பிடத்திலிருந்து தரவினைப்‌ படிக்கும்‌. திட்டநிரல்‌ 
எண்ணியில்‌ உள்ள முகவரியானது, இந்த நேரத்தில்‌ தன்னிச்சையாக 
உயர்ந்து, 2007, என்ற மதிப்பை அடையும்‌. செயற்பாடுகளின்‌ 
வரிசையானது IN FEg கட்டளையின்‌ நினைவகம்‌ படி சுழற்சி 
போன்றிருக்கும்‌. 

நினைவக இருப்பிடம்‌ 2007, லிருந்து படிக்கப்பட்ட தரவு EF y 


8085 உள்ளே தற்காலிகமாகச்‌ சேமித்து வைக்கப்படும்‌. அடுத்த 
எந்திரச்‌ சுழற்சிக்குப்‌ பின்னர்‌ இது பயன்படும்‌. 


74 


3. VO எழுது எந்திரச்‌ சுழற்சி : 


1/0 எழுது எந்திரச்‌ சுழற்சிக்கு மூன்று கடிகாரச்‌ சுழற்சிகள்‌ 
தேவை. இந்த 1/0 எழுது சுற்றில்‌, முறைப்படுத்திச்‌ 
சேமக்கலத்திலுள்ள தரவினை வெளியீடு நிலையத்தில்‌ எழுதும்‌. 


முன்பு கூறியதுபோல்‌, 8085 VO நிலையங்களின்‌ 8 பிட்‌ 
முகவரியினை உயர்‌ வரிசை முகவரி வரிகளிலும்‌ As -As தாழ்‌ 
வரிசை முகவரி வரிகளிலும்‌ Ay A, அனுப்பும்‌. 


இந்தச்‌ சுற்றின்‌ திட்டமிட்டாளர்‌ ஏதேனும்‌ ஒரு முகவரி 
வரிகளைப்‌ பயன்படுத்தலாம்‌. i 


முதல்‌ கடிகாரச்‌ சுழற்சி Ter பொழுது முறைப்படுத்தி 
வெளியீடு நிலையத்தின்‌ முகவரியை (FFy) As - கடி வரிகளின்‌ மீது 
வெளியிடும்‌. எந்திரச்‌ சுழற்சி முடியும்‌ வரையும்‌ இந்த முகவரி 
மாறாமல்‌ அப்படியே இருக்கும்‌. இதே முகவரி (ஈயை, பல்வின்‌ 
ஒன்றாக்கி ' முகவரி/தரவு வரிகளின்‌ (AD, - AD) தாழ்‌ வரிசை 
முகவரி Ag - A, வரிகளுடன்‌ அனுப்பும்‌. ALE சைகை மற்றும்‌ 
புறத்தாழிடலைப்‌ பயன்படுத்தி, தாழ்‌ வரிசை முகவரி Ay — A, வரிகள்‌ 
பல்வின்‌ ஒன்றாக்கி முகவரி /தரவு ADAD, வரிகளிலிருந்து 
பிரிக்கப்படுகின்றன. AD- AD, வரிகளிலிருந்து As Ar வரிகள்‌ 
பிரிக்கப்பட்டவுடன்‌, இந்த ஊர்தியானது தடையின்றித்‌ தரவு 
செய்தியை T, மையத்திலிருக்கும்போது எடுத்துச்‌ செல்லும்‌. 


இன்‌ பொழுது IOM சைகை 1 நிலைக்குச்‌ செல்வது 
முறைப்படுத்தி VO சம்மந்தப்பட்ட செயல்களைச்‌ செய்வதைக்‌ 
குறிக்கும்‌. நிலைப்பாட்டுச்‌ சைகைகள்‌ Si So முறையே: 01 
நிலையிலிருப்பது எழுது எந்திரச்‌ சுழற்சியைக்‌ குறிக்கும்‌. 101 
மற்றும்‌ S, So சைகைகள்‌ அதனுடைய நிலைகளிலேயே மீதமுள்ள 
காலம்‌ வரை தொடர்ந்திருக்கும்‌. 


T, இன்‌ பொழுது WR சைகை முதலில்‌ உயர்நிலைக்கும்‌ (0 
மற்றும்‌ 1, இன்‌ மையத்தில்‌ தாழ்நிலைக்கும்‌ (0) செல்லும்‌. TB 
முடிவு வரைக்கும்‌ WR சைகை தாழ்நிலையிலேயே இருக்கும்‌. IO/M = 
1 மற்றும்‌ WR=0 எனில்‌, இந்தச்‌ சைகைகள்‌ தனியாகவோ அல்லது 


75 


எட்டடி தாழிடலை உள்ளீடு நிலையமாகவும்‌ பயன்படுத்தலாம்‌. 
உள்ளீடு வரிகள்‌, உள்ளீடு தரவைத்‌ தருவதற்குப்‌ பயன்படும்‌. எட்டடி 
தாழிடலின்‌ வெளியீடு வரிகள்‌ 8085 உள்ள தரவு ஊர்தியுடன்‌ 
இணைக்கப்படும்‌. உள்ளீடு செயலியக்கம்‌ EN இந்த அமைப்பிற்குத்‌ 
தேவையில்லை. ஆகையால்‌, அதனை 1 நிலையிலேயே நிரந்தரமாக 
நிறுத்த வேண்டும்‌. 


IN FFy. கட்டளையைச்‌ செயல்படுத்தும்பொழுது, நம்முடைய 
உள்ளீடு நிலையம்‌ எட்டடி தாழிடல்‌ உள்ளீடு தரவை ஊர்தித்‌ தரவில்‌ 
வைக்கும்‌. அதனால்‌ 8085 சேமக்கலத்திலிருந்து தரவைத்‌ திரட்டும்‌. 
IN FE, கட்டளையின்‌ நேரமுறை வரைபடத்தில்‌, மூன்றாவது எந்திரச்‌ 
சுழற்சியின்போது, முறைப்படுத்தி உள்ளீடு நிலையத்தின்‌ முகவரியை 
Ao — Ay வரிகளிலும்‌ As - As வரிகளிலும்‌ வைக்கிறது. T, இன்‌ போது 
IOM உயர்நிலைக்கும்‌ (௫ மற்றும்‌ 1;இன்‌ போது RD தாழ்நிலைக்கும்‌ 
செல்லும்‌. IOM மற்றும்‌ RD சேர்ந்து 10% சைகையை 
உண்டாக்குகின்றன. FEa மற்றும்‌ TOR சைகையின்‌ 8 பிட்‌ முகவரி 
இணைந்து குறைவியக்கத்‌ தேர்வுத்‌ துடிப்புக்‌ கருவியை 
உண்டாக்குகின்றன. இந்தச்‌ சைகை எட்டடி தாழிடலின்‌ OCA 
கொடுக்கப்படுகிறது. 


ஈரடியாக மாற்றியவுடன்‌ முகவரி ௩, ஏழு களையும்‌ ஒரு 0: 
வையும்‌ பெற்றிருக்கும்‌. முகவரி வரிகளால்‌ எடுத்துச்‌ 
செல்லப்படுகின்ற முகவரி கீழே காட்டப்பட்டுள்ளது. 





AT A6 AS, A4 AZ A2 AI AO 





1 1 1 1 1 1 1 0 
een 





தலைகீழாக்கப்பட்ட A, வரியும்‌ மீதமுள்ள ஏழு : முகவரி 
வரிசைகளையும்‌ அப்படியே எடுத்து 8 உள்ளீடு கொண்ட NAND 
கதவிற்கு உள்ளீடாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. முகவரி FE, க்கு 
மட்டும்‌ NAND கதவின்‌ வெளியீடு 0 நிலைக்குச்‌ செல்லும்‌. மற்ற வேறு 
முகவரிகளுக்கு NAND கதவின்‌ வெளியீடு உயர்நிலையிலேயே (7) 


78 


IN FE என்ற கட்டளையைச்‌ செயல்படுத்தும்போது, 
மூன்றாவது எந்திரச்‌ சுழற்சியில்‌ உள்ளீடு நிலையம்‌ 8 பிட்‌ தரவைத்‌ 
தரவு ஊர்தியில்‌ வைக்கும்‌. பின்‌ அது சேமக்கலத்திற்கு மாற்றப்படும்‌. 


கருவியின்‌ முகவரித்‌ துடிப்பைப்‌ பெறுவதற்கு ஒரு எட்டு 
உள்ளீடு NAND கதவு பயன்படுத்துவதற்குப்‌ பதிலாக, ஒரு 3-8 
குறியீட்டுப்‌ பெயர்ப்பியைக்கூடப்‌ பயன்படுத்தலாம்‌. இந்தச்‌ சில்‌, 
எட்டுக்‌ குறைவியக்க வெளியீடுகளைக்‌ கொடுக்கும்‌. இது எட்டு 
உள்ளீடு அல்லது வெளியீடு அல்லது இரண்டும்‌ சேர்ந்த 
நிலையங்களை தேர்வு செய்வதற்குப்‌ பயன்படும்‌. 8 உள்ளீடு 
கொண்ட NAND கதவு பயன்படுத்த வேண்டிய இடத்தில்‌, 3-8 
குறியீட்டுப்‌ பெயர்ப்பியை நாம்‌ பயன்படுத்தலாம்‌. 


3-8 குறியீட்டுப்‌ பெயர்ப்பிக்காக, E, = 0, E, = 0 மற்றும்‌ E; = 1 
என நிர்ணயிக்க வேண்டும்‌. பிறகு உள்ளீடு முகவரிக்கு As க்ஷ Ay 
(C B A) ஏற்றாற்போல்‌, எட்டு வெளியீட்டில்‌ ஏதேனும்‌ ஒரு வெளியீடு 
0 நிலைக்கும்‌ மீதமுள்ள வெளியீடுகள்‌ 1ஆம்‌ நிலைக்கும்‌ செல்லும்‌. 


கருவியின்‌ முகவரித்‌ துடிப்பை 3-8 குறியீட்டுப்‌ பெயர்ப்பியைக்‌ 
கொண்டு, FF முகவரிக்காக உருவாக்கலாம்‌. முகவரி *ஈஈடிக்கான 
ஈரடி சேர்ந்த அமைப்பு, கீழே காட்டப்பட்டுள்ளது. 





AT A6 AS A4 A3 A2 Al AO 








இந்த முகவரி பிட்டுகளுடன்‌, 3-8 குறியீட்டுப்‌ பெயர்ப்பியை 
ஒரு வழியில்‌ பயன்படுத்தும்‌ முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 

E, உடன்‌ A, இணைக்கவேண்டும்‌. நாம்‌ எடுத்துக்கொண்ட 
முகவரிக்கு 0 கொடுப்பதற்காக Ac As Ay As உள்ளீடு பிட்டுகள்‌ ஒரு 
நான்கு உள்ளீடு NAND கதவுடன்‌ சேர்க்கப்படும்‌. NAND கதவின்‌ 
வெளியீடு 8; உடன்‌ இணைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செயலியக்க 
முனை E, ஐ 0ல்‌ நிறுத்த, அந்தமுனையைத்‌ தரையிட வேண்டும்‌. 


80 


2.4 வெளியீடு நிலையத்‌ திட்டம்‌ : 


இந்தக்‌ கருவியானது, எட்டு உள்ளீடுகளையும்‌ எட்டு 
வெளியீடுகளையும்‌ பெற்றிருக்கும்‌. இந்தக்‌ கருவியின்‌ உள்ளீடு 
8085இன்‌ தரவு ஊர்தியுடன்‌ இணைக்கப்படும்‌. வெளியீடு 
நிலையமானது, தரவு ஊர்தியிலிருந்து தரவை மட்டும்‌ சேகரிக்கும்‌. 
தரவுத்‌ தாழிடல்‌ வாய்ப்பு மட்டும்‌, அதற்குத்‌ தேவை. வெளியீடு 
நிலையத்தின்‌ வெளியீடு LED அஞ்சல்‌, A/D மாற்றி போன்ற 
கருவிகளுடன்‌ இணைக்கப்படும்‌. அதனால்‌ உயர்‌ நடைதடை 
வாய்ப்பு தேவையில்லை. முறைப்படுத்தி OUT FF, கட்டளையைச்‌ 
செயல்படுத்தும்பொழுது, சேமக்கலத்தின்‌ உள்ளடக்கத்தைத்‌ தரவு 
ஊர்தியில்‌ வைக்கும்‌ கருவியானது, சில வகையான கட்டுப்பாட்டைப்‌ 
பெற்றிருக்கும்‌. ஆகையால்‌, வெளியீடு நிலையமாக வேலை செய்யும்‌. 
அந்தக்‌ கருவி, தரவு ஊர்தியில்‌ உள்ள தரவை, அந்தச்‌ சமயத்தில்‌ 
தாழிடும்‌. 


கட்டளை OUT FFy செயல்படுத்தப்படும்போது, 8085 தரவு 
ஊர்தியில்‌, சேமக்கலத்தின்‌ உள்ளடக்கத்தை மூன்றாவது எந்திரச்‌ 
சுழற்சி, இரண்டாவது கடிகாரச்‌ சுழற்சியின்போது அனுப்பும்‌. 
முறைப்படுத்தி வெளியீடு நிலையத்தின்‌ முகவரியை Ay — த்ர 
வரிகளிலும்‌, As— Ars வரிகளிலும்‌ வைத்திருக்கும்‌ என்பது நமக்குத்‌ 
தெரிந்ததே. மேலும்‌ T, சுற்றின்போது IOM 1 நிலைக்கும்‌ மற்றும்‌ T, 
இன்போது WR 0 நிலைக்கும்‌ செல்லும்‌. IO/M மற்றும்‌ WR 
இணைந்து, IOW என்ற சைகையை உண்டாக்குகின்றன. 
இப்பொழுது, நமக்கு முகவரி, தரவு மற்றும்‌ கட்டுப்பாட்டு ஊர்திகள்‌ 
கிடைக்கும்‌. 


FFs ன்‌ 8 பிட்‌ முகவரியையும்‌ IOW சைகைகளையும்‌ 
சேர்ந்த்தொரு உயரியக்கக்‌ கருவி, தேர்வித்‌ துடிப்பை உருவாக்கும்‌. 
இந்தத்‌ துடிப்பு எட்டடித்‌ தாழிடலின்‌ EN கட்டுப்பாட்டில்‌ 
கொடுக்கப்படும்‌. 


FFs இன்‌ முகவரியை ஈரடியாக மாற்றும்பொழுது எட்டு 1-கள்‌ 


கிடைக்கும்‌. முகவரியை எடுத்துச்செல்லும்‌ முகவரி வரிகள்‌, கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன. 


82 





A7 A6 A5 A4 A3 A2 AI AO 











அனைத்து எட்டு முகவரி பிட்டுகளும்‌, 8 உள்ளீடு NAND 
கதவிற்கு உள்ளீடாகக்‌ கொடுக்கப்படும்‌. முகவரி டுக்கு மட்டும்‌ 
NAND கதவின்‌ வெளியீடு 0 நிலைக்குச்‌ செல்லும்‌. மற்ற 
முகவரிகளுக்கு NAND கதவின்‌ வெளியீடு உயர்நிலையிலே (1) 
இருக்கும்‌. குறைவியக்கத்‌ துடிப்பு என்பது கருவித்‌ துடிப்பு 
முகவரியாகும்‌. 

NOR (7402) கதவின்‌ வழியாக NAND கதவின்‌ வெளியீடும்‌, 
IOW சைகையும்‌ அனுப்பப்படுகிறது. NAND கதவின்‌ வெளியீடு = 0 
மற்றும்‌ TOW = 0 எனில்‌, NOR கதவின்‌ வெளியீடு 1 ஆகும்‌. NAND 
கதவின்‌ வெளியீடு 0 இல்லையெனில்‌, அல்லது IOW சைகைச்‌ சுழி 
இல்லையெனில்‌, அல்லது இரண்டும்‌ சுழி இல்லையெனில்‌, NOR 
கதவின்‌ வெளியீடு 0 நிலையிலிருக்கும்‌. முகவரி = FF மற்றும்‌ IOW 
- 0 நிலைக்குச்‌ செல்லும்போது, NOR கதவின்‌ வெளியீடு 1 ஆகும்‌. 


கருவித்‌ தேர்வுத்‌ துடிப்பு என்பது, 0 நிலையிலிருந்து 
உயர்நிலைக்கு (N) மாறுவதாகும்‌. இது வெளியீடு நிலையத்தைச்‌ 
செயலியக்கம்‌ செய்வதற்குப்‌ பயன்படும்‌. அதனால்‌, NOR கதவின்‌ 
வெளியீடு எட்டடித்‌ தாழிடலின்‌ EN முனையுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ளது. 

வெளியீடு நிலைய இடைப்பரிமாற்றுச்‌ சுற்றின்‌ வரைபடம்‌, படம்‌ 
2.10இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 


கட்டளை OUT FF, செயல்படுத்தப்படும்போது, வெளியீடு 
நிலைய தரவு ஊர்தியில்‌ உள்ள தரவை தாழிட்டு அதனை வெளியே 
அனுப்பும்‌. 

உள்ளீடு நிலையத்தில்‌ உள்ளதுபோல்‌, 3-8 குறியீட்டுப்‌ 
பெயர்ப்பியைப்‌ பயன்படுத்தி, ஈரடி முகவரிக்காக முகவரித்‌ தேர்வுத்‌ 


துடிப்பை உண்டாக்கலாம்‌. 


83 


நினைவகம்‌ — படமம்‌ 1/0 (Memory — Mapped I/O): 


இதுவரை விவாதிக்கப்பட்ட உள்ளீடு மற்றும்‌ வெளியீடு 
இடைப்பரிமாற்றுச்‌ சுற்றுகளுக்கு நேர்‌ 1/0, எளிய 1/0, புறவியலான 
1/0அல்லது VO படமம்‌ VO என்று பெயர்‌. மற்றொரு முறையிலும்‌, 
உள்ளீடு நிலையங்கள்‌ மற்றும்‌ வெளியீடு நிலையங்கள்‌ 
இடைப்பரிமாறல்‌ செய்யலாம்‌. இதற்கு நினைவகப்‌ படமம்‌ 1/0 என்று 
பெயர்‌. நினைவகப்‌ படமம்‌ VO முறையில்‌, 8085 உள்ளீடு 
நிலையத்தை, நினைவக இருப்பிடம்‌ போன்று நோக்குகிறது. 
நிலையங்களின்‌ முகவரிகள்‌ நியமிக்கப்பட்டவை என்பதால்‌, ROM 
அல்லது RAM ஆல்‌ பயன்படுத்த முடியாது. உள்ளீடு நிலையம்‌, 16 
பிட்‌ முகவரியை நியமிக்கும்‌. நுண்முறைப்படுத்தி, உள்ளீடு 
நிலையத்துடன்‌ LDA கட்டளை மூலமாகவும்‌, வெளியீடு 
நிலையத்துடன்‌ IN மற்றும்‌ OUT கட்டளைகளுக்குப்‌ பதிலாக STA 
கட்டளையுடனும்‌ அனுப்பிக்கொள்கின்றன. நிலையத்தின்‌ முகவரியை 
BC, DE அல்லது HL பதிவேடு இணைகளில்‌ சுமக்கலாம்‌. மேலும்‌ 
தரவானது நிலையங்களுக்கு இடையேயும்‌ மற்றும்‌ 
சேமக்கலத்தினுடனும்‌ பதிவேடு மறைமுக முகவரிமுறை மூலமாகப்‌ 
பரிமாறலாம்‌. உதாரணமாக, STAX B, STAX D, MOV A, M நேர்‌ VO 
முறையில்‌, IN மற்றும்‌ OUT கட்டளைகள்‌, சேமக்கலத்தில்‌ மட்டுமே 
பயன்படுகின்றன. பினைவகப்‌ படமம்‌ முறையில்‌ 1/0 நிலைய முகவரி 
5000, எனில்‌, தரவு B பதிவேட்டிற்கு இரண்டு கட்டளைகள்‌ மூலம்‌ 
மாற்றப்படுகிறது. 


LXI H, 50004 
MOV B,M 


இதேபோல்‌, வேறு பல பதிவேடுகளையும்‌ பயன்படுத்தலாம்‌. 
நிலைய முகவரியின்‌ தொடக்கத்தை LXI H, 5000, 
எனக்கொண்டால்‌, ADD M என்பது சேமக்கலத்திலுள்ளவற்றுடன்‌ 
உள்ளீடு நிலையத்தின்‌ தரவையும்‌ கூட்டும்‌. ORA M கட்டளை, 
வாதியல்‌ OR செயற்பாட்டைச்‌ சேமக்கலம்‌ மற்றும்‌ உள்ளீடு 
நிலையத்திலுள்ள தரவு, இரண்டுக்குமிடையே நிறைவேற்றும்‌. 


86 


நினைவகச்‌ சம்மந்தப்பட்ட கட்டளைகள்‌ 
பயன்படுத்தப்படுவதால்‌, கட்டுப்பாட்டுச்‌ சைகைகளும்‌, MEMR 
மற்றும்‌ MEMW ஆகப்‌ பயன்படுத்தப்படுகின்றன. உள்ளீடு அல்லது 
வெளியீடு இடைப்பரிமாற்று திட்டம்‌ வரையும்போது, அனைத்து 16 
முகவரி வரிகளும்‌ குறியீடு பெயர்க்கப்பட்டு, கருவி முகவரித்‌ 
துடிப்பாகக்‌ கிடைக்கும்‌. 

ஆதலால்‌, நேர்‌ VO முறை எளியது. ஆனால்‌, IN மற்றும்‌ OUT 
கட்டளைகளில்‌ மட்டுமே பயன்படுகின்றன. பினைவகப்‌ படமம்‌ 1/0 
முறையில்‌, முகவரிக்‌ குறியீட்டுப்‌ பெயர்ப்புச்‌ சுற்றுக்காக, நிறைய 
வன்மியங்கள்‌ தேவைப்படுகின்றன. ஆனாலும்‌, நிறைய கட்டளைகள்‌ 
திட்டநிரலாளருக்குக்‌ கிட்டும்‌. நேர்‌ 1/0 மற்றும்‌ நினைவகப்‌ படமம்‌ 
1/0 இடையேயுள்ள முக்கிய வேறுபாடுகள்‌. 
நேர்‌ VO 








பினைவகப்‌ படமம்‌ 




















1/0 

1. நிலைய முகவரி 8 பிட்‌ 16 பிட்‌ ~] 

2. கட்டளைகள்‌ IN மற்றும்‌ OUT மட்டும்‌ | LDA, STA, STAX B | 
MOV A, M இன்னும்‌ 





பல 
MEMR, MEMW 





3. கட்டுப்பாட்டுச்‌ 
சைகைகள்‌ 
4. பயன்படும்‌ சேமக்கலம்‌ மட்டும்‌ 









ஏதேனும்‌ ஒரு பதிவேடு 















































பதிவேடுகள்‌ | 
5. நிலையங்களின்‌ 256 உள்ளீடு மற்றும்‌ | 64K நினைவகமும்‌, 
எண்ணிக்கை வெளியீடு நிலையங்கள்‌ | VOR பகிர்ந்து 
ம்‌. கொள்ளும்‌. 
6. எந்திரச்‌ சுழற்சிகள்‌ | 3 4 
7. T நிலைகள்‌ 10 13 
8. வன்மியம்‌ 8 பிட்‌ முகவரியைக்‌ 16 பிட்‌ முகவரியைக்‌ 
: குறியீட்டுப்‌ பெயர்த்தல்‌. | குறியீட்டுப்‌ பெயர்த்தல்‌. 
எளிதாக நிறைவேற்ற கூடுதல்‌ சுற்றுகள்‌ 
| முடியும்‌. தேவைப்படும்‌. 
9. மென்மியம்‌ IN மற்றும்‌ 0T| கணிதவியல்‌ மற்றும்‌ | 
கட்டளைகளில்‌ மட்டும்‌ | வாதியல்‌ 
பயன்படும்‌. செயற்பாடுகளை 
நிறைவேற்ற முடியும்‌. 
= A ¿E 





87 


2.6 ROM / EPROM இடைப்பரிமாறல்‌ : 


a)2K X 8 EPROM இடைப்பரிமாறல்‌ : 
2K X 8 ROM இன்‌ அடையாள வரைபடம்‌, 2.13இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 


2716 EPROM 





படம்‌ 2.13 2 K X 8 EPROM 


(2K X 8) ROMஇல்‌ 2048 நினைவக இருப்பிடங்களுள்ளன. 
ஒவ்வொரு இருப்பிடமும்‌ 8 பிட்‌ தரவைச்‌ சேமிக்கும்‌. 2048 
இருப்பிடங்களை முகவரியிட, 11 முகவரி வரிகள்‌ 
தேவைப்படுகின்றன. குறைவியக்கச்‌ சில்‌ தேர்வி (CS) அல்லது சில்‌ 
செயலியக்கச்‌ (CE) சைகையுடன்‌ சில்லைத்‌ தேர்வு செய்த பிறகு, RD 
தாழ்‌ நிலையிலாக்கி நினைவக இருப்பிடத்திலுள்ள தரவைப்‌ படிக்க 
முடியும்‌. நிறைய எண்ணிக்கையிலுள்ள சில்களிலிருந்து ஒரு 
குறிப்பிட்ட சில்லை மட்டும்‌ தேர்வு செய்வதற்கு சில்‌ சைகைத்‌ தேர்வி 
தேவைப்படுகிறது. உயர்‌ வரிசை முகவரி வரிகள்‌, CE சைகையை 
உண்டாக்குவதற்குப்‌ பொதுவாகப்‌ பயன்படும்‌. ஒரு கொடுக்கப்பட்ட 
முகவரிக்கு, CE = OE = 0 எனில்‌, அந்த நினைவக முகவரி 
இருப்பிடத்திலுள்ள தரவானது தரவு வரிகளில்‌ (Do - D) விழும்‌. 
ஏதாவது ஒன்று உயர்நிலையிலிருந்தால்‌, தரவு வரிகள்‌ உயர்‌ 
நடைதடை நிலைக்குச்‌ செல்லும்‌. ஒருமுறை வெளியீடு தரவு வரிகள்‌ 
உயர்‌ நடைதடை நிலை அல்லது மும்மை நிலையிலிருந்தால்‌, 
அமைப்பிலிருந்து சில்‌ தனிமையாக்கப்படும்‌ அல்லது 
துண்டிக்கப்படும்‌. இந்த அமைப்பு முறை, மிக முக்கியமானது. 
ஏனெனில்‌, அனைத்து நினைவகச்‌ சில்களிலுள்ள தரவு வரிகள்‌ 


மற்றும்‌ VO கருவிகள்‌, ஒரு பொதுவான தரவு ஊர்தியுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன. 


.88- 


அடுத்தபடியாக, நாம்‌ இடைப்பரிமாறல்‌ தேவைக்கு 
ஏற்றாற்போல்‌, ROM சில்லிற்கான சரியான முகவரியைத்‌ தீர்மானிக்க 
வேண்டும்‌. ஒரு நுண்கணிப்பொறி அமைப்பில்‌, எண்ணற்ற ROM 
மற்றும்‌ RAM சில்களைப்‌ பயன்படுத்தலாம்‌. அவை ஒவ்வொன்றும்‌, 
ஒரு குறிப்பிட்ட முகவரி நெடுக்கத்தைக்‌ கொண்டிருக்கும்‌. 
கொடுக்கப்பட்ட முகவரி ஒன்றிற்கு, ஒரே ஒரு சில்லை மட்டும்‌ தேர்வு 
செய்ய வேண்டும்‌. சரியான முகவரி நெடுக்கத்தை RAM மற்றும்‌ 
ROMHGL பங்கிடுவதற்கு நினைவகப்‌ படமம்‌ என்று பெயர்‌. 


நுண்கணிப்பொறியை முடுக்கிவிடும்போது, 8085 
முறைப்படுத்தியிலுள்ள திட்டநிரல்‌ எண்ணி, 0000, ஐப்‌ படிக்கும்‌. இது 
எதனாலென்றால்‌, மின்திறன்‌ வழங்கலை முடுக்கிவிட்ட பிறகும்‌, 
8085இன்‌ RESETHN முனை 0 நிலையில்‌ சில மில்லி 
வினாடிகளுக்கு வைக்கப்படும்‌. இதற்காகத்‌ திறன் மேல்‌ 
மறுஅமைவுச்சுற்று பயன்படுகிறது. அந்த முகவரியிலிருந்து 
கட்டளைகள்‌ எடுக்கப்பட்டு, ஒவ்வொன்றாகச்‌ 
செயல்படுத்தப்படுகின்றன. ஆகையால்‌, (2% X 8) கொள்ளளவுடைய 
*௩0நஇன்‌ தொடக்க முகவரி 0000, இது 2048 இருப்பிடங்களைப்‌ 
பெற்றிருக்கும்‌. இதன்‌ கடைசி முகவரி (0711 . 


2K X 8 ROM முகவரிக்கு, 11 முகவரி வரிகள்‌ மட்டும்‌ 
தேவைப்படுகின்றன. ஆனால்‌ 8085 எப்பொழுதும்‌ 16 பிட்‌ முகவரியை 
அனுப்புகிறது. ஆகவே, 8085இன்‌ முகவரி வரிகள்‌, Ao - Aro 


நினைவகச்‌ சில்லிலுள்ள Ao — Aro முகவரி வரிகளுடன்‌ 
இணைக்கப்பட வேண்டும்‌. 8085இன்‌ பெரும முக்கியத்துவ (MSB) 
ஐந்து முகவரி வரிகள்‌, கூடி - Ais சில்‌ தேர்விச்‌ சைகையை 


உண்டாக்குவதற்குப்‌ பயன்படுகின்றன. 8085இன்‌ தரவு வரிகள்‌ Do - 
D, ROMS தரவு வரிகளுடன்‌ இணைக்கப்படும்‌. நாம்‌ 
உண்டாக்கிய MEMR நினைவகப்‌ படி சைகை 80௦%இன்‌ OE உடன்‌ 
இணைக்கப்படும்‌. இப்பொழுது, 8085இன்‌ முகவரி ஊர்தி, தரவு 
ஊர்தி மற்றும்‌ கட்டுப்பாட்டு ஊர்தி ROMO முகவரி, தரவு மற்றும்‌ 
கட்டுப்பாட்டு வரிகளுடன்‌ இணைக்கப்படுகின்றன. நாம்‌ சில்‌ 
தேர்விச்‌ சைகையை உண்டாக்கி, அதனை ROMQஇன்‌ CE 
உள்ளீட்டுடன்‌ இணைத்து, இடைப்பரிமாறல்‌ சுற்றின்‌ இணைப்பை 
நிறைவு செய்ய வேண்டும்‌. 


ROMஇன்‌ முகவரி நெடுக்கத்தை (0000, - O7FFy), ஈரடி 
முறையில்‌ எழுதலாம்‌. 
89 













ட்‌ | An | Ais | An | Agr | Aw | As | Ag 


0 
| 0 0 
i 











முதல்‌ இருப்பிடத்தின்‌ முகவரி 00004 
இறுதி இருப்பிடத்தின்‌ முகவரி 0781, 


முகவரி நெடுக்கம்‌ முழுவதும்‌, முகவரி பிட்டுகள்‌ Ay முதல்‌ Ass 
வரை, 0 நிலையிலுள்ளன. இந்த ஐந்து சுழிகள்‌, சில்‌ தேர்விச்‌ சைகை 
உண்டாக்குவதற்குப்‌ பயன்படுகின்றன. 8 உள்ளீடு NAND கதவை, 
முதலில்‌ நாம்‌ பயன்படுத்தலாம்‌. முகவரி வரிகள்‌ (Ay, - As) ஐந்தும்‌ 
நேர்மாறாக்கப்பட்டு, 8 உள்ளீடு NAND கதவின்‌ ஏதாகிலும்‌ ஐந்து 
உள்ளீடுகளுடன்‌ இணைக்கப்படும்‌. NAND கதவின்‌ மீதமுள்ள 
மூன்று உள்ளீடுகளும்‌ உயர்நிலையில்‌ வைப்பதற்கு, அம்முனைகள்‌ 
பாதுகாப்பான மின்‌ தடையினால்‌ SV மின்திறன்‌ மின்கலத்துடன்‌ 
இணைக்கப்படுகின்றன. Ay முதல்‌ Ars வரையுள்ள ஐந்து பிட்டுகள்‌ 
0 நிலையிலிருக்கும்போது, NAND கதவின்‌ எல்லா உள்ளீடுகளும்‌ 1 
நிலையை அடையும்‌. ROM முகவரி 0000, - 07FFH ஆக 
இருக்கும்போது, NAND கதவின்‌ வெளியீடு 0 நிலைக்குச்‌ செல்லும்‌. 
ஆகையால்‌, NAND கதவின்‌ வெளியீட்டை ROM சில்லைத்‌ தேர்வு 
செய்வதற்குப்‌ பயன்படுத்தலாம்‌. நெடுக்கத்திற்கு அப்பால்‌ இது 
இருந்தால்‌, NAND கதவின்‌ வெளியீடு 1 ஆகும்‌. அதனால்‌ ROM 
தேர்வு செய்யப்படாது. 


உதாரணமாக, கொடுக்கப்பட்ட முகவரி 0800, எனில்‌, Ais, கடட. 
கடி A Ay பிட்டுகளின்‌ சேர்க்கை 0001 ஆகும்‌. Ay, பிட்‌ 1 எனில்‌, 
அதனைத்‌ தலைகீழாக்கும்போது 0வாகும்‌. NAND கதவில்‌ 
ஏதாவதொரு உள்ளீடு 0 நிலையிலிருந்தால்‌, அதன்‌ வெளியீடு 1 
நிலைக்குச்‌ செல்லும்‌. மேலும்‌ கொடுக்கப்பட்ட முகவரி 0800, ஆக 
இருந்தால்‌, 0000, - 07FFu முகவரி நெடுக்கம்‌ உடைய ROM சில்‌ 
தேர்வு செய்யப்பட மாட்டாது. 


90 


2.7 RAM இடைப்பரிமாறல்‌ : 


நுண்முறைப்படுத்தி 8085யுடன்‌ 2K X 8 RAM (6116)s0, 
இடைப்பரிமாறல்‌ செய்யலாம்‌. 2K X 8 RAMஇன்‌ முனை 
வரைபடமானது, படம்‌ 2.18இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 





முகவ 


CE OE WE 





படம்‌ 2.18 2K X 8 RAM 


2K X 8 RAM 2048 நினைவக இருப்பிடங்களைக்‌ கொண்டது. 
ஒவ்வொரு இருப்பிடமும்‌, 8 பிட்‌ தரவை சேமிக்க வல்லவை. T 
முகவரி வரிகள்‌ (As — Ayo) தேவைப்படும்‌. குறைவியக்கச்‌ சில்‌ தேர்வி 
(CS) அல்லது சில்‌ செயலியக்கச்‌ (CE) சைகையில்‌ ஒரு சில்லை 
தேர்வு செய்தபின்‌ OEBS தாழ்‌ நிலையில்‌ வைத்து, நினைவக 
இருப்பிடத்திலிருந்து தரவைப்‌ படிக்கலாம்‌. குறைவியக்கச்‌ சில்‌ 
தேர்வி சைகையுடன்‌ ஒரு சில்லைத்‌ தேர்வு செய்தபின்‌, நினைவக 
இருப்பிடத்தில்‌ 8 பிட்‌ தரவை எழுதலாம்‌. ROM இடைப்பரிமாறல்‌ 
போல்‌, உயர்‌ வரிசை முகவரி வரிகள்‌, CE சைகையை 
உண்டாக்குவதற்குப்‌ பயன்படும்‌. 


RAM ஐப்‌ படிக்க, 

CE = 0 மற்றும்‌ 0-0 

RAM லில்‌ எழுத, 

CE =0 பற்றும்‌ WE = 0. 

CE=1 அல்லது OF = 1 மற்றும்‌ WE = 1 இரண்டும்‌ உயர்நிலையிலி 
ருந்தால்‌, RAMஇன்‌ வெளியீடு உயர்‌ நடைதடை நிலைக்குச்‌ செல்லும்‌. 


95 


தரவு ஊர்தி அமைவு 


Vec 





| 
| 
| 
| 
| 
| 








படம்‌ 2.23இல்‌ ஊர்தி வாதத்தின்‌ முக்கியமான தனி வரிக்‌ கட்டுப்பாடு 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள படிப்படியான நிகழ்வுகளை, இப்போது 
ஆலோசிப்போம்‌. 


1. படி செயற்பாடிற்காக 6$,தாழ்நிலைக்குச்‌ செல்லும்போது, சில்‌ 1 
தேர்வு செய்யப்படும்‌. 


2.  தாமதத்திற்குப்‌ பிறகு, அதாவது £௦௦க்குப்‌ பிறகு, தரவு வெளி 
வரிகள்‌, உயர்நடை தடையிலிருந்து இயல்புநிலைக்கு மாறும்‌. 


3:  நுண்முறைப்படுத்தியிலிருந்து தரவைப்‌ படித்தவுடன்‌, CS; 
உயர்நிலைக்குச்‌ செல்லும்‌. ஆனபோதிலும்‌, முகவரிகள்‌ சில்‌ 
இரண்டின்‌ CS தாழ்நிலைக்கு மாற்றும்‌. 

4. சிறிது தாமதத்திற்குப்‌ பிறகு, இதனை tdf என அழைக்கலாம்‌. 
சில்‌ ஒன்றின்‌ தரவு வெளியீடுகள்‌, மீண்டும்‌ மிதக்கும்‌ நிலையில்‌ 


உட்புகும்‌. 


5 5; தாழ்நிலைக்குச்‌ செல்லுவதனால்‌ teo காலதாமதத்திற்குப்‌ 
பின்னர்‌ சில்‌ 2இன்‌ தரவு வெளியீடுகள்‌ இயக்கமடையும்‌. 


100 


மேலே கூறிய படிப்படியான நிகழ்வுகளிலிருந்து, tar வை விட teo 
அதிகமாயிருந்தால்‌, இரண்டு சில்களும்‌ தரவு ஊர்தியைத்‌ தூண்டும்‌ 
என்பதை அறிய முடியும்‌. அச்சமயத்தில்‌ சில்‌ ஒன்று தேர்வு 
செய்யப்படாதது, ஊர்தி வாதத்திற்கு முக்கியமானது. சில்‌ 1ஐ 
படிக்கும்போதும்‌, சில்‌ ஒன்று ஊர்தியில்‌ 1 ஐ அனுப்பும்போதும்‌, சில்‌ 
இரண்டிலிருந்து சில்‌ ஒன்றுக்குப்‌ புவியின்‌ வழியாகத்‌ தாழ்நடை 
நடைபெறும்‌. 


இவ்வாறாகப்‌ பாயும்‌ மின்னோட்டமானது, ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட விரும்பத்தகாத நிகழ்வுகளை ஏற்படுத்தும்‌. 
அவையாவன, 


1 ஒன்று அல்லது இரண்டு சில்களையும்‌ பழுதடையச்‌ செய்யும்‌. 


2. அதிக மின்னோட்டம்‌, அமைப்பில்‌ துளைபோடும்‌. 
கொடுக்கப்பட்ட மின்னழுத்தம்‌ Vee தரவு இழப்பிற்கு இட்டுச்‌ 
செல்லும்‌. 


நிறைய சில்கள்‌ பயன்படுத்தப்படுகின்ற இரண்டு வரிக்‌ 
கட்டுப்பாட்டுக்‌ கட்டுமானம்‌, மேலே கூறிய பிரச்சனைகளைத்‌ 
தெளிவுபடுத்தும்‌. இரண்டாவது கட்டுப்பாட்டு உள்ளீட்டிற்கு, 
வெளியீடு செயலியக்கம்‌ அல்லது செயல்‌ முடக்கம்‌ என்று பெயர்‌. 
இப்போது செயலியக்கச்‌ சில்லைப்‌ பயன்படுத்தி, அது சில்லை 
அணியநிலையிலிருந்து இயக்கநிலைக்கு நகர்த்தும்‌. தரவானது 
படிப்பிக்கப்பட்டது என்றாலும்‌, உள்ளீடு சில்லிலுள்ள வெளியீட்டுத்‌ 
தாங்கிகள்‌, தங்களுடைய உயர்‌ நடைதடை நிலையிலிருக்கும்‌. 
வெளியீடு செயலியக்கம்‌ பெற வேண்டும்‌ எனில்‌, சில்லின்‌ தரவு 
வெளியீட்டு முனைகளில்‌ மட்டுமே தரவானது செயலியக்கம்‌ 
அடையும்‌. வெளியீடு செயல்‌ முடக்கத்திற்குப்‌ பிறகு, வெளியீடு 
தாங்கிகள்‌, மீண்டும்‌ உயர்‌ நடைதடை நிலைக்குள்‌ நுழையும்‌. 


101 


13.10 மற்றும்‌ நினைவக 


பயிற்சிகள்‌ 

- 8085 ஆல்‌ எவ்வாறு INTR குறுக்கீடு கையாளப்படுகிறது 
என்பதை விளக்குக. 

. SIM மற்றும்‌ RIM கட்டளைகளை விளக்குக. 

. மறைக்கப்பட்ட மற்றும்‌ மறைக்கப்படாத குறுக்கீடுகளுக்கு 
இடையேயான வேறுபாட்டைக்‌ குறிப்பிடுக. 

. 8085இன்‌ குறுக்கீட்டு அமைப்பை விவாதி. 

5. வன்பொருள்‌ குறுக்கீடு மற்றும்‌ மென்பொருள்‌ குறுக்கீடு, 
இவற்றிற்கிடையே உள்ள வேறுபட்டை விளக்குக 

. 8085இல்‌ உள்ள பல்வேறு குறுக்கீடுகளை வரிசைப்படுத்தி, 
அவற்றின்‌ முந்துரிமைகளைப்‌ பற்றி எழுதுக. 

. 8085இல்‌ TRAP இன்‌ பயன்‌ என்ன ? 

. IN மற்றும்‌ OUT கட்டளைகளை விளக்குக. 

. நேரடி VO முறையில்‌, எத்தனை உள்ளீடு மற்றும்‌ வெளியீடு 

துறைமுகங்கள்‌ இணைக்கப்பட்டுள்ளன. காரணங்களை 
எழுதுக. 

10.1 கட்டளைக்கான நேர வரைபடம்‌ வரைந்து, அதனை 

விளக்குக. 

11. உள்ளீடு துறைமுகத்தின்‌ முகவரி FEH உடன்‌ குறியீட்டுப்‌ 

பெயர்ப்பியைப்‌ பயன்படுத்துக. 

12. OUT கட்டளைக்கான நேர வரைபடம்‌ வரைந்து விளக்குக. 


VO இவற்றிற்கிடையே உள்ள 
வேறுபாட்டை எழுதுக. 


102 


3 
இடைப்‌ பரிமாற்றுப்‌ புறவியல்‌ சாதனங்கள்‌ 
(Interfacing Peripheral Devices) 


3.1 முன்னுரை 

வெளி உலகத்துடன்‌ தொடர்புகொள்ள நுண்கணினிகள்‌ 
புறவியலான சாதனங்களைப்‌ பயன்படுத்துகின்றன. பொதுவாகப்‌ 
பயன்படுத்தக்கூடிய புறவியலான சாதனங்கள்‌, எண்ணிலக்க 
ஒப்புமை மாற்றி (D/A converter), ஒப்புமை — எண்ணிலக்க மாற்றி 
(A/D Converter), அச்சுப்பொறி (Printer), வன்வட்டு (hard disk), 
நெகிழ்வட்டு (Floppy disk), காந்த நாடா (Magnetic tape) 
போன்றவை. புறவியலான கருவிகள்‌, மின்சுற்றுகள்‌ மூலம்‌ 
நுண்கணினியோடு இணைக்கப்படுகின்றன. இந்த மின்சுற்றுகள்‌, 
இடைப்‌ பரிமாற்றுச்‌ சுற்றுகள்‌ எனப்படுகின்றன. இந்தச்‌ சுற்றுகள்‌, 
உள்ளீடு சாதனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தரவுகளை, 
நுண்கணினிக்கு ஏற்றவாறு மாற்றுகின்றன. வெளியீடு 
சாதனங்களுடன்‌ தொடர்புடைய இடைப்பரிமாற்றுச்‌ சுற்றுகள்‌, 
நுண்கணினியிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளியீடுகளைப்‌ 
புறவியலான கருவிகளுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கின்றன. 
நுண்முறைப்படுத்தி உற்பத்தியாளர்கள்‌ பொது நோக்க மற்றும்‌ சிறப்பு 
நோக்க இடைப்‌ பரிமாற்று ச்‌ சில்லுகை ள, அ திக அளவில்‌ உற்பத்தி 
செய்கின்றார்கள்‌. சில பொது நோக்க இடைப்‌ பரிமாற்றுச்‌ 
சாதனங்கள்‌, கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 


1) உள்ளீடு / வெளியீடு நிலையம்‌ (1/0 Port). 

i) Sil நிரலாக்குப்‌ புறவியல்‌ இடைப்‌ பரிமாற்றுச்‌ சுற்று 
(Programmable peripheral Interface) 

ii) நேரடி நினைவகம்‌ அணுகும்‌ கட்டுப்பாட்டகம்‌ (Direct 
Memory Access Controller- DMA Controller) 

iv) தடங்கல்‌ கட்டுப்பாட்டகம்‌ (Interrupt Controller) 

v) தொடர்பு இடைப்‌ பரிமாற்றுச்‌ சுற்று (Communication 
Interface) 

vi) திட்ட நிரலாக்கு எண்ணி / இடைவெளி நேரக்காட்டி 
(Programmable Counter / Interval Timer) 


103 


32 திட்ட நிரலாக்குப்‌ புறவியல்‌ இடைப்‌ பரிமாற்றுச்‌ சுற்று 
(Programmable peripheral Interface) 

இது ஒரு பல்‌ நிலையச்‌ சாதனமாகும்‌. இந்த நிலையங்களை 
திட்ட நிரலருக்குத்‌ தேவைப்படும்‌, அளவு பல வழிகளில்‌ திட்ட 
நிரலாக்கம்‌ செய்து கொள்ளலாம்‌. 


இன்டெல்‌ 8255 
இது ஒரு திட்ட நிரலாக்குப்‌ புறவியல்‌ இடைப்‌ பரிமாற்றுச்‌ 
சாதனம்‌. புறவியலான சாதனங்களை நுண்கணினியோடு 


இணைப்பதே இதன்‌ முக்கியமான வேலையாகும்‌. இதில்‌ மூன்று 8- 
பிட்‌ நிலையங்கள்‌ உள்ளன. அவை நிலையம்‌ A, நிலையம்‌ B மற்றும்‌ 
நிலையம்‌ C. நிலையம்‌ C மேலும்‌ இரண்டு 4-bit நிலையங்களாகப்‌ 
பிரிக்கப்படுகின்றன. அவை, மேல்‌ நிலையம்‌ C மற்றும்‌ கீழ்‌ நிலையம்‌ 
C. ஆகவே, மொத்தம்‌ நான்கு நிலையங்கள்‌, இன்டெல்‌ 8255 இல்‌ 
உள்ளன. ஒவ்வொரு நிலையத்தையும்‌ உள்ளீடு நிலையமாகவோ 
அல்லது வெளியீடு நிலையமாகவோ, திட்ட நிரலாக்கம்‌ செய்து | 
கொள்ளலாம்‌. 


இன்டெல்‌ 8255 இன்‌ கட்டமைப்பு 

படம்‌ (3.)இல்‌ இன்டெல்‌ 8255 இன்‌ மின்முனை அமைப்பு 
காட்டப்பட்டுள்ளது. இது 40 மின்முனைகளைக்‌ கொண்ட தொகுப்புச்‌ 
சுற்றுச்‌ சில்லாகும்‌. இது இயங்குவதற்கு, +5 மின்னழுத்தம்‌ 


தேவைப்படுகிறது. 

00-07 (==> PAg-PA7 
E POPE 
w Co 200-803 
CT, > P80-PB7 


Vcc 
GND 








படம்‌ (3.1) இன்டெல்‌ 8255இன்‌ முனை அமைப்பு 


104 


வெவ்வேறு நிலையங்களுக்கான மின்முனை அமைப்பு 
PA, — PA, > நிலையம்‌ A இன்‌ 8 மின்முனைகள்‌ 
PBo— PB, > நிலையம்‌ B இன்‌ 8 மின்முனைகள்‌ 
PCo— PCs > நிலையம்‌ ஜே இன்‌ 4 மின்முனைகள்‌ 
PC4— PC; > நிலையம்‌ Cer இன்‌ 4 மின்முனைகள்‌ 


முக்கியமான கட்டுப்பாட்டுச்‌ சைகைகள்‌ 

CS: இது ஒரு சில்லைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ சைகையாகும்‌. இது 
தாழ்நிலையில்‌ இருந்தால்‌, மையச்செயலகத்திற்கும்‌ மற்றும்‌ 8255க்கும்‌ 
இடையே தொடர்பை ஏற்படுத்தும்‌. 


RD: இந்தச்‌ சைகை தாழ்நிலையில்‌ இருக்கும்போது, 8255 
அலகானது தரவு அல்லது நிலைப்பாடு தகவல்களை, மையச்‌ 
செயலகத்திற்கு அனுப்பும்‌. 


WR: இந்தச்‌ சைகை தாழ்நிலையில்‌ இருந்தால்‌, மையச்‌ செயலகம்‌ 
தரவுகளை 8255க்கு அனுப்பும்‌. 


Ao மற்றும்‌ Ay: உள்ளீடு நிலையம்‌ மற்றும்‌ கட்டுப்பாட்டு வார்த்தைப்‌ 
பதிவேட்டைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ வேலையை A, மற்றும்‌ A, 
சைகைகள்‌ செய்கின்றன. இரண்டு 8255 அலகுகள்‌ 
பயன்படுத்தப்பட்டால்‌, உள்ளீடு நிலையங்களுக்கான முகவரி, 
கீழ்கண்டவாறு இருக்கும்‌. 


8255இன்‌ முதல்‌ அலகு அதாவது 8255.1 


















































| நிலையம்‌ / கட்டுப்பாட்டு வார்த்தைப்‌ பதிவேடு ு முகவரி 
- - நிலையம்‌ A | 00 
de = = 
நிலையம்‌ B oL 
நிலையம்‌ C | 02 
- கட்டுப்பாட்டு வார்த்தைப்‌ பதிவேடு o | 
8255இன்‌ இரண்டாம்‌ அலகு அதாவது 8255.2 
நிலையம்‌ / கட்டுப்பாட்டு வார்த்தைப்‌ பதிவேடு முகவரி 
நிலையம்‌ A 08 
நிலையம்‌B ë ë 09 | 
நிலையம்‌ C 0A | 
கட்டுப்பாட்டு வார்த்தைப்‌ பதிவேடு 0B | 





105 


8255 அலகின்‌ இயங்கும்‌ முறைகள்‌ 

இன்டெல்‌ 8255க்கு, மூன்று இயங்கும்‌ முறைகள்‌ உள்ளன. 
அவை 
முறை 0 - உள்ளீடு அல்லது வெளியீடு நிலையமாக இயங்கச்‌ 
செய்தல்‌. 


முறை 1 - விரைவான இடைவெளியில்‌ உள்ளீடு அல்லது வெளியீடு 
நிலையமாக இயங்கச்‌ செய்தல்‌ 


முறை 2 - இருதிசை நிலையமாக இயங்கச்‌ செய்தல்‌ 


முறை 0 : இந்த முறையில்‌, இன்டெல்‌ 8255 இன்‌ நான்கு 
நிலையங்களில்‌, ஒவ்வொரு நிலையத்தையும்‌, உள்ளீடு 
நிலையமாகவோ அல்லது வெளியீடு நிலையமாகவோ இயங்கச்‌ 
செய்யலாம்‌. 


முறை 1 - இந்த முறையில்‌, ஒரு நிலையத்தை விரைவான 
இடைவெளியில்‌ உள்ளீடு அல்லது வெளியீடு நிலையமாக இயங்கச்‌ 
செய்யலாம்‌. நிலையம்‌ A மற்றும்‌ B ஆகியவை இந்த முறையில்‌ 
இயக்கப்படுகின்றன. நிலையம்‌ யின்‌ ஆறு முனைகள்‌, A மற்றும்‌ B 
நிலையங்களைக்‌ கட்டுப்படுத்தப்‌ பயன்படுகின்றன. நிலையம்‌ Ben 
உள்ளீடு அல்லது வெளியீடு நிலையமாகச்‌ செயல்படுத்தும்போது, 
PCo, PC; மற்றும்‌ PC, ஆகியவை Ba கட்டுப்படுத்த உதவுகின்றன. 
நிலையம்‌ A உள்ளீடு நிலையமாகச்‌ செயல்படும்போது, PCs, PC, 
மற்றும்‌ PCs ஆகியவை நிலையம்‌,&ஐ கட்டுப்படுத்த உதவுகின்றன. 
நிலையம்‌ இன்‌ மற்ற முனைகளான PC மற்றும்‌ PC; ஆகியவற்றை, 
உள்ளீடாகவோ அல்லது வெளியீடாகவோ பயன்படுத்தலாம்‌. 
. நிலையம்‌ A வெளியீடு நிலையமாகச்‌ செயல்படும்போது, PO மற்றும்‌ 
PC; ஆகியவை, Ag கட்டுப்படுத்த பயன்படுகிறது. PC, மற்றும்‌ PCs 
ஆகியவற்றை, உள்ளீடாகவோ அல்லது வெளியீடாகவோ 
பயன்படுத்தலாம்‌. நிலையம்‌ A முறை 1இல்‌ இயங்கினால்‌, நிலையம்‌ B 
முறை 0இல்‌ இயங்கும்‌. 


முறை 2: இந்த முறையில்‌, நிலையத்தை விரைவான இடைவெளியில்‌ 
இருதிசையில்‌ இயங்கச்‌ செய்யலாம்‌. நிலையம்‌ As, இந்த முறையில்‌ 
இயங்கச்‌ செய்யலாம்‌. PC3, PCy, PCs, PCs, PC; ஆகியவை, Ago 


106 


கட்டுப்படுத்தப்‌ பயன்படுகின்றன. நிலையம்‌ As முறை 2இல்‌ 
பயன்படுத்தினால்‌, Ba முறை 1இல்‌ அல்லது 0இல்‌ பயன்படுத்தலாம்‌. 


கட்டுப்பாட்டுத்‌ தொகுப்பு 
(Control groups) . 

உள்ளீடு, வெளியீடு நிலையங்களின்‌ . 24 கம்பிகள்‌, 
கட்டுப்பாட்டு வேலைக்காக, இரண்டு தொகுப்புகளாகப்‌ 
பிரிக்கப்படுகின்றன. அவை தொகுப்பு A மற்றும்‌ தொகுப்பு 8 ஆகும்‌. 
நிலையம்‌ A மற்றும்‌ நிலையம்‌ Cos ஆகியவை, தொகுப்பு Ads 
இருக்கும்‌. நிலையம்‌ B மற்றும்‌ நிலையம்‌ சே; ஆகியவை, தொகுப்பு 
இல்‌ இருக்கும்‌. 


கட்டுப்பாட்டு வார்த்தை 
(Control word) 

தேவைகளுக்கேற்ப, ஒரு நிலையத்தை உள்ளீடு 
நிலையமாகவோ அல்லது வெளியீடு நிலையமாகவோ, திட்ட 
நிரலாக்கம்‌ செய்து கொள்ளலாம்‌. நிலையங்களைத்‌ திட்ட நிரலாக்கம்‌ 
செய்வதற்குக்‌ கட்டுப்பாட்டு வார்த்தை உருவாக்கப்படுகிறது. 
நிலையங்களின்‌ வேலை மற்றும்‌ அவை இயங்கும்‌ முறைகள்‌ போன்ற 
தகவல்கள்‌, கட்டுப்பாட்டு வார்த்தையில்‌ அடங்கி இருக்கும்‌. மையச்‌ 
செயலகம்‌, இந்தக்‌ கட்டுப்பாட்டு வார்த்தையை, 8255 அலகுக்கு 
அனுப்பும்‌. கட்டுப்பாட்டு வார்த்தையின்‌ பிட்டுகள்‌, படம்‌ (3.2இல்‌ 
காட்டப்பட்டுள்ளன. 8255 அலகிலுள்ள கட்டுப்பாட்டு வார்த்தை, 
பதிவேட்டில்‌ எழுதப்படும்‌. ஒரு நிலையம்‌ உள்ளீடு நிலையமாகச்‌ 
செயல்படவேண்டுமா அல்லது வெளியீடு நிலையமாகச்‌ 
செயல்படவேண்டுமா என்ற வரையறுப்புக்குத்‌ தகுந்தவாறு, அந்த 
நிலையத்தின்‌ கட்டுப்பாட்டு வார்த்தை பிட்டு, ஒன்றாகவோ அல்லது 
சுழியாகவோ அமைவு பெறும்‌. ஒரு நிலையம்‌ உள்ளீடு நிலையமாகச்‌ 
செயல்பட வேண்டுமென்றால்‌, அந்த நிலையத்தைச்‌ சேர்ந்த பிட்‌, 
ஒன்று 1 என்று அமைவு பெறும்‌. வெளியீடு நிலையமாகச்‌ செயல்பட 
வேண்டுமென்றால்‌, அந்த நிலையத்தைச்‌ சேர்ந்த பிட்‌, சுழி என்று 
அமைவு பெறும்‌. கட்டுப்பாட்டு வார்த்தை பிட்டுகளின்‌ விரிவான 
விளக்கம்‌, கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 


7 6 5 & 3 2 1 04 பிட்‌எண்‌ 


— கட்டுப்பாட்டு வார்த்தை பிட்டுகள்‌ 


| | = நிலையம்‌ C ay 
நிலையம்‌ B 


| | நிலையம்‌ B இன்‌ முறை 
on நிலையம்‌ 
நிலையம்‌ A 


நிலையம்‌ A இன்‌ முறை 


படம்‌ - 3.2 
இன்டெல்‌ 8255இன்‌ கட்டுப்பாட்டு வார்த்தை பிட்டுகள்‌ 
பிட்‌ எண்‌ 0 > இது நிலையம்‌ ஜே இன்‌ பிட்டாகும்‌. 
பிட்‌ எண்‌ 1 > இதுநிலையம்‌ B இன்‌ பிட்டாகும்‌. 
பிட்‌ எண்‌ 2 > இந்த பிட்‌ நிலையம்‌ B தேர்ந்தெடுக்கும்‌ 


முறைக்கானது. நிலையம்‌ 8 முறை O இல்‌ 
செயல்பட வேண்டுமென்றால்‌, பிட்டானது சுழி 
என்று அமைவு பெறும்‌. நிலையம்‌ B முறை 
1இல்‌ செயல்பட வேண்டுமென்றால்‌, 
பிட்டானது ஒன்று என்று அமைவு பெறும்‌. 

பிட்‌ எண்‌ 3 > இது நிலையம்‌ Cera இன்‌ பிட்டாகும்‌. 

பிட்‌ எண்‌ 4 > இது நிலையம்‌ A இன்‌ பிட்டாகும்‌. 

பிட்‌ எண்‌ 5 மற்றும்‌ 6 > இந்த பிட்டுகள்‌, நிலையம்‌ A இயங்கும்‌ 
முறையை வரையறுக்கின்றன. நிலையம்‌ A 
இயங்கும்‌ முறைக்குத்‌ தகுந்தவாறு, பிட்‌ எண்‌ 
5 மற்றும்‌ 6, பின்வருமாறு 
வரையறுக்கப்படுகிறது. 














நிலையம்‌ &இன்‌ முறைகள்‌ | பிட்‌ எண்6 cn பிட்‌ எண்‌ 5 
s SE 1 . 


| 
a ம 
en | 
| yon? ES et a as 











108 


பிட்‌ எண்‌ 7 நிலையங்கள்‌ A, B மற்றும்‌ C உள்ளீடு 
நிலையமாகவோ அல்லது வெளியீடு 
நிலையமாகவோ செயல்பட்டால்‌, இந்த 
பிட்டானது ஒன்று என்று அமைவு பெறும்‌. 
நிலையம்‌ ஜன்‌ முனைகள்‌ அமைவு 
பெற்றாலோ அல்லது மறு அமைவு 
பெற்றாலோ, இந்த பிட்‌ “சுழி என்று அமைவு 
பெறும்‌. 


முறை 0 இயக்கத்திற்கான 8255 அலகின்‌ நிலையங்களின்‌ 
வெவ்வேறு கட்டமைப்பிற்குத்‌ தகுந்த கட்டுப்பாட்டு வார்த்தை, 
அட்டவணை 3.) இல்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


அட்டவணை 3.1 முறை O இயக்கத்திற்கான 8255 அலகின்‌ 
கட்டுப்பாட்டு வார்த்தைகள்‌ 





































































| ச | 
6101010110] 82 | வெளிமீடு। 
0101000111] 83 | 
0:0 010 88 Q 
0101/01110 8A 
0/10|1/0/1]/1 8B 
0110 01010 90 உள்ளீடு | வெளியீடு 
0111010101 91 உள்ளீடு | வெளியீடு DEE an 
ote] ட்டா 
1 11. Ss | உள்ளீடு | வெளியீடு | உள்ளீடு | உள்ளீடு 
பபப 0 0 98 உள்ளீடு | உள்ளீடு | வெளியீடு | வெளியீடு 
[க | உசஸி | வெளிறு | உள்ள 
வு | உண்ணு | உள்ள | உள்ளடு | வெளிய 
பவ. 98 | உண்ணு | உள்ளீ 





உதாரணம்‌ 

முறை 0 இயக்கத்திற்கான இன்டெல்‌ 8255 நிலையங்களின்‌ 
கீழே கொடுக்கப்பட்ட வெவ்வேறு கட்டமைப்பிற்குத்‌ தகுந்த 
கட்டுப்பாட்டு வார்த்தையை உருவாக்குக. 


நிலையம்‌ A - வெளியீடு 
நிலையம்‌ B - வெளியீடு 
நிலையம்‌ Ca, - வெளியீடு 
நிலையம்‌ Cans - உள்ளீடு 


இந்தக்‌ கட்டமைப்பிற்கான கட்டுப்பாட்டு வார்த்தை பிட்‌, படம்‌ 
6.39% காட்டப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு வார்த்தை 88H ஆகும்‌. 





0 4 பிட்‌ எண்‌ 
0 


| a o . .. 
| கட்டுப்பாட்டு வாரக்‌ 


[110101011,0)010) டன 
அன கனை ) 


படம்‌ - 3.3 


3.3 திட்ட நிரலாக்கு நேரடி நினைவகம்‌ அணுகும்‌ கட்டுப்பாட்டகம்‌ 
(Programmable Direct Memory Access controller or DMA 
controller) 
முன்னுரை 

உள்ளீடு/வெளியீடு சாதனங்களிலிருந்து நினைவகத்திற்குத்‌ 
தரவுகளைச்‌ சேமக்கலம்‌ வழியாக மாற்றம்‌ செய்வதற்கும்‌, அல்லது 
நினைவகத்திலிருந்து உள்ளீடு/வெளியீடு சாதனங்களுக்குச்‌ 
சேமக்கலம்‌ வழியாகத்‌ தரவுகளை மாற்றம்‌ .செய்வதற்கும்‌ அதிக 
நேரம்‌ செலவிட வேண்டும்‌. இந்தக்‌ குறையைச்‌ சரிசெய்ய நேரடி 
நினைவகம்‌ அணுகும்‌ (Direct Memory Access or DMA) யுக்தி 
கையாளப்படுகிறது. இந்த யுக்தி மூலம்‌ தரவுகளை நேரடியாக மாற்றம்‌ - 
செய்யலாம்‌. இந்த யுக்தியைக்‌ கையாளும்போது, தரவு மற்றும்‌ முகவரி 
ஊர்திகள்‌, புறவியலான சாதனங்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருக்கும்‌. 
DMA முறைப்படி தரவுகளை மாற்றம்‌ செய்வதற்கு, நினைவக முகவரி, 
மற்றும்‌ பைட்‌ எண்ணிக்கையைச்‌ சேமித்து வைக்க, 
உள்ளீடு/வெளியீடு சாதனங்களுக்கென்று தனிப்‌ பதிவேடுகள்‌ 
இருக்க வேண்டும்‌. மேலும்‌, தரவுகளை மாற்றம்‌ செய்யத்‌ தேவையான 
கட்டுப்பாட்டுச்‌ சைகைகளை, உள்ளீடு/வெளியீடு சாதனங்கள்‌ 


110 


உற்பத்தி செய்ய வேண்டும்‌. ஆனால்‌, இந்த வசதிகள்‌, 
உள்ளீடு/வெளியீடு சாதனங்களில்‌ கிடையாது. எனவே 
உள்ளீடு/வெளியீடு சாதனங்களை நுண்முறைப்படுத்தியோடு இடைப்‌ 
பரிமாற்றம்‌ செய்ய, உற்பத்தியாளர்கள்‌ இன்டெல்‌ 8257 மற்றும்‌ 
இன்டெல்‌ 8237 போன்ற திட்ட நிரலாக்கு நேரடி நினைவகம்‌ 
அணுகும்‌ கட்டுப்பாட்டகத்தை உற்பத்தி செய்தனர்‌. OMA முறைப்படி 
தரவுகளை மாற்றம்‌ செய்யத்‌ தேவையான அத்தனை வசதிகளும்‌, 
இன்டெல்‌ 8257இல்‌ உள்ளது. அவற்றின்‌ விரிவான விளக்கத்தைப்‌ 
பின்வரும்‌ பிரிவுகளில்‌ பார்ப்போம்‌. 


இன்டெல்‌ 8257 

இந்தச்‌ சில்லின்‌ முனை அமைப்பு படம்‌ (3.அஇல்‌ 
காட்டப்பட்டுள்ளது. இது நான்கு தடங்களைக்‌ (Channel) கொண்ட 
கட்டுப்பாட்டகமாகும்‌. இந்தத்‌ தொகுப்புச்‌ சில்லில்‌ 40 முனைகள்‌ 
உள்ளன. இது இயங்குவதற்கு +5V மின்னழுத்தம்‌ தேவைப்படுகிறது. 
இந்த அலகின்‌ மூலம்‌, நான்கு உள்ளீடு/வெளியீடு சாதனங்களை 
நுண்முறைப்படுத்தியோடு இடைப்‌ பரிமாற்றம்‌ செய்யலாம்‌. படித்தல்‌, 
எழுதுதல்‌ மற்றும்‌ சரிபார்த்தல்‌ வேலைகளை, இந்த அலகால்‌ செய்ய 
முடியும்‌. படித்தல்‌ இயக்கத்தைச்‌ செயல்படுத்தும்போது, தரவுகளை 
நினைவகத்திலிருந்து உள்ளீடு/வெளியீடு சாதனங்களுக்கு மாற்றம்‌ 
செய்ய முடியும்‌. எழுதுதல்‌ இயக்கத்தைச்‌ செயல்படுத்தும்போது, 
தரவுகள்‌ உள்ளீடு வெளியீடு சாதனங்களிலிருந்து நினைவகத்திற்கு 
மாற்றம்‌ செய்யப்படும்‌. ஒவ்வொரு தடத்திலும்‌, இரண்டு 16-பிட்‌ 
பதிவேடுகள்‌ இருக்கும்‌. அவை DMA முகவரிப்‌ பதிவேடு மற்றும்‌ 
பைட்‌ எண்ணிக்கைப்‌ பதிவேடுகளாகும்‌. DMA முகவரிப்‌ பதிவேட்டில்‌, 
முதலில்‌ அணுக வேண்டிய நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரி 
சேமிக்கப்படும்‌. அடுத்த DMA சுற்றில்‌, இந்தப்‌ பதிவேட்டில்‌, 
அடுத்ததாக அணுக வேண்டிய நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரி 
சேமிக்கப்படும்‌. பைட்‌ எண்ணிக்கைப்‌ பதிவேட்டின்‌ 14 சிறும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பைட்டுகளில்‌, உள்ளீடு/வெளியீடு 
சாதனங்களிலிருந்து நினைவகத்திற்கு மாற்றம்‌ செய்யக்கூடிய 
பைட்டுகள்‌ சேமிக்கப்படும்‌. அதாவது 2 பைட்‌ தரவுகள்‌, 
உள்ளீடு/வெளியீடு சாதனங்களிலிருந்து நினைவகத்திற்கு மாற்றம்‌ 
செய்யப்படும்‌ அல்லது நினைவகத்திலிருந்து உள்ளீடு/வெளியீடு 
சாதனங்களுக்கு மாற்றம்‌ செய்யப்படும்‌. மீதமுள்ள 2 பெரும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகள்‌, கட்டுப்பாட்டகம்‌, தடங்களில்‌ 
செய்யக்கூடிய வேலையை உணர்த்தும்‌. இந்தப்‌ பதிவேடுகளைத்‌ 


111 


தவிர 8257 அலகில்‌ முறை அமைவுப்‌ பதிவேடு (Mode Set 
Register) மற்றும்‌ நிலைப்பாடு பதிவேடுகள்‌ உள்ளன. 


இன்டெல்‌ 8257 அலகின்‌ முக்கியமான முனைகளைப்‌ பற்றிக்‌ 
காண்போம்‌. 


Hor Oy E =4 080௦ 
cs DACKo 
CLK DRQ} 

RESET 0 ACK, 

Ap-A3 (2) 0802 

ணப ணை 1 ட a DACK2 

I/OR DRQ3 
1709 DACK» 
READY AEN 
HRQ ADSTB 
HLDA Te 
MEMR MARK 
MEMW 

VCC GND 


படம்‌ (3.4) இன்டெல்‌ 8257இன்‌ முனைஅமைப்பு 


DRQ. - DRQ; : இவை DMA வேண்டுதல்‌ கோடுகளாகும்‌. ஒரு 
உள்ளீடு/வெளியீடு சாதனம்‌, DMA வேண்டுதலை இந்தக்‌ கோட்டின்‌ 
வழியாக அனுப்பும்‌. 


112 


DACK, — DACK; : DMA வேண்டுதலைப்‌ பெற்றுக்‌ கொண்டதற்கு 
அடையாளமாக, 8257 அலகு, ஒரு சைகையை, இந்தக்‌ கோடுகளில்‌ 
“ஏதாவது ஒன்றின்‌ வழியாக உள்ளீடு/வெளியீடு சாதனத்திற்குத்‌ 
திரும்ப அனுப்பும்‌. இதன்‌ மூலம்‌, அந்தச்‌ சாதனம்‌ DMA தரவு 
மாற்றத்திற்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்பதைத்‌ தெரிவிக்கும்‌. 


Ao — Az : இவை முகவரி கோடுகளாகும்‌. 


Ao — As : கோடுகள்‌ இருதிசையில்‌ முகவரியை எடுத்துச்‌ செல்லும்‌. 
8257 அலகு உற்பத்தி செய்யக்கூடிய 16-பிட்‌ நினைவக முகவரியில்‌, 
நான்கு சிறும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகளை, இந்தக்‌ கோடுகள்‌ 
எடுத்துச்‌ செல்லும்‌. நான்கிலிருந்து ஏழாவது பிட்டுவரை உள்ள சிறும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகளை, Ay - Ar கோடுகள்‌, 8257 
அலகிலிருந்து நினைவகத்திற்கு எடுத்துச்‌ செல்லும்‌. 


D - Dy : இவை தரவுக்‌ கோடுகளாகும்‌. DMA சுற்றின்‌ 
தொடக்கத்தில்‌, 8257 அலகிலிருந்து 8 பெரும முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த பிட்டுகளை எடுத்துச்‌ செல்லும்‌. இந்தப்‌ பிட்டுகளை 8212 
அலகில்‌ வைத்து விட்டு, DMA சுற்றின்‌ கடைசியில்‌ தரவுகளைக்‌ 
கையாளப்‌ பயன்படுத்தப்படும்‌. 


AEN : முகவரிச்‌ செயலியக்கச்‌ சைகையாகும்‌. 

ADSTB : இந்தச்‌ சைகை உயர்‌ நிலையில்‌ இருக்கும்‌ போது, தரவு 
ஊர்தியில்‌ அனுப்பப்பட்ட 8 பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த முகவரி 
பிட்டுகள்‌, 8212 அலகில்‌ வைக்கப்படும்‌. 

TS : சில்லினைத்‌ தேர்வு செய்யும்‌ சைகையாகும்‌. 


VOR : இது இரு திசைகளில்‌ செயல்படக்கூடிய உள்ளீடு/வெளியீடு 
படித்தல்‌ சைகையாகும்‌. 


TOW : இது இரு திசைகளில்‌ செயல்படக்கூடிய உள்ளீடு/வெளியீடு 
எழுதுதல்‌ சைகையாகும்‌. 


MEMR : நினைவகப்‌ படித்தல்‌ சைகையாகும்‌. 


113 


MEMW : : நினைவக எழுதுதல்‌ சைகையாகும்‌. 
TC : பைட்‌ எண்ணிக்கையைக்‌ குறிப்பிடும்‌ சைகையாகும்‌. 


HRQ : ஊர்திகளின்‌ பயன்பாட்டை நிறுத்த வேண்டி, 8257 அலகால்‌ 
மையச்‌ செயலகத்திற்கு அனுப்பப்படும்‌ சைகை. 


HLDA: HOLD சைகையைப்‌ பெற்றுக்‌ கொண்டதற்கு 
அடையாளமாக, மையச்‌ செயலகம்‌ திரும்ப அனுப்பும்‌ சைகை. 


CLK : கடிகார உள்ளீடு. 


முதலில்‌ ஒரு உள்ளீடு/வெளியீடு சாதனம்‌, DMA தரவு 
மாற்றத்தை வேண்டி, நான்கு DRQ கோடுகளில்‌, ஒரு கோட்டின்‌ 
வழியாகச்‌ சைகையை 8257 அலகிற்கு அனுப்பும்‌. இந்தச்‌ 
சைகையைப்‌ பெற்றுக்‌ கொண்ட பிறகு, 8257அலகானது, 
ஊர்திகளைப்‌ பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டி, மையச்‌ 
செயலகத்திற்கு ஒரு வேண்டுதல்‌ சைகையை HRQ கோட்டின்‌ 
வழியாக அனுப்பும்‌. இந்தச்‌ சைகையைப்‌ பெற்றுக்‌ கொண்டதற்கு 
அடையாளமாக, மையச்‌ செயலகம்‌ ஒரு சைகையை HLDA கோட்டின்‌ 
வழியாகத்‌ திரும்ப 8257 அலகிற்கு அனுப்பும்‌. பிறகு 8257 
அலகானது, DMA தரவு ' மாற்றத்திற்குத்‌ தயார்‌ என்பதை 
உள்ளீடு/வெளியீடு சாதனத்திற்கு உணர்த்தும்‌ வகையில்‌, ஒரு 
சைகையை DACK கோட்டின்‌ வழியாக அனுப்பும்‌. நினைவக 
இருப்பிடத்தின்‌ முகவரி, முகவரி மற்றும்‌ தரவு ஊர்தி வழியாக 8257 
அலகிலிருந்து சைகை அனுப்பப்படும்‌. 


DMA படித்தல்‌ சுற்றிற்காக, நினைவகத்திலிருந்து உள்ளீடு 
வெளியீடு சாதனங்களுக்குத்‌ தரவுகளை மாற்றம்‌ செய்ய 8257 
அலகால்‌ MEMR மற்றும்‌ VOW ஆகிய இரண்டு கட்டுப்பாட்டுச்‌ 
சைகைகள்‌ வெளியிடப்படும்‌. MEMR சைகை தாழ்நிலையில்‌ 
இருக்கும்‌ போது, தேர்ந்தெடுக்கப்பட்ட நினைவகத்திலிருந்து 
உள்ளீடு/வெளியீடு சாதனத்திற்குத்‌ தரவுகள்‌ மாற்றம்‌ செய்யப்படும்‌. 
VOW சைகை தாழ்நிலையில்‌ இருக்கும்‌ போது, நினைவகத்திலிருந்து 
அனுப்பப்பட்ட தரவுகள்‌, உள்ளீடு வெளியீடு சாதனத்தில்‌ எழுதப்படும்‌. 
இதே போன்று, DMA எழுதுதல்‌ சுற்றில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட 

114 








நினைவக இருப்பிடம்‌ மற்றும்‌ உள்ளீடு வெளியீடு 
சாதனங்களுக்கிடையே, தரவு மாற்றம்‌ MEMW மற்றும்‌ VOR 
சைகையால்‌. கட்டுப்படுத்தப்படும்‌. நினைவக இருப்பிடம்‌ மற்றும்‌ 
உள்ளீடு/வெளியீடு சாதனங்களுக்கிடையே ஒரு பைட்‌ தரவு மாற்றம்‌ 
செய்யப்பட்ட பிறகு, பைட்‌ எண்ணிக்கை சுழியானால்‌, DMA தரவு 
மாற்றம்‌ முடிந்து விட்டதாகக்‌ கருதப்படும்‌. 





3.4. திட்டநிரலாக்குத்‌ தடங்கல்‌ கட்டுப்பாட்டகம்‌-இன்டெல்‌ 8259 
(Programmable Interrupt Controller-Intel 8259) 

தடங்கல்‌ சைகையைப்‌ பயன்படுத்திப்‌ பல உள்ளீடு/வெளியீடு 
சாதனங்கள்‌, தரவுகளை மையச்‌ செயலகத்திற்கு அனுப்பும்போது, 
திட்ட நிரலாக்குத்‌ தடங்கல்‌ கட்டுப்பாட்டகம்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
இன்டெல்‌ 8259, ஒரு தனி தொகுப்புச்‌ சில்லாகும்‌. இந்தச்‌ சில்லில்‌ 28 
மின்முனைகள்‌ உள்ளன. இது இயங்குவதற்கு +5 மின்னழுத்தம்‌ 
தேவைப்படுகிறது. இன்டெல்‌ 8259இன்‌ முனைஅமைப்பு, படம்‌ 
(3.5)இல்‌ காட்டப்பட்டுள்ளது. இதன்‌ மின்முனைகளின்‌ விளக்கத்தைப்‌ 
பற்றிக்‌ காண்போம்‌. 





படம்‌ - (3.5) இன்டெல்‌ 8259இன்‌ முனை அமைப்பு 


115 


cs: இது சில்லைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ சைகையாகும்‌. 


WR: இந்தச்‌ சைகை தாழ்நிலையில்‌ இருக்கும்போது, இன்டெல்‌ 8259 
அலகானது, மையச்‌ செயலகத்திலிருந்து வரக்கூடிய கட்டளை 
வார்த்தையை (Command word) ஏற்றுக்‌ கொள்ளும்‌. 


RD : இந்தச்‌ சைகை தாழ்நிலையில்‌ இருக்கும்‌ போது, இன்டெல்‌ 
8259 அலகானது, பல நிலைப்பாடு சைகைகளைத்‌ தரவு ஊர்தி 
மூலமாக மையச்‌ செயலகத்திற்கு அனுப்பும்‌. 


Do - D; : இது இருதிசை தரவு ஊர்தியாகும்‌. கட்டுப்பாடு, 
நிலைப்பாடு மற்றும்‌ தடங்கல்‌ சைகைகள்‌, இந்தத்‌ தரவு ஊர்தி 
வழியாக அனுப்பப்படுகிறது. 


CAS, - CAS; : ஒன்றிணைக்கப்பட்ட கம்பிகள்‌ ' 


EN : இந்தச்‌ சைகை தாழ்நிலையில்‌ இருக்கும்‌ போது, இடைநிலை 
நினைவகம்‌ (Buffer) செயலியக்கப்படுகிறது. 


INT : இது தடங்கல்‌ சைகையாகும்‌. இந்தச்‌ சைகை, 8259 
அலகிலிருந்து மையச்‌ செயலகத்திற்கு அனுப்பப்படுகிறது. 


INTA : தடங்கல்‌ சைகையைப்‌ பெற்றுக்‌ கொண்டதற்கு 
அடையாளமாக, மையச்‌ செயலகம்‌ திரும்ப அனுப்பும்‌ சைகையாகும்‌. 


¡Ro - IR, : இந்தக்‌ கம்பிகளின்‌ வழியாக உள்ளீடு/வெளியீடு 
சாதனங்கள்‌, தடங்கல்‌ வேண்டுதல்‌ சைகையை 8259 அலகிற்கு 
அனுப்புகின்றன. 


Ao : இது முகவரிக்‌ கோடாகும்‌. இது RD,WR மற்றும்‌ CS ஆகிய 
சைகைகளுடன்‌ சேர்ந்து செயல்படும்‌. 


திட்ட நிரலாக்குத்‌ தடங்கல்‌ கட்டுப்பாட்டகம்‌ மற்றும்‌ உள்ளீடு/ 
வெளியீடு சாதனங்கள்‌ எவ்வாறு நுண்கணினியோடு 
இணைக்கப்படுகின்றன என்பது, படம்‌ (3.9இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 
எட்டு உள்ளீடு/வெளியீடு சாதனங்களை, [Ro - IR? கம்பிகள்‌ மூலம்‌ 
5259 அலகுடன்‌ இணைக்க முடியும்‌. தடங்கல்‌ கட்டுப்பாட்டகம்‌, 


116 


உள்ளீடு/வெளியீடு சாதனங்களிலிருந்து வேண்டுதல்களை ஏற்றுக்‌ 
கொண்டு, அவற்றில்‌ எதற்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்பதைத்‌ தீர்மாணிக்கும்‌. பிறகு 8259 அலகு, தடங்கல்‌ 
சைகையை INT கம்பி மூலம்‌ நுண்முறைப்படுத்திக்கு அணையும்‌. 
இதை ஏற்றுக்‌ கொண்டதற்கு அடையாளமாக நுண்முறைப்படுத்தி 
INTA எண்ட சைகையைச்‌ திரும்ப அனுப்பும்‌. இந்தச்‌ சைகையை 
பெற்றுக்‌ கொண்ட பிறகு, குறைந்த முக்கியத்துவம்‌ வாய்ந்த தடங்கல்‌ 
சைகைகளின்‌ செயல்பாடுகள்‌ தடுக்கப்படும்‌. மற்றும்‌ 8259 அலகு 
CALL கட்டளையை நுண்முறைப்படுத்திக்கு அனுப்பும்‌. ஒன்றாக 
இணைக்கப்பட்ட பல 8259 சில்லுகளால்‌, எந்த ஒரு கூடுதல்‌ 
மின்சுற்றுமின்றி, அறுபத்தி நான்கு தடங்கல்‌ சைகைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ள முடியும்‌. 


இன்டெல்‌ 8085 


நோக்கமின்றி 


அணுகும்‌ அன: இன்டெல்‌ 


3 







வெளியீட்டகம்‌ 


வெளியீட்டகம்‌ 


படம்‌ - 3.6 
8259 அலகு மற்றும்‌ உள்ளீடு / வெளியீடு சாதனங்களின்‌ இடைப்‌ 
பரிமாற்றுச்‌ சுற்று 


117 


3.5 திட்டநிரல்‌ பரப்பு இடைப்பரிமாறல்‌ (INTEL 8251): 


திட்டநிரல்‌ பரப்பு இடைப்பரிமாறல்‌, தொடர்‌ தரவை 
அனுப்புவதற்காகப்‌ பயன்படுகிறது. இன்டெல்‌ 8251 என்பது, ஒரு 
திட்டநிரல்‌ பரப்பு இடைப்பரிமாறல்‌. தொடர்‌ தரவை அனுப்புவதற்கு / 
பெறுவதற்கு 8251ஐ பயன்படுத்தலாம்‌. நுண்முறைப்படுத்தியிலிருந்து 
தரவைப்‌ பக்க வடிவ அமைப்பில்‌ ஏற்றுக்கொண்டு, அதனைத்‌ தொடர்‌ 
தரவாக மாற்றி அனுப்புகிறது. மேலும்‌, அது தொடர்‌ தரவினை 
ஏற்றுக்கொண்டு, அதனைப்‌ பக்க தரவாக மாற்றி (க்குத்‌ தரவைப்‌ 
பக்க வடிவ அமைப்பில்‌ அனுப்புகிறது. இன்டெல்‌ 8251இன்‌ வரைபடம்‌, 
படம்‌ 3.7இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 








DO - BIST > TXD 
TXRDY 

cs —— TXE 

CLK ——— TXC 

RESET ——— RXD 
RD — INTEL RXRDY 

WR eig 8251 

c15 m RXC 

DSP — > SYNDET / BRDET 
DTR + 


CTS —— VCC 
RTS ப GND 


படம்‌ 3.7. இன்டெல்‌ 8251இன்‌ உருவ வரைபடம்‌ 





cD (கட்டுப்பாடு / தரவ). இது 0 எனில்‌, தரவானது தரவு 
ஊர்தியில்‌ அனுப்பப்படும்‌. உயர்நிலையெனில்‌, கட்டுப்பாடு 
சைகைகள்‌ தரவு ஊர்தியில்‌ அனுப்பப்படும்‌. 


RD (படி. இது 0 எனில்‌, CPU இன்டெல்‌ 8251லிருந்து தரவைப்‌ 
_. படிக்கும்‌. 
WR (எழுது. இது 0 எனில்‌, இன்டெல்‌ 8251இல்‌ CPU தரவை 
எழுதும்‌. 


DSR தரவுத்தொகுதி தயார்‌. 
DTR தரவு முனையம்‌ தயார்‌. 
RTS அனுப்புவதற்கான வேண்டுகோள்‌. 


CTS காலி செய்வதற்கான விண்ணப்பம்‌). இந்த முனை 0 ஆனால்‌, 
8251ஐ செயலியக்கமடையச்‌ செய்து தொடர்‌ தரவை அனுப்பும்‌. 


TxC (பரப்பி கடிகாரம்‌. இது தரவு அனுப்பும்‌ விகிதத்தைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌. 

Tx E (வெற்றிடப்‌ பரப்பி). 8251இல்‌ எழுத்துக்கள்‌ (பண்புகள்‌) 
அனுப்புவதற்கில்லையெனில்‌, உயர்நிலைக்குச்‌ செல்லும்‌. 


TxRDY பரப்பி தயார்‌. 
RxTDY ஏற்பி தயார்‌. 


RxD தரவினை ஏற்றுக்கொள்வதற்கான வரி. 
TxD தொடர்‌ தரவினை அனுப்புவதற்கான வரி. 
RxC (ஏற்பி கடிகாரம்‌). இது எந்த விகிதத்தில்‌, எழுத்துக்கள்‌ 


ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதைக்‌ கட்டுப்படுத்தும்‌. 


உயர்‌ TxRDY வரி, பரப்பி தரவினை ஏற்றுக்கொள்வதற்குத்‌ 
தயார்‌ என்று க்குத்‌ தெரியப்படுத்துகிறது. லிருந்து 
தரவினை ஏற்றுக்கொண்டவுடன்‌, CTS தாழ்நிலை எனில்‌, 8251 
தொடர்‌ தரவினை TxD வரியில்‌ அனுப்பும்‌. மேலும்‌, பரப்பியானது 
CPU வினால்‌, செயலியக்கம்‌ பெறுகிறது. TxC இடத்திலுள்ள கடிகார 
உள்ளீடு, தொடர்‌ தரவு அனுப்புகின்ற விகிதத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌. 
ஒத்தியங்கு செலுத்தீட்டு முறையில்‌ (Synchronous Transmission - 
Mode), பட்டை விகிதம்‌ கடிகார அதிர்வெண்ணிற்குச்‌ சமமாகும்‌. 
குரல்‌ இசைவற்ற செலுத்தீட்டு முறையில்‌ (Asynchronous 
Transmission Mode), பட்டை விகிதம்‌ கடிகார அதிர்வெண்ணின்‌ 
ஒரு பகுதியாகும்‌. பகுதியானது 1, 1/16, அல்லது 1/64 ஆகும்‌. தொடர்‌ 
தரவானது RxD வரியின்‌ வழியாகப்‌ பெறப்படும்‌. பொதுவாக RxTDY 
தாழ்நிலையிலிருக்கும்‌. தொடர்‌ தரவானது 8251இன்‌ மூலம்‌ 


119 


பெறப்பட்டவுடன்‌, அது உயர்நிலையை அடையும்‌. அது CPUS 
8251இல்‌ செய்தி உள்ளது என்பதையும்‌, CPUSS அனுப்புவதற்குத்‌ 
தயார்‌ நிலையில்‌ உள்ளது என்பதையும்‌ தெரியப்படுத்தும்‌. 


‘DSR, DTR, RTS மற்றும்‌ CTS இவைகள்‌, திட்டமான மோடம்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சைகைகளாகும்‌. இந்தக்‌ கட்டுப்பாட்டு வரிகள்‌, 
பயன்படுத்தப்படுகின்ற - மோடத்தின்‌ ஒத்தவரிகளுடன்‌ இணைக்கப்‌ 
படுகின்றன. மோடமானது ஒரு தகவேற்ற / தகவிறக்கக்‌ கருவி 
ஆகும்‌. இது ஏந்தி அதிர்வெண்ணைத்‌ (Carrier Frequency) தரவு 
அனுப்புவதற்காகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌. உயர்‌ அதிர்வெண்‌ 
வழிமூலம்‌ பெறப்பட்ட தரவினை, இந்த ஏந்தி அதிர்வெண்‌ 
வெளியேற்றுகிறது. 


மோடம்‌ தரவினை அனுப்புவதற்கு தயார்நிலையில்‌ உள்ளதைத்‌ 
தெரியப்படுத்துவதற்காக, 8251 தாழ்‌ DTR சைகையை அனுப்பும்‌. 
DSRH தாழ்நிலையாக்கும்போது, தொடர்பியல்‌ அமைப்பிற்குத்‌ 
தரவினை முன்நோக்கி அனுப்புவதற்குத்‌ தயாராக உள்ளது என்று 
மோடமும்‌ பதிலளிக்கும்‌. மோடமும்‌ USART இரண்டும்‌ தரவு 
அனுப்புவதற்குத்‌ தயாராக இருக்கும்போது, 8251 தாழ்‌ RTS 
சைகையைத்‌ தரவு அனுப்புதலுக்கு முதலில்‌ சேர்த்துக்‌ 
கொள்வதற்காக மோடமிற்கு அனுப்புகிறது. 8251இன்‌ இந்த மனுவை 
ஒப்புக்கொண்டதாக மோடமும்‌ CTS தாழ்நிலையாகக்குகிறது. தாழ்‌ 
CTS 8251இன்‌ அனுப்புதலின்‌ வாதியலைச்‌ செயலியக்குகிறது. தரவு 
அனுப்புதல்‌ சில காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டால்‌, CTS 
உயர்நிலைக்குச்‌ செல்லும்‌. 


3.6 திட்டமிடத்தக்க எண்ணி / இடைவெளி நேரச்சுற்று : 


பழக்கமான இடைவெளி நேரச்சுற்றிற்கான சில்கள்‌, இன்டெல்‌ 
8253 மற்றும்‌ 8254 ஆகும்‌. 8253 d.c அதிர்வெண்ணின்‌ 
விகிதத்திலிருந்து 2.6 MHz வரை செயல்படும்‌. ஆனால்‌, 8254 
ஆனது, dc அதிர்வெண்ணின்‌ விகிதத்திலிருந்து 10 MHz வரை 
செயல்படும்‌. 8253, NMOS தொழில்நுட்பவியலைப்‌ பயன்படுத்தியது. 
8254 HMOS தொழில்‌ நுட்பவியலைப்‌ பயன்படுத்தியது. இரண்டும்‌ 
முனைக்கு முனை ஒத்திருக்கும்‌. கீழ்க்கண்ட ஆறு முறைகளில்‌ 
வேலை செய்யும்‌. 





120 


முறை :முனையம்‌ கணக்கீடு மீது குறுக்கீடு. 


(Interupt on Terminal Count) 


முறை 1 : திட்டமிடத்தக்க ஒரு எறிகை.(ஒrogaramable 
one — shot) 
முறை2 :தகைவேக மின்னாக்கி (Rate Generator) 


முறை3  : சதுர அலையியற்றி (Square Wave) 

முறை 4 ்‌ : மென்பொருள்‌ தொடக்கி முறை 
(Software Triggered Mode) 

முறை 5 : வன்பொருள்‌ தொடக்கி முறை 


(Hardware Triggered Mode) 


8086, 8088, 8085 மற்றும்‌ பிற 
நுண்முறைப்படுத்திகளுக்கு, 8254 ஏற்றதாகும்‌. 8253 ஆனது 8085 
நுண்முறைப்படுத்திக்கு ஏற்றதாகும்‌. 8254, 8253 ஐ விட 
உயர்ந்ததாகும்‌. 


3. 6.1. இன்டெல்‌ 8253 





Do- D7 <> CLKo 
GATE, 
cs — OUT, 
a INTEL meh. 
a. er 8253 எல்லை 
RD த்‌ S OUT, 
WR _— போடி 
VCC — GATE- 
GND — OUT 





படம்‌ 3.8. இன்டெல்‌ 8253இன்‌ உருவ வரைபடம்‌ 
8253 என்பது, 24 முனைகளைக்‌ கொண்ட சில்லாகும்‌. 


5V யில்‌ வேலை செய்யும்‌. இது மூன்று எந்திர 16 பிட்‌ எண்ணிகளை 
கொண்டுள்ளது. திட்டநிரலாளி, 8253-லில்‌ திட்டநிரல்‌ செய்து 


121 


ஏதாவதொரு 6 வேலை செய்யும்‌ முறைகளில்‌ ஒன்றில்‌ வேலை செய்ய 
வைக்கலாம்‌. இது மென்பொருள்‌ கட்டுப்பாட்டின்‌ துணைகொண்டு 
வேலை செய்யும்‌. முக்கியமான முனைகளின்‌ விளக்கம்‌, கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது. 


RD (படி. இந்த முனை 0 (தாழ்‌, எனில்‌, CPU தரவினைப்‌ 
படிக்கும்‌. 


WR (எழுது. இந்த முனை °0° (தாழ்நிலை) எனில்‌, CPU தரவினை — 
செய்தி முறையில்‌ அல்லது எண்ணிகளில்‌ சுமையேற்றியும்‌ 
வெளியிடும்‌. 


Ao Ai இந்த முனைகள்‌, முகவரி ஊர்தியுடன்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 
மூன்று எண்ணிகளில்‌ ஏதாவது ஒன்றை தேர்வு செய்வதற்குப்‌ 
பயன்படுகிறது. மேலும்‌, மாதிரித்‌ தேர்வு முறையில்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ பதிவேட்டை எழுதுவதற்கும்‌ பயன்படும்‌. 


CS சில்‌ தேர்வி. 
குற; இரு திசைகளின்‌ தரவு ஊர்தி. 


எண்ணி 0, எண்ணி 1 மற்றும்‌ எண்ணி 2 என்பன முறையே 
CLK», CLK, மற்றும்‌ CLK, ற்கான கடிகாரமாகும்‌. GATE, GATE, 
மற்றும்‌ GATE, என்பன முறையே எண்ணி 0, எண்ணி 1 மற்றும்‌ 
எண்ணி 2க்கான கதவு முனைகள்‌. எண்ணி 0, எண்ணி 1 மற்றும்‌ 
எண்ணி 2க்கான வெளியீடு முனைகள்‌ முறையே OUT, OUT, 
மற்றும்‌ OUT, ஆகும்‌. 


8253 தரவு ஊர்தித்‌ தாங்கி, படி / எழுது வாதியல்‌ மற்றும்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ பதிவேடைக்‌ கொண்டிருக்கும்‌. 


தரவு ஊர்தித்‌ தாங்கி : 

இந்தத்‌ தாங்கி 8253னுள்ளே இருக்கும்‌. இது 3 
நிலைகளைக்கொண்டது. இது ஒரு இரு திசையிலான 8 பிட்‌ தாங்கி. 
இதனைப்‌ பயன்படுத்தி 8253ஐ ற, - ஓ, வரிகள்‌ வழியாகத்‌ தரவு 
ஊர்தி அமைப்பு மூலம்‌ இடைப்பரிமாறல்‌ செய்யலாம்‌. 


122 


படி / எழுது வாதியல்‌ : 


8253இல்‌ படி / எழுது வாதியல்‌ உள்ளது. இது அமைப்பு 
ஊர்தியிலிருந்து உள்ளீட்டைப்‌ பெற்று 8253-ஐ வேலை 
செய்வதற்காகக்‌ கட்டுப்பாட்டுச்‌ சைகைகளை உருவாக்குகிறது. 


படி / எழுது வாதியலிற்கான பல்வேறு கட்டுப்பாடுகளின்‌ 
தகுநிலை: முனைகளின்‌ இணைப்பு அட்டவணை 3.1இல்‌ 
காட்டப்பட்டுள்ளது. 
அட்டவணை : 3.1 





E A த RD WR 


0 





0 0 0 0 1 எண்ணி எண்‌ 0வைப்‌ படி 

0 0 1 0 1 எண்ணி எண்‌ 1ஐ படி 

0 1 0 0 1 எண்ணி எண்‌2ஐ படி 

0 0 0 1 0 எண்ணி எண்‌ 0வை சுமையேற்று 
0 0 1 1 0 எண்ணி எண்‌ 1ஐ சுமையேற்று 

0 1 0 1 0. எண்ணி எண்‌ 2ஐ சுமையேற்று 

0 1 1 1 0 எழுது முறை சொல்‌ 

0 1 1 0 1 வேலை இல்லை 3- நிலை 

0 X X 1 1 வேலை இல்லை 3 — நிலை 

1 X X X X செயல்‌ முடக்கம்‌ 3 — நிலை 








குறிப்பு : X என்பது வரையறுக்கப்படாத நிலையைக்‌ குறிக்கும்‌. 
நிலை 0 அல்லது 1 ஆக இருந்தாலும்‌ முக்கியமில்லை என்பதே இதன்‌ 
பொருள்‌. 


123 


கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ பதிவேடு : 


Ao, Ay என்ற முனைகள்‌ முறையே 11 எனில்‌, கட்டுப்பாட்டுச்‌ 
சொல்‌ தேர்வு செய்யப்படும்‌. பதிவேட்டில்‌ உள்ள கட்டுப்பாட்டுச்‌ 
சொல்லின்‌ வடிவ அமைப்பு, கீழே காட்டப்பட்டுள்ளது, 


D, De Ds ந்‌, D; D, D, 


Do ere 
E sco | RLI | mo | M2 | MI Mo nen | 


கட்டுப்பாட்டுச்‌ சொல்லிலுள்ள D; மற்றும்‌ ற, பிட்டுகள்‌, மூன்றில்‌ 
ஏதாவது ஒரு எண்ணியைத்‌ தேர்வு செய்யும்‌. Ds மற்றும்‌ D, என்பன 
முறையே எண்ணியைச்‌ சுமையேற்றுவதற்கும்‌ / படிப்பதற்கும்‌ 
பயன்படுகின்றன. Dz, D, மற்றும்‌ D; என்பன தேர்வு செய்யப்பட்ட 
எண்ணியில்‌, செயற்பாட்டு முறையைத்‌ தேர்வு செய்யப்‌ 
பயன்படுகின்றன. 8253லுள்ள ஒவ்வொரு எண்ணியிலும்‌ ஆறு 
செயற்பாட்டு முறைகள்‌ உள்ளன. விரும்பப்பட்ட முறையில்‌ 
செயல்படுவதற்காகத்‌ தேர்வு செய்யப்பட்ட எ்ண்ணிக்குத்‌ திட்டநிரல்‌ 
வரையலாம்‌. செயல்பாடுகளின்‌ ஆறு முறைகள்‌ யாவன : முறை 0, 
முறை 1, முறை 2, முறை 3, முறை 4 மற்றும்‌ முறை 5. ஈரடி அல்லது 
BCD எண்ணிக்கைகளைத்‌ தேர்வு செய்வதற்காக உள்ள பிட்‌ Do, Do 
“0? எனில்‌, தேர்வு செய்யப்பட்ட எண்ணி ஈரடி எண்ணியில்‌ 
செயல்படும்‌. அதற்கு மாறாக 1 எனில்‌, தேர்வு செய்யப்பட்ட எண்ணி, 
BCD எண்ணியில்‌ செயல்படும்‌. 

















8253-இல்‌ உள்ள எண்ணிகளின்‌ செயல்பாடுகள்‌, 
மென்பொருள்‌ வல்லுநரால்‌ திட்டநிரல்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ எண்ணியைத்‌ தேர்வு செய்தல்‌, அதன்‌ 
செயற்பாட்டு முறை, சுமையேற்றம்‌, எண்ணிக்கையின்‌ வரிசை மற்றும்‌ 
ஈரடி அல்லது BCD எண்ணிக்கையின்‌ தேர்வு, இவற்றைத்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌) தீர்மானிக்கின்றது. கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ 
பதிவேட்டில்‌ கட்டுப்பாட்டுச்‌ சொல்லை எழுதியவுடனே, விருப்பப்பட்ட 
எண்ணியானது தேர்வு செய்யப்படுகிறது. செயற்பாட்டுமுறை அமைவு 
செய்யப்படுகிறது எண்ணிக்கையின்‌ வரிசையின்‌ சுமையேற்றம்‌ 
மற்றும்‌ ஈரடி அல்லது எண்ணிக்கையின்‌ தேர்வு யாவும்‌ 
வரையறுக்கப்படுகின்றன. 


124 


SC (எண்ணித்‌ தேர்ந்தெடு) : 
எண்ணியைத்‌ தேர்ந்தெடுப்பதற்கு, SCO மற்றும்‌ SCI முறையே 
கீழ்க்கண்டவாறு அமைக்கப்படுகின்றன. 
வ ச ee ee க a அடை பணை 
Ser | sco | E 
| 0 | 0 எண்ணி O தேர்ந்தெடு | 


| 
| 0 1 | எண்ணி தேர்ந்தெடு 


| 
உ | எண 2 தேர்ந்தெடு | 
1 | 1 | தெளிவற்றது. | 


RL (படி / சுமை) 
சுமை / படி எண்ணிகளைத்‌ தேர்ந்தெடுப்பதற்கு, RLO மற்றும்‌ 
RLI கீழ்க்கண்டவாறு அமைக்கப்படுகின்றன. 





i 
i 
{ 
4 











| 1 11 |படி/ சுமை மிகச்சிறிய முக்கியமான பைட்டை | 
| முதலில்‌, பின்னர்‌ மிக அதிக முக்கியமான பைட்‌. | 


முறை : 


முறையினைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ பிட்டுகள்‌ MO, M1 மற்றும்‌ M2 
கீழ்க்கண்டவாறு அமைக்கப்படுகின்றன. 


125 














0 16 பிட்டுகள்‌ இரும எண்ணி 
1 இருமக்‌ குறியீட்டுப்‌ பதின்ம (BCD) எண்ணி 


3. 6.2. கணக்கிடும்‌ போது படித்தல்‌ : (Reading While Counting) 


எண்ணியில்‌ உள்ள எண்ணிக்கையைப்‌ 
படித்துக்கொண்டிருக்கும்போது, அதனைத்‌ தாழிடுவதற்கு ஒரு 
கட்டளை உண்டு. செயற்பாட்டைத்‌ தாழிடுவதற்கான்‌ கட்டுப்பாட்டுச்‌ 
'சொல்லின்‌ பிட்‌ மாதிரி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 





D, De D; D, D; D, D, i Do 
501 மற்றும்‌ SCO - எண்ணித்‌ தாழிடுவதைக்‌ 
குறிப்பிடுவது 
Ds மற்றும்‌ ற, - 00 என்பது எண்ணியில்‌ தாழிடல்‌ 


செயற்பாட்டை நிர்மானிக்கும்‌. 


x - தடைசெய்யப்பட்டதைக்‌ குறிக்கும்‌. 


126 


தாழிடல்‌ கட்டளையைப்‌ பெற்றவுடன்‌, 8253 
தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணியில்‌ உள்ளவற்றைச்‌ சேமிப்புப்‌ 
பதிவேட்டில்‌ தாழிடும்‌. தற்பொழுது, நுண்கணிப்பொறி சேமிப்புப்‌ 
பதிவேட்டில்‌ உள்ளவற்றை ஒரு சாதாரண படி கட்டளையை 
வெளியிட்டுப்‌ படிக்கும்‌. மூல முறை கட்டளை அமைவில்‌ RLI மற்றும்‌ 
RLO பிட்டுகளைக்‌ கொண்டு படித்தல்‌ செயல்‌ நடைபெறும்‌. அதாவது 
1,5-இன்‌ எண்ணிக்கை மட்டும்‌ அல்லது MSB- எண்ணிக்கை 
அல்லது முதலில்‌ 58-இன்‌ எண்ணிக்கை, பின்‌ M$SB-இன்‌ 
எண்ணிக்கையைப்‌ படிப்பதற்கான செயல்‌ நடை பெறும்‌. 
நுண்கணிப்பொறி முதலில்‌ எண்ணியில்‌ உள்ளவற்றைத்‌ தாபிட்டுப்‌ 
பின்னர்‌ அதனைப்‌ படிப்பதற்குக்‌ கோரும்போது தாழிடல்‌ 
கட்டளையை ஒவ்வொரு நேரத்திலும்‌ வெளியிடும்‌. எண்ணிகளின்‌ 
முறை அல்லது அதன்‌ செயற்பாடுகள்‌, தாழிடல்‌ கட்டளையினால்‌ 
பாதிக்கப்படுவதில்லை. 


3.6.3. செயற்பாடு : 


8253-இல்‌ மூன்று தனித்த இறங்கு விளிம்புத்‌ துவக்கியால்‌ 
இயங்கக்கூடிய 16 பிட்‌ இறங்கு எண்ணிகள்‌ உள்ளன. அவையாவன, 
எண்ணி 1 மற்றும்‌ எண்ணி 2. எண்ணிகள்‌ யாவும்‌ முழுமையாகத்‌ 
தனித்துச்‌ செயல்படக்‌ கூடியன என்பதால்‌, ஒவ்வொரு எண்ணியும்‌ 
வெவ்வேறு வகையான உருவமைப்புடைய எண்ணிக்கைச்‌ 
செயற்பாட்டையும்‌ பெற்றிருக்கும்‌. பொதுவாக, 
நுண்முறைப்படுத்தியில்‌ 8253 இருக்கும்‌. இதில்‌ ஒரு எண்ணியானது 
படி செயற்பாட்டிற்குப்‌ பயன்படும்‌. எண்ணி 1 மற்றும்‌ எண்ணி 2 என்ற 
இரண்டு எண்ணிகளிலுள்ள முனைகள்‌, இணைப்பு இடம்‌ £1 மற்றும்‌ 
P2 இல்‌ பெறக்கூடியன. எண்ணி 0 ஒற்றைப்படி (Single - Step 
Operation) செயற்பாட்டிற்குப்‌ பயன்படும்‌. 8253-க்கான கடிகார 
அதிர்வெண்‌, 2.6 MHz விடக்‌ குறைவாக இருக்கும்‌. 8085இன்‌ 
வெளியீட்டு கடிகார அதிர்வெண்‌ சுமார்‌ 3MHz ஒரு விளிம்புத்‌ 
துவக்கி நிலைமாறி 7474  பயன்படுத்தப்பட்டு, கடிகார 
அதிர்வெண்ணை இரண்டாக பிரிக்கப்‌ பயன்படுகிறது. அதனால்‌, 
கடிகார அதிர்வெண்‌ சுமார்‌ 1.5 MHz முறைப்படுத்தியில்‌ கிடைக்கும்‌. 
ஒவ்வொரு எண்ணியிலும்‌ இணைப்பிடத்தில்‌ கிடைக்கக்‌ கூடிய 
மூன்று முனைகள்‌ CLK, GATE மற்றும்‌ OUT என்பன. வினிடிக்ஸ்‌ 
முறைப்படுத்தியில்‌ ஒரு எண்ணியில்‌ இருக்கக்கூடிய CLK முனை 
1.5MHz கடிகாரத்துடன்‌ இணைக்கப்பட்டுள்ளது. மற்ற எண்ணியில்‌ 


127 


உள்ள CLK முனைகள்‌ இணைக்கப்படவில்லை. பயனாளர்‌ 
தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல்‌, கடிகார அதிர்வெண்ணை 
இந்த எண்ணிற்காகப்‌ பயன்படுத்தலாம்‌. பயனாளர்‌ 
எண்ணியினுடைய CLK முனையைப்‌ பயன்படுத்துவதற்கு முன்னால்‌ 
கண்டிப்பாகத்‌ தணிக்கை செய்ய வேண்டும்‌. அதாவது, அது 
முன்பாகவே கடிகாரத்துடன்‌ இணைக்கப்பட்டுள்ளதா அல்லது 
தேவையான கடிகார அதிர்வெண்ணை இதில்‌ கொடுக்க வேண்டுமா 
எனச்‌ சரிபார்க்க வேண்டும்‌. 


கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ பதிவேட்டிற்கான முகவரிகள்‌ மற்றும்‌ 
வினிடிக்ஸ்‌ முறைப்படுத்தியிலுள்ள 8253இன்‌ எண்ணிகள்‌, கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன. 


எண்ணி 0 a 10 
எண்ணி 1 - 11 
எண்ணி 2 ல்‌ 12 


கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ பதிவேடு - 13 


எண்ணியானது, பல்வேறு பயன்பாடுகளுக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகின்றது. அதாவது, BCD / ஈரடி எண்ணி, திட்ட நிரலாக்கி, 
சதுரலையியற்றி, வன்பொருள்‌ / மென்பொருள்‌ தொடக்கி, 
நேரத்தாழ்வு உண்டாக்குவதற்குப்‌ பயன்படுகின்றன. 


3. 6.4. முறை 0 : 


தடங்கல்‌ முறை 0, துல்லியமான நேரத்தாழ்வை, மென்பொருள்‌ 
கட்டுப்பாட்டிற்குக்‌ கீழே உண்டாக்குவதற்குப்‌ பயன்படுகிறது. 
8253-இல்‌ உள்ள எண்ணிகளில்‌ ஒன்றைத்‌ தொடக்கி, விருப்பமான 
நேரத்தாழ்விற்கான சரியான எண்ணைச்‌ சுமையேற்றலாம்‌. 
விருப்பமான நேரத்தாழ்விற்குப்‌ பிறகு நிறைவேற்ற வேண்டியதை, 
நுண்முறைப்படுத்தி தடங்கலின்போது நிறைவேற்றும்‌. 


128: 


கட்டுப்பாட்டுச்‌ சொல்லைக்‌ கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ பதிவேட்டில்‌ 
சுமையேற்றி, முறை அமைக்கப்படுகிறது. முறை 0 செயற்பாட்டில்‌, 
முறை அமைக்கப்பட்ட பிறகு, எண்ணியின்‌ வெளியீடு முதலில்‌ 
தாழ்நிலையிலிருக்கும்‌. அதன்‌ பிறகு, விருப்பமான எண்‌ N ஐக்‌ 
கொண்டு எண்ணியைச்‌ சுமையேற்றலாம்‌. சுமையேற்றியவுடன்‌, கதவு 
உயர்நிலையெனில்‌, எண்ணிக்கை தொடங்கும்‌. முறை 0 
செயற்பாட்டில்‌, கதவை உயர்நிலையில்‌ வைக்கவேண்டும்‌. 
எண்ணியில்‌, எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கும்போது 
வெளியீடு தாழ்நிலையிலிருக்கும்‌. இறுதி எண்ணைத்‌ தொட்டபின்பு, 
வெளியீடு உயர்நிலைக்குச்‌ சென்று, எண்ணை மறுபடியும்‌ 
சுமையேற்றும்‌ வரையிலும்‌ அல்லது புதிய எண்ணைச்‌ சுமையேற்றும்‌ 
வரையிலும்‌ உயர்நிலையிலேயே இருக்கும்‌. முறை 0 செயற்பாட்டின்‌ 
நேர வரைபடம்‌ படம்‌ 3.9-இல்‌ காட்டப்பட்டுள்ளது. எண்ணை மறு 
சுமையேற்றிய பின்‌ அல்லது புதிய எண்ணைச்‌ சுமையேற்றியவுடன்‌, 
வெளியீடு தாழ்நிலைக்குச்‌ செல்லும்‌ மற்றும்‌ எண்ணியானது 
எண்ணிக்கைச்‌ செயற்பாட்டை மீண்டும்‌ தொடக்கும்‌. 


I 
WR i i ! 
| 
I 
ண்ட S A நி. இவவ 
கதவு -- 1 4 0 


மெல்ல வல 
N lar. 
wa |-------4-~ 


படம்‌ 3.9 முறை 0, இறுதி எண்ணி மீது குறுக்கீடு 


எண்ணிக்கைச்‌ செயற்பாட்டின்போது, கதவைத்‌ தாழ்நிலையாக 
நிர்மானித்தால்‌ எண்ணிக்கை நின்றுவிடும்‌. கதவு உயர்நிலைக்குத்‌ 
திரும்பும்போது, எண்ணிக்கை மீண்டும்‌ விட்ட இடத்திலிருந்து 
தொடங்கும்‌. எண்‌ மதிப்பை எப்பொழுது வேண்டுமானாலும்‌ 
மாற்றலாம்‌. எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கும்பொழுதே 
புதிய எண்ணைச்‌ சுமையேற்றம்‌ செய்யலாம்‌. அதன்‌ பிறகு, புதிய 
எண்‌ மதிப்பிலிருந்து மீண்டும்‌ எண்ணிக்கை தொடங்கும்‌. புதிய எண்‌ 
ஒரு பைட்‌ நீளம்‌ இருந்தால்‌, எண்ணிக்கை உடனடியாக புதிய 
எண்ணிலிருந்து தொடங்கும்‌. புதிய எண்‌ இரண்டு பைட்‌ நீளம்‌ 


கொண்டதாகயிருந்தால்‌, புதிய எண்ணின்‌ முதல்‌ பைட்‌ முடிந்த 
உடன்‌, எண்ணியானது எண்ணிக்கையை நிறுத்தி விடும்‌. 
இரண்டாவது பைட்‌ சுமையேற்றியவுடன்‌, எண்ணி மீண்டும்‌ 
எண்ணிக்கையைத்‌ தொடங்கும்‌. 


வெளி முனையானது, நுண்முறைப்படுத்தியைத்‌ தடங்கல்‌ 
செய்வதற்குப்‌ பயன்படும்‌. இந்த வகைச்‌ செயற்பாடுகள்‌ சரியான 
நேரத்தாழிடலை உண்டாக்குவதற்குப்‌ பயன்படுகின்றன. 


உதாரணம்‌ : 1 


8253 ஐப்‌ பயன்படுத்தி, ஒரு குறிப்பிட்ட திட்டமான வேலையைச்‌ 
சிறிது தாழ்த்தலிற்குப்‌ பிறகு செய்வதற்கு, 8253 இன்‌ முறை 0 
செயற்பாடு பயன்படுகிறது. தாழ்த்தலிற்கான எண்‌ FFSO என 
எடுத்துக்கொண்டால்‌, எண்ணிக்கை முடிந்தவுடன்‌, 001 மற்றும்‌ 
FD02 என்ற நினைவக இருப்பிடங்களிலுள்ளவற்றை 631 மற்றும்‌ 
032 என்ற நினைவக இருப்பிடங்களுக்கு மாற்றுவதற்கும்‌, 
நுண்முறைப்படுத்தியைக்‌ குறுக்கீடு செய்யவதற்கும்‌ எண்ணி 
தேவைப்படுகிறது. 


அனைத்துக்‌ குறுக்கீடுகளும்‌ செயலியக்கம்‌ பெறுகின்றன. 
RST 7.5, 6.5 மற்றும்‌ 5.5 ஆகியவற்றைச்‌ செயலியக்க, 51%7-ற்கான 
சேமக்கலத்தில்‌ உள்ளவை, கீழ்க்கண்டவாறு திட்டநிரல்‌ 
செய்யப்பட்டுள்ளன. 











130 


முறை 0 செயற்பாட்டிற்கான கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ 


ற, De Ds D, D; D, D, Do 
| ௫ 
0 1 | 1 1 0 0 0 0=70 
H 


, எண்ணி Im தொடக்க நிலைக்குக்‌ கொண்டு வருவதற்காக ற, 
மற்றும்‌ ற, ஐ, 01 என்ற நிலையில்‌ அமைக்க வேண்டும்‌. Ds மற்றும்‌ ற, 
ஐ முதலில்‌ 11 எனக்‌ கொண்டு, எண்ணின்‌ மிகச்சிறிய முக்கியமான 
பிட்டைச்‌ (LSB) சுமையேற்றிய பிறகு, மிக முக்கியமான பிட்டைச்‌ 
(1453)சுமையேற்றும்‌. செயல்வகை 0 விற்காக D;, D,, D, எல்லாம்‌ 
000 என அமைக்க வேண்டும்‌. றவை 0 என அமைத்து, 
எண்ணிக்கையை ஈரடியில்‌ மாற்றவேண்டும்‌. எண்ணி 1-இன்‌ வெளி 
முனையை RST 7.5 உடன்‌ இணைக்க வேண்டும்‌. 











திட்டநிரல்‌ : 





அனைத்துக்‌ குறுக்கீடுகளும்‌ 
செயலியக்கம்‌ பெறும்‌. 







1001 RST 7.5, 6.5 மற்றும்‌ 5.5 
செயலியக்கம்‌ பெற, பிட்‌ 


அமைப்பைச்‌ சுமையேற்று. 









FC03 RST 7.5, 6.5 மற்றும்‌ 5.5 ஐ 


செயலியக்கமடையச்‌ செய்‌. 















எண்ணி 1 ஐ ஆரம்ப 
நிலைக்குக்‌ கொண்டு 

செல்ல, முறை 0க்கான 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌. 
FC06 கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ 
பதிவேட்டில்‌ எழுது. 





131 


எண்ணிக்கையின்‌ 
மிகச்சிறிய 
முக்கியமான பைட்‌. 


LSB ஐக்‌ கொண்டு 
எண்ணி 1ஐ 





RST 7.5 நுண்முறைப்படுத்தியைக்‌ குறுக்கீடு செய்யும்போது, 
திட்டநிரலானது நினைவக இருப்பிடம்‌ 0030-க்குத்‌ தாவும்‌. 
அதன்பின்‌ மானிட்டர்‌, திட்டநிரலை 003௦ இருப்பிடத்திலிருந்து 
FFBD இருப்பிடத்திற்கு மாற்றும்‌. தற்போது, பயனாளர்‌ திட்டநிரலில்‌ 
FFBDலிருந்து சேவை துணை நிரற்செயல்முறையின்‌ தொடக்க 
முகவரிக்கு மாற்ற வேண்டும்‌. இதில்‌ சேவை துணை 
நிரற்செயன்முறை, 1020 நினைவக இருப்பிடத்திலிருந்து 

ஆரம்பமாகிறது. 


FFBD C3, 20, FC JMP சேவை துணை 


நிரற்செயன்முறைக்குத்‌ 
தாவு. 


132 


| சேவை துணை நிரற்செயன்முறை : 


FC20 |2A,01,FD |LHLD | FDO1 | FDO1 ib FDO2 | 
உள்ளவற்றை H-L இணையில்‌ 
பெறு. | 


FC23 | 22,31,FC SHLD | FC31 அவற்றை FC31 | 
மற்றும்‌ FC32 இல்‌ i 








சேமி. 

FC26 FB EI அனைத்துக்‌ d 
குறுக்கீடுகளையும்‌ 
செயலியக்கம்‌ பெறச்‌ செய்‌. 

7027 Co RET 

தரவு 

FD01 — 5B 

FD02 - 38 

முடிவு 

FC31— 5B 

FC32 - 38 


3. 6.5. முறை! : திட்டமிடத்தக்க ஒரு தாக்கம்‌. (Programmable one shot) 
முறை 1இல்‌ எண்ணி மறுதுவக்கியாகவும்‌, ஒரு மோதல்‌ 
திட்டநிரலியாகவும்‌ வேலை செய்யும்‌. தாழ்நிலையிலிருந்து 
உயர்நிலைக்கு மாறுகின்ற சைகையைக்‌ கதவில்‌ கொடுக்கும்போது, 
அது துவக்கிச்‌ சைகையாக வேலை செய்யும்‌. இந்த வகையான 
செயற்பாட்டில்‌, முறை அமைவிற்குப்‌ பின்‌ வெளியீடு முதலில்‌ 
உயர்நிலையிலிருக்கும்‌. செயற்பாட்டிற்காக முறை அமைவிற்குப்‌ 
பின்னர்‌, எண்ணி எண்‌ N என்ற மதிப்பால்‌ சுமையேற்றப்படும்‌. 
பின்னர்‌ எண்ணி, எண்ணிக்கையில்‌ குறையத்‌ தொடங்கும்‌. N 
கடிகாரச்‌ சுழற்சிகளின்‌ ஒவ்வொரு தாழ்நிலையிலிருந்தும்‌ 
உயர்நிலைக்கு மாறும்‌ சைகை கதவு உள்ளீட்டில்‌ வரும்போது, 
வெளியீடானது தாழ்நிலைக்குச்‌ செல்லும்‌. கதவு உள்ளீட்டில்‌ 


133 


சைகையின்‌ ஏறு விளிம்பிற்குப்‌ பின்‌, முதல்‌ எதிர்விளிம்பு கடிகார 
இடத்தில்‌ வெளியீடானது தாழ்நிலைக்குச்‌ செல்லும்‌. இதனைப்‌ படம்‌ 
3.10இல்‌ காணலாம்‌. 


படம்‌ 3.10 முறை 1 


எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கும்பொழுது, 
வெளியீடு தாழ்நிலையிலேயிருக்கும்‌. கடைசி 
எண்ணிக்கையின்போது, அது உயர்நிலைக்குச்‌ செல்லும்‌. 
(எண்ணியில்‌ உள்ளவை = 0). N ஐ மாற்றி, வெளியீடு துடிப்பின்‌ 
அகலத்தை மாற்றலாம்‌. வெளியீடு துடிப்பின்‌ அகலத்திற்குத்‌ 
திட்டநிரல்‌ செய்யலாம்‌. அதனால்‌, இந்த முறைச்‌ செயற்பாட்டிற்குத்‌ 
திட்டமிடத்தக்க ஒரு தாக்கம்‌ என்று பெயர்‌. 


கதவு உள்ளீட்டை மீண்டும்‌ தாழ்நிலையிலிருந்து 
உயர்நிலையாக்கும்போது, எண்ணி எண்‌ மதிப்பீடால்‌ மறு சுமையேற்ற 
வேண்டும்‌. எண்ணி, மீண்டும்‌ எண்ணிக்கையில்‌ 
குறைந்துகொண்டே வரும்‌. மற்றும்‌ 14 கடிகாரத்‌ துடிப்புகளுக்கு, 
வெளியீடு தாழ்நிலைக்குச்‌ செல்கிறது. அதனால்‌ ஒரு தாக்கு 
வகையான செயற்பாடு, மறு துவக்கியாகும்‌. 


வெளியீடு தாழ்நிலையிலிருக்கும்போதே புதிய எண்‌ 
சுமையேற்றப்பட்டால்‌, அடுத்து வருகின்ற துவக்கி வரைக்கும்‌, ஒரு 
தாக்குத்‌ துடிப்பின்‌ இடைவெளியில்‌ மாற்றமிருக்காது. 
தாழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு மாறும்போது, கதவு உள்ளீடு 
ஒரு எண்ணியைத்‌ தொடக்க நிலையில்‌ பெற்றிருந்தால்‌, வெளியீடு 
குறையும்‌ வரையிலும்‌ எண்ணிக்கை 


134 


தொடர்ந்துகொண்டேயிருக்கும்‌. இப்பொழுது மற்றொரு இதே 
போன்ற சைகை கதவில்‌ தோன்றினால்‌, இது வெளியீட்டைத்‌ 
தாழ்நிலையிலேயே N கடிகாரத்துடிப்புகளுக்கு இருக்கச்‌ செய்யும்‌. 


உதாரணம்‌ : 


8053இல்‌ செயல்வகை 1 ஐ பயன்படுத்தி, 67௩0இல்‌ 
வெளியீட்டின்‌ அலை உருவத்தைக்‌ காண்க. 

எண்ணி 1-க்கான கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ மற்றும்‌ செயல்வகை 1 
ஐ, கீழ்க்கண்டவாறு கண்டுபிடிக்கலாம்‌. 


D__ இ, Ds D4 D; D, D, Do 

PETT 

எண்ணி 1-ஐ தேர்வு செய்ய, D, மற்றும்‌ D ஐ 01 ஆக 
அமைக்கவும்‌. 

எண்ணின்‌ LSB சுமையேற்றம்‌ செய்ய, Ds மற்றும்‌ Da 01 ஆக 
அமைக்கவும்‌. 

முறை 1ற்காக Da, D,, மற்றும்‌ D,ஐ 001 என வைக்கவும்‌. 

. ஈரடி எண்ணிக்கைக்காக ற; ஐ 0 ஆக்கவேண்டும்‌. 

வெளியீடு அலையின்‌ உருவம்‌ மற்றும்‌ கடிகாரம்‌ (CLK), இவற்றை 
0௦௩௦இல்‌ காண வேண்டும்‌. 100இன்‌ முனையை 8253இன்‌ கதவுடன்‌ 
இணைக்க வேண்டும்‌. நுண்முறைப்படுத்தியின்‌ மூலம்‌ துடிப்பை 
உருவாக்கி, அதனை PCO வெளியிட வேண்டும்‌. துடிப்பை 8253-ன்‌ 
கதவிற்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. முறை 1இல்‌, கதவின்‌ உள்ளீட்டில்‌ 
தோன்றுகின்ற தாழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு ஏற்படும்‌ 
மாற்றத்தின்போது, எண்ணிக்கையானது தொடங்கும்‌. ஆகவே, 
தூண்டுதல்‌ சைகையைக்‌ கதவிற்குத்‌ தர வேண்டும்‌. கணக்கீடைத்‌ 
தாழ்நிலையில்‌ நிறுத்த வேண்டும்‌. ஏனெனில்‌, எண்ணிக்கை முடிவதற்கு 
முன்னால்‌, மற்றொரு துடிப்பு கதவிற்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
அப்படியானால்‌, போதுமான உயர்நிலை நிறுத்தத்தின்போது, 
திட்டநிரலானது ஈ௦14லிருந்து 1000க்குத்‌ தாவுவதற்கு முன்னால்‌, நேர 
தாமதம்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்படும்‌. துடிப்பின்‌ அகலத்தைக்‌ கணக்கீட்டின்‌ 
மதிப்பிற்கு ஏற்றாற்போல்‌ மாற்றலாம்‌. திட்டநிரலில்‌ வளையச்சுற்றைப்‌ 
புகுத்தும்போ து, சைகை துவக்கி மீண்டும்‌ கதவிற்குக்‌ 
கொடுக்கப்படுகிறது. இது சைகையைத்‌ திரும்பச்‌ செலுத்துவதில்‌ 
முடிவதால்‌, 01௩௦இல்‌ பார்க்க முடியும்‌. 











135 


ட்டநிரல்‌ : 


நினைவக இயந்திரக்‌ துறிப்‌ செயற்‌ இயமிகள்‌ விளக்கம்‌ 
கவரி குறியீடு பீடுகள்‌ குறிப்பு 


FCOO | 3E,52 MVI (4,52 5H செயல்வகை Bcd 
| எண்ணியைத்‌ 
| | துவக்குவதற்காகக்‌ 


கட்டுப்பாட்டுச்‌ 


சொல்லை வாங்கு. 


(த்தல்‌ i 1313 OUT 13 கட்டுப்பாட்டுச்‌ 
| சொல்‌ பதிவேட்டில்‌ 
i எழுது. | 


1004 3E, 08 u MVI A,08 எண்ணை வாங்கு | 
i 


006 D3, 11 OUT எண்ணி 1 ஐ 
எண்ணால்‌ 
சுமையேற்று. 


FCOS 3E, 80 MVI A,80 H, PPI 6255.2-ஐ 
ஆரம்ப நிலையாக்கு. 


FCOC 3E, 00 LOOP! MVI A,00 ௨௦00இல்‌ வெளியிடக்‌ 
கூடிய துடிப்பை 
உண்டாக்கு. அதனை 
8253இன்கதவுடன்‌ 

| இணைக்க வேண்டும்‌. 
0A 


FB12 D3, 0A OUT 0A 


FC14 C3, 06, Fc] JMP LOOP 








136 


3. 6.6 முறை : 2 தகைவேக மின்னாக்கி 


முறை 2இல்‌ எண்ணி, ஒரு எளிய N ஆல்‌ வகுபடு எண்ணியாக 
வேலை செய்யும்‌. இந்த வகையை அமைத்தால்‌, எண்ணியின்‌ 
வெளியீடு முதலில்‌ உயர்நிலையிலிருக்கும்‌. அதன்‌ பிறகு எண்ணி 
கணக்கீடு N ஆல்‌ சுமையேற்றப்படும்‌. முறை 2 செயற்பாட்டில்‌, 
கதவை உயர்நிலையில்‌ நிறுத்த வேண்டும்‌. இந்த வகையில்‌ 
வெளியீடானது (4-1), கடிகாரத்‌ துடிப்புகளுக்கு 
உயர்நிலையிலேயிருக்கும்‌. அதன்பின்‌, ஒரு கடிகாரத்‌ துடிப்பு 
தாழ்நிலைக்குச்‌ செல்லுவது, படம்‌ 3.11-இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 


வர பப பபப 


OUT 
கதவு = 1 


படம்‌ 3.11. முறை 2, தகைவேக மின்னாக்கி 


அதன்‌ பின்னர்‌ வெளியீடு மீண்டும்‌ உயர்நிலைக்குச்‌ சென்று, 
கணக்கீடு N தன்னிச்சையாக எண்ணியில்‌ சுமையேற்றப்படும்‌. 
மீண்டும்‌ (4-1) துடிப்புகளுக்கு, வெளியீடு உயர்நிலையிலேயே 
இருக்கும்‌. பின்னர்‌ ஒரு கடிகாரத்‌ துடிப்பிற்குத்‌ தாழ்நிலைக்குச்‌ 
செல்லும்‌. கதவு உள்ளீடு உயர்நிலையிலிருக்கும்‌ வரையிலும்‌, இந்த 
மாதிரி முழுமையான செயல்முறை திரும்பத்‌ திரும்ப “நடைபெறும்‌. 
கதவு உள்ளீட்டைத்‌ தாழ்நிலையில்‌ வைத்தால்‌, எண்ணி 
செயல்முடக்கம்‌ பெற்று, வெளியீடு உயர்நிலையில்‌ இருக்கும்‌. கதவு 
உயர்நிலைக்குத்‌ திரும்பினால்‌, எண்ணி இயல்பான செயற்பாட்டைத்‌ 
திரும்ப எடுத்துக்கொண்டு, மீண்டும்‌ முதல்‌ கணக்கீட்டிலிருந்து 
தொடங்கும்‌. 


137 


புதிய கணக்கீட்டை, வெளியீடு துடிப்புகளுக்கிடையே 
எண்ணிப்‌ பதிவேட்டில்‌ சுமையேற்றத்‌ தற்போதைய காலஅளவில்‌ 
மாற்றம்‌ இல்லாமல்‌, பின்னர்‌ வரும்‌ கால அளவில்‌ புதிய 
கணக்கீட்டின்‌ மதிப்பு எதிரொலிக்கப்படும்‌. 


உ ணம்‌ : 1 


முறை 2இல்‌ 825301 பயன்படுத்தி, அதனை N ஈரடி 
எண்ணியாக வேலை செய்ய வைக்கலாம்‌. N=16 தசம எண்‌ = 10 
பதினாறடி எண்‌. இதற்காக எண்ணி 2 பயன்படுத்தப்படுகிறது. 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்லைக்‌ கீழ்க்கண்டவாறு கண்டுபிடிக்கலாம்‌. 


D, Ds D, D, D, i 

D, மற்றும்‌ Ds என்பன எண்ணியைத்‌ தேர்வு செய்வதற்கான 
பிட்டுகள்‌. அவைகளை 10இல்‌ அமைத்து எண்ணி 2 ஐ தேர்வு 
செய்யலாம்‌. Ds மற்றும்‌ D, ஐ பயன்படுத்திக்‌ கணக்கீடு N ஐ 
சுமையேற்றலாம்‌. அவற்றை 01இல்‌ அமைத்துக்‌ கணக்கீட்டின்‌ 
மிகச்சிறிய முக்கியமான பிட்டை மட்டும்‌ சுமையேற்றலாம்‌. D;, D, 
மற்றும்‌ D, இவைகள்‌ முறையைத்‌ தேர்ந்தெடுப்பதற்கான பிட்டுகள்‌. 
முறை 2 வேண்டுமெனில்‌, அவற்றை 010 - 2 என அமைக்கவும்‌. 











BCD அல்லது ஈரடி எண்ணிக்கைக்குரிய பிட்‌ ற; இது 0 வாக 
இருந்தால்‌, ஈரடி எண்ணிக்கை ஆகும்‌. 


முறை 2இன்‌ செயற்பாட்டிற்கான கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ 94. 
இது எண்ணி 2க்காக ஈரடி எண்ணிக்கைக்காக நிச்சயிக்கப்பட்டது. 
13 கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ பதிவேட்டிற்கான முகவரி. எண்ணி 
2க்கான முகவரி 12. ஒவ்வொரு 16 கடிகாரத்‌ துடிப்புகளுக்கொரு 
கடிகாரத்துடிப்பில்‌, வெளியீடு தாழ்நிலைக்குச்‌ செல்வதை CROஇன்‌ 
மூலம்‌ காணலாம்‌. ஈரடி எண்ணிக்கைக்காகக்‌ கண்க்கீட்டு மதிப்பு N 
ஐ பதினாறடி எண்ணில்‌ வைக்கவேண்டும்‌. 


138 


ட்டநிரல்‌ : 


[நினைவக ! இயந்திரக்‌ ees இயமிகள்‌ விளக்கம்‌ 
முகவரி (குறியீடு | குறிப்பு | 














| 
A,94H | எண்ணி 2, முறை 2, 
| ஈரடி எண்ணிக்கைக்காக | 
சொல்லை வாங்கு. | 
1002 13 என்பது, நுண்முறைப்‌ 
'படுத்தியினுள்‌ கட்டுப்‌ 
| பாட்டுச்‌ சொல்லிற்காக 
எழுதக்கூடிய முகவரி. 
















| கணக்கீடு மதிப்பு 
N ஐ வாங்கு 10 Hex = 16 








எண்ணி 2 க்கான 


உதாரணம்‌ : 2 


8253ஐ முறை 2இல்‌ பயன்படுத்தி, ஒரு தகைவேக 
மின்னாக்கியாக வேலை செய்ய வைக்கலாம்‌. எண்ணி ஒரு BCD 
எண்ணியாக வேலை செய்யும்‌. 

N = 10 தசம எண்‌. 


எண்ணி 2 பயன்படுத்தி, முறை 2க்கான கட்டுப்பாட்டுச்‌ 
சொல்‌. i 


139 





1 இ இய 0 a 0 1=95 H 
| 





எண்ணி 2 ஐ தேர்வு செய்வதற்காக, D, மற்றும்‌ Ds முறையே 10 


என அமைக்கவும்‌. 


கணக்கீட்டின்‌ மிகச்சிறிய முக்கியமான பைட்டைச்‌ 


சுமையேற்றுவதற்காக, Ds மற்றும்‌ ற, ஐ 01 என வைக்கவும்‌. 
முறை 2ற்காக Da, D, மற்றும்‌ D 010 = 2 என அமைக்கவும்‌. 
BCD எண்ணிக்கையிக்காக ற, ஐ 1 ஆக வைக்கவும்‌. 


நினைவக [இயந்திரக்‌ | : செயற்‌ இயமிகள்‌ விளக்கம்‌ 
கவரி குறியீடு குறிப்புகள்‌ 





கணக்கீடைத்‌ தசம 


FC02 D3, 13 OUT கட்டுப்பாட்டுச்‌ 

சொல்‌ பதிவேட்டில்‌ 

எழுது. 

FC04 3E, 10 MVI 
எண்ணில்‌ வாங்கு 
N=10. 

006 D3, 12 OUT எண்ணி 2 ஐ 
கணக்கீடுகள்‌ 
கொண்டு 
சுமையேற்று. 


14 


நிலைக்குக்‌ கொண்டு 


FCO2 3E, 95 A,95 H எண்ணி 2 ஐ ஆரம்ப 
வருவதற்காகக்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ 
சொல்லை வாங்கு. 


A A வவ அப அவையை மவ வைய வைய ைய 


BCD எண்ணிற்கான கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ 95. கணக்கீடு 
N=109 தசம எண்ணில்‌ எடுக்க வேண்டும்‌. BCD எண்ணியில்‌, 
வெளியீடு ஒவ்வொரு பத்துக்‌ கடிகாரத்‌ துடிப்புகளுக்கு ஒரு 
துடிப்பின்போது, தாழ்நிலைக்குச்‌ செல்லும்‌. BCD எண்ணிற்கான 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ என்பதால்‌, 8253, ஐ ஒரு BCD எண்ணாகக்‌ 
கருதும்‌. CLK மற்றும்‌ வெளியீடு அலைகளை, CRO யில்‌ காணலாம்‌. 


3. 6.7. முறை : 3 சதுரலை இயற்றிகள்‌ : 


முறை 3இல்‌ எண்ணி, சதுரலை இயற்றியாக வேலை செய்யும்‌. 
இந்த வகை செயற்பாட்டில்‌ அமைத்தவுடன்‌, எண்ணி கணக்கீட்டு 
மதிப்பு N ஆல்‌  சுமையேற்றப்படுகிறது. முறை 3இன்‌ 
செயற்பாட்டிற்காகக்‌ கதவை உயர்நிலையில்‌ வைக்க வேண்டும்‌. 
இன்‌ மதிப்பு இரட்டைப்‌ படையாக இருந்தால்‌, 3/2 கடிகாரத்‌ 
துடிப்புகளுக்கு வெளியீடு, உயர்நிலையிலேயே இருக்கும்‌. அடுத்த N/Z 
கடிகாரத்‌ துடிப்புகளுக்கு வெளியீடு தாழ்நிலைக்குச்‌ செல்லும்‌. NE 
மதிப்பு ஒற்றைப்படையாக இருந்தால்‌, (NH) 2 கடிகாரத்‌ 
துடிப்புகளுக்கு வெளியீடு உயர்நிலையிலும்‌, அடுத்த (+1) /2 
கடிகாரத்‌ துடிப்புகளுக்குத்‌ தாழ்நிலைக்கும்‌ செல்லும்‌. கதவைத்‌ 
தாழ்நிலையில்‌ வைத்தால்‌, எண்ணி செயல்‌ முடக்கம்‌ அடைந்து 
வெளியீடு உயர்நிலையில்‌ இருக்கும்‌. கதவு உயர்நிலைக்கு 
வரும்பொழுது, எண்ணி இயல்பான செயற்பாட்டிற்குத்‌ திரும்பும்‌. 
அலை உருவப்படம்‌, 3.12-இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 


வ ப ப LUZ UL 


5 4 2 5 2 5 4 
2 





OUT (N=5) 3 


GATE =1 
படம்‌ 3.12 முறை 3, சதுரலை இயற்றி 


உதாரணம்‌ : 1 


8253இல்‌ முறை 3 யைப்‌ பயன்படுத்திச்‌ சதுரலை இயற்றியாக 
மாற்றலாம்‌. 


N=16 எண்ணியானது, ஈரடி எண்ணியாகச்‌ செயற்படும்‌. 


எண்ணி 2, இதற்காகப்‌ பயன்படுகிறது. கட்டுப்பாட்டுச்‌ சொல்லைக்‌ 
கீழ்க்கண்டவாறு முடிவு செய்யலாம்‌. 


D, Ds; Ds ற. | D, D- D Do 
1 | 


எண்ணி 2 ஐ தேர்வு செய்ய, ற, மற்றும்‌ De முறையே 10 என 
அமைய வேண்டும்‌. 











கணக்கீட்டின்‌ LSBY சுமையேற்ற, Ds மற்றும்‌ ற, 01 ஆக இருக்க 
வேண்டும்‌. 


முறை 3ற்காக, Ds, Dı மற்றும்‌ ற,ஐ 011 என அமைக்க வேண்டும்‌. 


ஈரடி எண்ணிக்கைக்காக Do வை 0 வாக மாற்ற வேண்டும்‌. 


N=16 எனில்‌, 8 கடிகாரச்‌ சுற்றுகளுக்கு வெளியீடு 
உயர்நிலையிலும்‌, பின்னர்‌ அடுத்த 8 கடிகாரச்‌ சுற்றுகளுக்குத்‌ 
தாழ்நிலையிலும்‌ இருக்கும்‌. ௩1-17 (ஒற்றைப்படை எண்‌) எனில்‌, முதல்‌ 
8 கடிகாரச்‌ சுற்றுகளுக்கு வெளியீடு உயர்நிலையிலும்‌, பின்னர்‌ 8 
கடிகாரச்‌ சுற்றுகளுக்குத்‌ தாழ்நிலையிலும்‌ இருக்கும்‌. ஒரு தொடர்‌ 
அலையானது, இந்தச்‌ செயல்‌, திரும்பத்‌ திரும்ப நடக்கும்போது 
தன்னிச்சையாகக்‌ கிடைக்கும்‌. 


142 


திட்டநிரல்‌ : 
நினைவக i இயந்திரக்‌ 


முகவரி 


FCOO 





08 


உதாரணம்‌ : 2 


குறியீடுகள்‌ குறிப்புகள்‌ 


3E, 96 


MVI 


MVI 


OUT 


A,96 H 


உருவாக்கலாம்‌. N=8 எனில்‌, சதுர அலை. 


க்கம்‌ 


முறை 3க்காக 
எண்ணி2ஐ ஆரம்ப 
நிலைக்குக்‌ கொண்டு 
வருவதற்குக்‌ 


. கட்டுப்பாட்டுச்‌ 


சொல்லை வாங்கு. 


கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ ` 
பதிவேட்டில்‌ எழுது. 


ஈரடி எண்ணிக்கைக்‌ 
காகக்‌ கணக்கீடைப்‌ 
பதினாரடி எண்ணில்‌ 
வாங்கு. 


எண்ணி 2 ஐ கணக்கீடு 
கொண்டு சுமையேற்று. 


நிறுத்து. 


8253இல்‌ ஒரு எண்ணியைக்‌ கொண்டு சதுர அலையை 


எண்ணி - 2 யை, முறை - 3இன்‌ மூலம்‌ சதுரலை உருவாக்கப்‌ 


பயன்படுத்தலாம்‌. எண்ணிக்கை ஈரடியில்‌ நடைபெறும்‌. 


பயன்படுகிறது. 


உருவாக்கலாம்‌. 


D, Ds D, D, D, D, D, 
ட Peds fe |e [elem 


சொல்லைக்‌ 


எண்ணி-1, முறை - 2ன்‌ மூலம்‌ தகைவேக மின்னாக்கியாகப்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ 


கீழ்க்கண்டவாறு 


Do 











143 





எண்ணி 1ஐ தேர்வு செய்ய, D, மற்றும்‌ Desa 01 என அமைக்க 
வேண்டும்‌. 

கணக்கீட்டின்‌ LSB சுமையேற்ற, Ds மற்றும்‌ Dago, 01 என 
அமைக்கவும்‌. 

முறை 2 க்காக, D3, Dz, Di ஐ 010 என அமைக்க வேண்டும்‌. 

ஈரடி எண்ணிக்கைக்காக ற, ஐ, 0 வாக அமைக்கவும்‌. 


ட்ட நிரல்‌ : 


நினைவக இயந்திரக்‌ | செயற்‌ இயமிகள்‌ விளக்கம்‌ - 
முகவரி தறியீடுகள்‌ குறிப்புகள்‌ 


8000 3E, 96 முறை 3இல்‌ 
எண்ணி 2ஐ தொடக்க 
நிலைக்குக்‌ கொண்டு 
| வர, கட்டுப்பாட்டுச்‌ 
| Í சொல்லை வாங்கு. 
















7002 கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ 
பதிவேட்டில்‌ எழுது. 

1004 N=08 என்ற 
கணக்கீடை வாங்கு 

006 எண்ணி 2ஐ 
கணக்கீடு கொண்டு 
சுமையேற்று. 

008 


நிலைக்குக்‌ கொண்டுவரக்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்லை 
வாங்கு. 





கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ 
பதிவேட்டைச்‌ 


FCOA D3, 13 OUT 13 
சுமையேற்று. 
FCOC 3E, 06 MVI A,06 H N=06 என்ற கணக்கீடை 
வாங்கு. 
FCOE D3, 17 எண்ணி 1 ஐ கணக்கீடு 
கொண்டு சுமையேற்று. 


row | ௬ — 


144 


எண்ணி 2இன்‌ வெளியீடு 4 கடிகாரத்‌ துடிப்புகளுக்கு 
உயர்நிலையிலேயும்‌, அடுத்த 4 கடிகாரத்‌ துடிப்புக்ளுக்குத்‌, 
தாழ்நிலைக்கும்‌ செல்லும்‌. இந்தச்‌ செயல்‌ தொடர்ந்து மீண்டும்‌ 
மீண்டும்‌ நடைபெறும்போது, தொடர்ச்சியான சதுரலை கிடைக்கும்‌. 
எண்ணி 1இன்‌ வெளியீடு, 5 கடிகாரத்‌ துடிப்புகளுக்கு 
உயர்நிலையிலேயும்‌, பின்னர்‌ ஒரு கடிகார நேரத்திற்குத்‌ 
தாழ்நிலைக்கும்‌ செல்லும்‌. இந்தச்‌ செயல்‌ திரும்பத்‌ திரும்ப 
நடைபெறும்‌. 
உதாரணம்‌ : 3 


சதுரலையியற்றியை 8253ஐ பயன்படுத்தி உருவாக்கலாம்‌. N=10 
தசம எண்‌. கட்டுப்பாட்டுச்‌ சொல்லைக்‌ கீழ்க்கண்டவாறு 
உருவாக்கலாம்‌. 
D, D, D; ற, D; ற, ற, ற, 





— 


| 
1 | 0 | 0 1 0 1 | 1 1=97H 
— | : PEN 
எண்ணி 2 ஐ தேர்வு செய்ய D, மற்றும்‌ Dy இவைகளை 10 என 
அமைக்க வேண்டும்‌. 


q] 








கணக்கீட்டின்‌ LSB சுமையேற்ற Ds மற்றும்‌ D, முறையே 01 
ஆக்க வேண்டும்‌. 


முறை 3க்காகற., D2, ற, இவற்றை 011 என வைக்க வேண்டும்‌. 


BCD எண்ணிக்கையிற்காக Dy வை 1 என ஆக்க வேண்டும்‌. 


5 கடிகாரத்‌ துடிப்புகளுக்கு வெளியீடு உயர்நிலையிலும்‌, பின்னா்‌ 
அடுத்த 5 கடிகாரத்‌ துடிப்புகளுக்குத்‌ தாழ்நிலையிலும்‌ இருக்கும்‌. 
N=11 எனில்‌, 6 கடிகாரத்‌ துடிப்புகளுக்கு உயர்நிலையிலும்‌, அடுத்த 5 
கடிகாரத்‌ துடிப்புகளுக்குத்‌ தாழ்நிலையிலும்‌ இருக்கும்‌. நேரச்சுற்றால்‌ 
இந்தச்‌ செயல்‌ திரும்பத்‌ திரும்ப நடைபெறுவதால்‌, தொடர்ச்சியான 
சதுரலை கிடைக்கும்‌. 


145 





திட்டநிரல்‌ z 















பினைவக| இயந்திரக்‌ | க்ஷசயற்‌ 
முகவரி | குறியீடுகள்‌| குறிப்புகள்‌ 
FC09 3E, 97 MVI 















இயமிகள்‌ | விளக்கம்‌ 











முறை 3க்காக 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்லை 
வாங்கு. 
13 கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ 
பதிவேட்டைச்‌ 
சுமையேற்று. 
BCD எண்ணிக்கையிற்காகக்‌ 
கணக்கீடு 10 ஐ வாங்கு. 
அது தசம எண்ணில்‌ 
எடுக்க வேண்டும்‌. 
எண்ணி 2ஐ கணக்கீடு 
கொண்டு சுமையேற்று. 


rw] | mr] a | 


முறை : 4 மென்பொருள்‌ தொடக்கித்‌ திரிபலை 
(Software Triggered Strobe) 


A,97H = எண்ணிக்கை, 























முறை A செயற்பாட்டின்போது, எண்ணியின்‌ வெளியீடு 
ஆரம்பத்தில்‌ உயர்நிலையில்‌ இருக்கும்‌. இந்த வகையில்‌ கதவினை 
உயர்நிலையில்‌ வைக்க வேண்டும்‌. எண்ணிப்‌ பதிவேட்டில்‌ 
கணக்கீட்டைச்‌ சுமையேற்றியவுடன்‌, எண்ணி எண்ணிக்கையினை 
உடனே தொடங்கும்‌. எண்ணி இறுதி எண்ணைத்‌ தொட்டவுடன்‌, ஒரு 
கடிகாரத்‌ துடிப்பிற்கு வெளியீடு தாழ்நிலைக்குச்‌ சென்று, பின்னர்‌ 
உயர்நிலையை அடையும்‌ என்பது படம்‌ 3.13இல்‌ காட்டப்பட்டுள்ளது. — 


படம்‌. 3.13 முறை 4 மென்பொருள்‌ தொடக்கித்‌ திரிபலை 


146 


உதாரணம்‌ : 


8253 ஐ முறை 4இல்‌ பயன்படுத்தி, அதன்‌ வெளியீடு அலையை 
00௩௦இல்‌ காணலாம்‌. 


முறை 4இன்‌ செயற்பாட்டிற்காக எண்ணி 1இன்‌ கட்டுப்பாட்டுச்‌ 
சொல்லைக்‌ கீழே உள்ளவாறு உருவாக்கலாம்‌. 


D, De D; T D, D, 
ந 1 | it | 3 | 1 
= ME 
எண்ணி 1 ஐ தேர்வு செய்ய, ற; மற்றும்‌ De இவற்றை 01இல்‌ 
அமைக்க வேண்டும்‌. 

















கணக்கீட்டின்‌ LSB முதலில்‌ சுமையேற்றவும்‌. பின்னர்‌ MSBஜ 
சுமையேற்றவும்‌ Ds மற்றும்‌ D, ஐ, 11 என வைக்க வேண்டும்‌. 


(முறை 4க்காக Dz, D, மற்றும்‌ ற, ஐ 100 என அமைக்கவும்‌. 


ஈரடி எண்ணிக்கையிற்காக Do என வைக்கவும்‌. 


கதவை உயர்நிலையில்‌ வைக்கவேண்டும்‌. CRO இன்‌ மூலம்‌ 
பார்க்கும்போது, ஒரு கடிகாரத்‌ துடிப்பிற்கு வெளியீடு தாழ்நிலைக்குச்‌ 
செல்லும்‌. எண்ணிக்கையை மிகவும்‌ தாழ்நிலையில்‌ வைக்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌, திட்டநிரல்‌ எண்ணிக்கையை 
மறுசுமையேற்றுவதற்கு முன்பாகவே, எண்ணிக்கை முடிந்து விடும்‌. 
எண்ணிக்கை போதியளவு அதிகமாக இருந்தால்‌, நேரத்‌ தாமதத்தைத்‌ 
திட்டநிரலானது நினைவக இருப்பிடம்‌ 1006 லிருந்து 10:04 க்குத்‌ 
தாவுவதற்கு முன்பாகவே புகுத்த வேண்டும்‌. திட்டநிரலில்‌ 
வளைச்சுற்றைப்‌ புகுத்தும்போது, திரிபலை சைகை மீண்டும்‌ மீண்டும்‌ 
உருவாதலால்‌, இதனை CRO- காண முடியும்‌. 


147 


திட்டநிரல்‌ : 















பினைவக | இயந்திரக்‌ | 'இயமிகள்‌ விளக்கம்‌ | 
முகவரி | குறியீடுகள்‌ 
FC00 3E, 78 A,78H முறை 
எண்ணி 1 ஐ ஆரம்ப 















நிலைக்குக்‌ கொண்டு 
வரக்‌ கட்டுப்பாட்டுச்‌ 
சொல்லை வாங்கு. 





கட்டுப்பாட்டுச்‌ சொல்லைப்‌ 


பதிவேட்டில்‌ எழுது. 


























கணக்கீட்டின்‌ LSB 
வாங்கு. 

கணக்கீட்டின்‌ LSB 
எண்ணி 1இல்‌ சுமையேற்று. 















கணக்கீட்டின்‌ MSBஜ 
வாங்கு.” 













கணக்கீட்டின்‌ MSBஜ 
எண்ணி 1இல்‌ சுமையேற்று. 









முறை : 5 வன்பொருள்‌ தொடக்கித்‌ திரிபலை (Hardware Triggered 
Strobe) 


வன்பொருள்‌ தொடக்கித்‌ திரிபலைச்‌ 


உள்ளீட்டுத்‌ தொடக்கியாக வேலை செய்யும்‌. 


செயற்பாட்டில்‌, கதவு 
இந்த வகையை 


அமைத்த உடன்‌, வெளியீடு, ஆரம்பத்தில்‌ உயர்நிலையில்‌ இருக்கும்‌. 
எண்ணிக்கை மதிப்பு Ney எண்ணியில்‌ சுமையேற்ற வேண்டும்‌. கதவு 


உள்ளீடு தாழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு 


மாறும்போது, எண்ணி 


எண்ணிக்கையினைக்‌ குறைக்கத்‌ தொடங்கும்‌. கடிகாரத்தின்‌ முதல்‌ 
எதிர்‌ விளிம்பின்போது, எண்ணிக்கை தொடங்கும்‌. இதனைப்‌ படம்‌ 


3.14இல்‌ காணலாம்‌. 


148 


OUT 14 
படம்‌ 3.14 முறை 5 வன்பொருள்‌ தொடக்கித்‌ திரிபலை 


இறுதி எண்ணிக்கையின்போது, ஒரு கடிகார நேரத்திற்கு 
வெளியீடு தாழ்நிலைக்குச்‌ சென்று, பின்னா்‌ மீண்டும்‌ உயர்நிலையை 
அடையும்‌. கதவு உள்ளீட்டில்‌ தாழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு 
மாறுவது, இந்த முறையைத்‌ தொடக்குவதற்குக்‌ காரணமாகிறது. 
அதனால்‌, இதற்கு வன்பொருள்‌ தொடக்கி திரிபலை எனப்‌ பெயர்‌. 
முறை iy போல்‌, இந்த முறையும்‌, மறுத்தொடக்கியாகச்‌ 
செயல்படுகிறது. கதவு உள்ளீடு தாழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு 
மாறும்போது, எண்ணி மீண்டும்‌ கணக்கீட்டு மதிப்பு N ஆல்‌ 
மறுசுமையேற்றப்படுகிறது. எண்ணி மறுபடியும்‌ எண்ணிக்கையில்‌ 
குறையத்தொடங்கும்‌. மேலும்‌, இறுதி எண்ணிக்கையின்போது, 
வெளியீடு ஒரு கடிகார நேரத்திற்குத்‌ தாழ்நிலைக்குச்‌ செல்லும்‌. 
உதாரணம்‌ : 


8253 இல்‌ முறை 5 ஐ பயன்படுத்தி CRO இல்‌ வெளியீட்டின்‌ 
அலை உருவத்தைக்‌ காணலாம்‌. முறை 5இல்‌ எண்ணி 1 ற்கான 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 





D, Ds D: D, D; = D, D, Do 
0 1 1 i 1 1 0 1 0=7AH 
| | 
எண்ணி 1 ஐ தேர்வு செய்ய, D: மற்றும்‌ De இவற்றை 01 என 
அமைக்கவும்‌. 





149 


எண்ணிக்கையின்‌ LSB ஐ முதலிலும்‌, பின்னார்‌ MSB sow 
சுமையேற்ற Ds மற்றும்‌ ற, முறையே 11 என இருக்க வேண்டும்‌. 


முறை 5 ற்காக Ds, D2, Di, என்பனவற்றை, முறையே 101௪5 என 
வைக்க வேண்டும்‌. 


ஈரடி எண்ணிக்கைக்கு Do வை 0 வில்‌ அமைக்க வேண்டும்‌. 


8255.2 இன்‌ PCO முனை கதவுடன்‌ இணைக்கப்பட்டுள்ளது. 
நுண்முறைப்படுத்தியினால்‌ உண்டாக்கப்பட்ட துடிப்பு, ஒC0இல்‌ 
பெறக்கூடியது. இந்தத்‌ துடிப்பு, கதவிற்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
செயல்வகை 560 கதவு உள்ளீட்டின்‌ தாழ்நிலையிலிருந்து உயர்நிலை 
மாற்றத்தின்போது எண்ணிக்கையானது தொடங்கும்‌. ஆகவே, 
துடிப்புச்‌ சைகையைக்‌ கதவிற்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
எண்ணிக்கையை முதலில்‌ குறைந்த மதிப்பில்‌ வைக்கவேண்டும்‌. 
ஏனெனில்‌, கதவிற்கு அடுத்த துடிப்பைக்‌ கொடுப்பதற்கு 
முன்பாகவே, எண்ணிக்கை முடிந்துவிடும்‌. எண்ணிக்கையைப்‌ 
போதியளவு பெரியதாக வைத்தால்‌, திட்ட நிரலானது 11018லிருந்து 
FOOCEGS தாவுவதற்கு முன்‌ தாமத நேரத்தைப்‌ புகுத்துகிறது. 
வெளியீட்டு அலையின்‌ உருவமைப்பு மற்றும்‌ கடிகாரத்தை, CROஇல்‌ 
காணலாம்‌. 


150 


திட்ட நிரல்‌ : 


னைவக | எந்திரக்‌ செயற்‌ விளக்க 
a குறியீடுகள்‌ மங்கள்‌ soit 


i k TT 


இ ரட்‌. 
31, 00 


LOOP 


>] 
Sj 2 
> ல 


2 


EIDE 


“| 


= 
6 
S 
5 


COE D3, 0B 


FC10 3E, 00 MVI 
FC12 D3, 00 OUT 
FC14 3E, 01 MV A, 01 


D3, 0A 
C3, 0C, FC 


JMP LOOP 


O > 3 


= | > 
aja 
ணம்‌ | ச 
aa 


151 


5ம்‌ 


முறை 5இல்‌ எண்ணி 
19 தொடக்க 
நிலையில்‌ வைக்கக்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்லை 
வாங்கு. 
கட்டுப்பாட்டுச்‌ சொல்‌ 
பதிவேட்டில்‌ எழுது. 
எண்ணிக்கையின்‌ 
LSBY வாங்கு. 
எண்ணி 1ஐ 
எண்ணிக்கையின்‌ LSB 
கொண்டு சுமையேற்று. 
எண்ணிக்கையின்‌ 
MSBg வாங்கு. 


எண்ணி 1 ஐ 
எண்ணிக்கையின்‌ MSB 


கொண்டு சுமையேற்று. 


8255. 2இன்‌ 
துறைமுகங்களைத்‌ 
தொடக்க நிலையில்‌ வை. 


PCOஇல்‌ வெளியிடக்‌ 
கூடிய துடிப்பை 
உண்டாக்கு. அது 

8253இன்‌ கதவுடன்‌ 
இணைக்கப்படவேண்டும்‌. _ 


4 
இன்டெல்‌ 8086 நுண்முறைப்படுத்தி 
(Intel 8086 Microprocessor) 

4.1 முன்னுரை 

(Introduction) 
இன்டைல்‌ 8086 ஒரு 16-0 நுண்முறைப்படுத்தியாகும்‌. இதை 
நுண்கணினியின்‌ மையச்செயலகமாகப்‌ பயன்படுத்தலாம்‌. 16-பிட்‌ என்ற சொல்‌ 
இன்டெல்‌ 8086இன்‌ கணித வாதியல்‌ அலகு, உள்ளார்ந்த பதிவேடுகள்‌ மற்றும்‌ 
பல கட்டளைகள்‌, 16-பிட்‌ ஈரடி வார்த்தைகளைக்‌ கொண்டு இயங்குமாறு 
வடிவமைக்கப்பட்டதைக்‌ குறிக்கிறது. இந்த நுண்முறைப்படுத்தியில்‌, 16-பிட்‌ தரவு 
ஊர்தி (Data bus) மற்றும்‌ 20-பிட்‌ முகவரி ஊர்தி (Address bus) ஆகியவை 
உள்ளன. ' 16-பிட்‌ அல்லது 8-பிட்‌ தரவுகளை, நினைவகத்திலிருந்து படிக்கவோ 
அல்லது நினைவகத்தில்‌ எழுதவோ இந்த நுண்முறைப்படுத்தியால்‌ முடியும்‌. 
அதேபோன்று 2°° அல்லது 1,048,576 நினைவக இருப்பிடங்களில்‌, ஏதாவது 
ஒரு -இருப்பிடத்தைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌. விரிவடைந்த நினைவகத்‌ 
தேடும்‌ தீறன்‌ மற்றும்‌ பல முக்கியமான பாகங்களால்‌ இன்டெல்‌ 8086 
நுண்முறைப்படுத்தியின்‌ பல்தீட்ட நிரலாக்குத்‌ திறன்‌ அதிகரிக்கப்படுகிறது. பின்வரும்‌ 
பிரிவுகளில்‌ 8086 நுண்முறைப்படுத்தியின்‌ கட்டமைப்பு, மின்முனை அமைப்பு 

மற்றும்‌ அதன்‌ கட்டளை வகைகளைப்‌ பற்றிப்‌ பார்ப்போம்‌. 


4.2 8086இன்‌ உள்ளார்ந்த கட்டமைப்பு 
(Internal Architecture of 8086) 

படம்‌4.இல்‌ இன்டல்‌ 8086இன்‌ உள்ளார்ந்த கட்டமைப்பு காட்டப்பட்டுள்ளது. 
இதன்‌ மையச்செயலகம்‌ இரண்டு பாகங்களாகப்‌ பிரிக்கப்படுகிறது. அவை 
1) ஊர்தி இடைப்பரிமாற்று அலகு (Bus Interface Unit — BIU) 
11) செயல்பாட்டு அலகு (Execution Unit — EU) 


4.2.1 ஊர்தி இடைப்பரிமாற்று அலகு 
(Bus Interface Unit) 

இந்த அலகு, நினைவகத்திலிருந்து கட்டளைகளைக்‌ கொணர்தல்‌, தரவுகளை 
நிலையங்கள்‌ (Ports) மற்றும்‌ நினைவகத்திலிருந்து படித்தல்‌ மற்றும்‌ தரவுகளை 
நிலையங்கள்‌ மற்றும்‌ நினைவகத்தில்‌ எழுதுதல்‌ போன்ற வேலைகளை செய்யும்‌. 
அதாவது இந்த அலகு, செயல்பாட்டு அலகிற்கான எல்லாவிதமான தரவு 
மற்றும்‌ முகவரி மாற்றத்தையும்‌ கையாளுகிறது. ஊர்தி இடைப்பரிமாற்று அலகின்‌ 
முக்கியமான பாகங்களைப்‌ பற்றி பின்வரும்‌ பிரிவுகளில்‌ விரிவாகப்‌ பார்ப்போம்‌. 

152 


சாதாரணமாக மையச்‌ செயலகமானது நினைவக முகவரியை அனுப்பி, 
நினைவகம்‌, கட்டளையைத்‌ தீரும்ப அனுப்பும்‌ வரை காத்தீருக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
இன்டெல்‌ 8086இல்‌, அடுத்த கட்டளையைச்‌ செயல்படுத்தத்‌ தயாரான பிறகு, 
செயல்பாட்டு அலகானது, நினைவகத்திலிருந்து கட்டளையை எடுத்துச்‌ 
செயல்படுத்துவதற்குப்‌ பதிலாக, BIUஇல்‌ உள்ள பதிவேடு வரிசையிலிருந்து 
கட்டளையை எடுத்துச்‌ செயல்படுத்தும்‌. இந்த மூறையில்‌, ஒரு திட்ட நிரலை 
விரைவாகச்‌ செயல்படுத்தி முடிக்க மூடியும்‌. 


பகுதிப்‌ பதிவேடுகள்‌ 
(Segment Registers) 

ஊர்தி இடைப்பரிமாற்று அலகில்‌, நான்கு 6-பிட்‌ பகுதிப்‌ பதிவேடுகள்‌ உள்ளன. 
அவை, 
i) குறியீடு பகுதிப்‌ பதிவேடு (Code segment (CS) register) 
ii) அடுக்குப்‌ பகுதிப்‌ பதிவேட(Stack segment (SS) register) 
il) கூடுதல்‌ பகுதிப்‌ பதிவேடு (Extra segment (ES) register) 
iv) தரவுப்‌ பகுதிப்‌ பதிவேடூ (Data segment (DS) register). 

இன்டைல்‌ 8086இன்‌ நினைவகத்தில்‌ மொத்தம்‌ 2°° அல்லது 1,048, 576 
பைட்‌ நினைவக இருப்பிடங்கள்‌ உள்ளன. இந்த நினைவக இருப்பிடங்களில்‌, 
ஏதாவது ஒரு இருப்பிடத்திவுள்ள தரவையோ அல்லது கட்டளைக்‌ குறியீட்டையோ 
உபயோகப்படுத்த வேண்டுமென்றால்‌, அந்த இருப்பிடத்தின்‌ 20-பிட்‌ முகவரியை, 
ஊர்தீ இடைப்பரிமாற்று அலகு அனுப்ப வேண்டும்‌. ஆனால்‌ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌, 
- 808686 ஊர்தீ இடைப்பரிமாற்று அலகானது, 1 மெகா பைட்டூகளில்‌, 65, 536 பைட்‌ 
பகுதிகளை மட்டும்‌ பயன்படுத்தும்‌. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌, நான்கு நினைவகப்‌ 
பகுதிகளில்‌ எந்த ஒரு நினைவகப்‌ பகுதியைக்‌ கொண்டு இன்டைல்‌ 8086 வேலை 
செய்கிறதோ, அந்த நினைவகப்‌ பகுதியின்‌ தொடக்க முகவரியில்‌ முதல்‌ 16-பிட்டுகள்‌ 
இந்தப்‌ பகுதிப்‌ பதிவேடுகளில்‌ இருக்கும்‌. 

8086இன்‌ 1மைகா பைட்‌ நினைவகம்‌, எவ்வாறு நான்கு 64கிலோ பைட்‌ 
பகுதிகளாகப்‌ பிரிக்கப்படுகிறது என்பதைப்‌ படம்‌ 4.2) தெளிவாக விளக்குகிறது. 


154 


தரவு சார்ந்த முகவரி 
EFFFFH —— ௨௨௨ அதிக பட்ச முகவரி 


7FEFFH அ ௯டுதல்‌ பகுதியின்‌ உச்சி 


— கூடுதல்‌ பகுதியின்‌ அடித்தளம்‌ 
ES » 7000H 


— குறியீடு பகுதியின்‌ உச்சி 


E 


Re k Mc 


un 
n 
Tm 
mn 
n 
x 


60000] அ அடுக்குப்‌ பகுதியின்‌ அடித்தளம்‌ 
SS = 5000H 

4489FH — குறியீடு பகுதியின்‌ உச்சி 

குறியீடு பகுதியின்‌ அடித்தளம்‌ 

348401 பம ree 
CS = MIAH 

2FFFFH T a— தரவுப்‌ பகுதியின்‌ உச்சி 

64K 
200004 3 — தரவுப்‌ பகுதியின்‌ அடித்தளம்‌ 


படம்‌ (4.2) 1 ஹகா பைட்‌ நினைவகம்‌, எவ்வாறு நான்கு 64K பைட்‌ பகுதிகளாகப்‌ 
பிரிக்கப்படுகிறது என்பதைக்‌ காட்டுகிறது. 


155 


குறியீடு பகுதிப்‌ பதிவேடு 
(Code segment (CS) register) 

நினைவகத்தின்‌ இந்தப்‌ பகுதியில்‌, திட்டநிரலின்‌ கட்டளைகள்‌ சேமித்து 
வைக்கப்பட்டிருக்கும்‌. ஊர்தி இடைப்பரிமாற்று அலகு, எந்தப்‌ பகுதியிலிருந்து 
கட்டளைக்‌ குறியீடு பைட்டுகளைக்‌ கொணருகிறதோ, அந்தப்‌ பகுதியின்‌ தொடக்க 
முகவரியின்‌ முதல்‌ 16-பிட்டுகள்‌, குறியீடு பகுதிப்‌ பதிவேட்டில்‌ இருக்கும்‌. 
மீதமுள்ள நான்கு பிட்டிற்குப்‌ பதிலாக BIU சுழியைச்‌ சேர்க்கும்‌. உதாரணத்திற்கு, 
CS பதிவேட்டில்‌ 348AH என்ற 16-பிட்‌ முகவரி இருந்தால்‌, CS இன்‌ தொடக்க 
மூகவரி 348A0H ஆக இருக்கும்‌. பகுதிப்‌ பதிவேட்டில்‌ (Segment register) 
சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்‌ தொடக்க முகவரியின்‌ ஒரு பகுதி, பகுதி அடித்தளம்‌ 
(Segment base) எனப்படும்‌. 


அடுக்குப்‌ பகுதிப்‌ பதிவேடு 
(Stack Segment Register) 

துணைத்‌ திட்டநிரலைச்‌ செயல்படுத்தும்போது முகவரி மற்றும்‌ தரவுகளைச்‌ 
சேமித்து வைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நினைவகத்தின்‌ ஒரு பகுதியே, அடுக்கு 
எனப்படும்‌. அடுக்குப்‌ பகுதியின்‌ தொடக்க முகவரியில்‌ முதல்‌ 16-பிட்டுகள்‌, அடுக்குப்‌ 
பகுதி பதிவேட்டில்‌ சேமித்து வைக்கப்படும்‌. 


தரவுப்‌ பகுதிப்‌ பதிவேடு 
(Data Segment register) 

தரவுப்‌ பகுதியின்‌ தொடக்க முகவரியின்‌ முதல்‌ 16-பிட்டுகள்‌, தரவுப்‌ பகுதீப்‌ 
பதிவேட்டில்‌ (Data Segment (DS) register) சேமித்து வைக்கப்படும்‌. தரவுப்‌ 
பகுதியில்‌ தரவுகள்‌ சேமித்து வைக்கப்படும்‌. மூலச்‌ சுட்டிக்காட்டிப்‌ பதிவேடு 
(Source index (SI) register) அல்லது சேர்ப்பிடச்‌ சுட்டிக்காட்டிப்‌ பதிவேடு 
(Destination index (DI) register) ஆகியவற்றின்‌ உள்ளடக்கம்‌, DS 
பதிவேட்டின்‌ உள்ளடக்கத்தோடூ சேர்ந்து 20-பிட்‌ தரவு சார்ந்த முகவரி 
(Physical address) கிடைக்கும்‌. இந்த முகவரி, மூல மற்றும்‌ சேர்ப்பிட 
இயமியின்‌ முகவரியாகும்‌. அதாவது Sl அல்லது Died செயலூக்கமுடைய 
மூகவரி (effective address) இருக்கும்‌. 


- கூடுதல்‌ பகுதிப்‌ பதிவேடு 
(Extra segment register) 
இந்தப்‌ பகுதியும்‌, தரவுகளைச்‌ சேமித்து வைக்கப்‌ பயன்படுகிறது. இந்தப்‌ 
பகுதியின்‌ தொடக்க முகவரியின்‌ முதல்‌ 16-பிட்டுகள்‌, கூடுதல்‌ பகுதிப்‌ பதிவேட்டில்‌ 
இருக்கும்‌. 
156 


கட்டளைச்‌ சுட்டிக்காட்டி 
(Instruction Pointer) 

குறியீடு பகுதியின்‌ தொடக்க முகவரி அல்லது பகுதி அடித்தள முகவரி, CS 
பதிவேட்டில்‌ இருக்கும்‌. இந்தப்‌ பகுதியிலிருந்துதான்‌ BIU, கட்டளைக்‌ குறியீடு 
பைட்டுகளைக்‌ கொணருகிறது. அடுத்தக்‌ கட்டளை.குறியீட்டை, எந்த முகவரியிலிருந்து 
கொணர வேண்டுமோ அந்த முகவரிக்கும்‌ பகுதி அடித்தள (Segment base) 
முகவரிக்குமுள்ள வித்தியாசம்‌, கட்டளைச்‌ சுட்டிக்காட்டியில்‌ (Instruction Pointer) 
இருக்கும்‌. இந்த முகவரியை, அடித்தளத்திலிருந்து அடுத்த கட்டளைக்‌ குறியீட்டைக்‌ 
கொணர வேண்டிய இடத்திற்கு இடையேயான தூரம்‌ அல்லது இடப்பெயர்ச்சி முகவரி 
(Displacement address) என்றும்‌ குறிப்பிடலாம்‌. இந்தத்‌ தூரமே [இல்‌ 
சேமித்து வைக்கப்படுகிறது. இதனைப்‌ படம்‌ (4.32) தெளிவாக காட்டுகிறது. [இல்‌ 
உள்ள முகவரியைச்‌ செயலூக்கமுடைய முகவரி (Effective address) 
எனவும்‌ குறிப்பிடலாம்‌. படம்‌ (8.30), எவ்வாறு [இல்‌ உள்ள 16-பிட்‌ முகவரி 
(இல்‌ உள்ள 16-பிட்‌ முகவரியுடன்‌ கூட்டப்பட்டு, அடுத்த கட்டளைக்‌ குறியீடு 
இருக்கக்கூடிய இருப்பிடத்தின்‌ தரவு சார்ந்த 20-பிட்‌ முகவரி பெறப்படுகிறது 
என்பதைத்‌ தெளிவாக விளக்குகிறது. இரண்டு 16-பிட்‌ முகவரிகளும்‌ நேரடியாகக்‌ 
கூட்டப்படாமல்‌, CSQ உள்ள்‌ 16-பிட்‌ முகவரி, இடது பக்கமாக நான்கு 
பிட்டுகள்‌ நகர்த்தப்படுகிறது. இவ்வாறு நகர்த்துவதால்‌, உண்மையான 20-பிட்‌ 
பகுதி அடித்தள முகவரி கிடைக்கிறது. பிறகு இந்த முகவரி, IPR உள்ள முகவரியுடன்‌ 
கூட்டப்பட்டுத்‌ தரவு சார்ந்த 20-பிட்‌ முகவரி கிடைக்கிறது. உதாரணத்திற்கு C5இல்‌ 
348AH என்ற முகவரி . இருப்பதாகக்‌ கருதுவோம்‌. இதை இடதுபக்கமாக 
நான்கு பிட்டுகள்‌ நகர்த்தினால்‌, 348A0H என்ற 20-பிட்‌ முகவரி கிடைக்கும்‌. 
இது குறியீடு பகுதியின்‌ தொடக்க முகவரியாகும்‌. இப்பொழுது Peo 421411 
என்ற இடப்பெயர்ச்சி முகவரி இருப்பதாகக்‌ கருதுவோம்‌. இந்த முகவரியை மேலே 
சொல்லப்பட்ட 20-பிட்‌ முகவரியுடன்‌ கூட்டினால்‌, 38AB4H என்ற தரவு சார்ந்த 
முகவரி (Physical address) கிடைக்கும்‌. இது 20-பிட்‌ ஆக இருக்கும்‌. 
நினைவகத்தின்‌ குறியீடு பகுதியிலுள்ள தரவு சார்ந்த முகவரியைக்‌ கணக்கீடு செய்ய 
SS மற்றும்‌ IP பதிவேடுகள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. இந்த முறையில்‌, 
நீனைவகத்தின்‌ மற்ற பகுதியிலுள்ள தரவு சார்ந்த முகவரியையும்‌ கணக்கீடு 
செய்யலாம்‌. தரவு சார்ந்த முகவரியைக்‌ கணக்கீடு செய்யப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சமன்பாடு, கீழே கொடுக்கப்பட்டூள்ளது. 
தரவு சார்ந்த முகவரி - பகுதி அடித்தள முகவரி + செயலூக்கமுடைய முகவரி 
(Physical address) = (segment base address) + (effective address) 


157 


கூடுதல்‌ பகுதி 

(Extra segment) 

PA = (ES)O + EA 

செயலுூக்கமுடைய முகவரி DI இல்‌ இருக்கும்‌. 


4.2.2 செயற்பாட்டு அலகு 
(Execution Unit — EU) 

இன்டெல்‌ 8086இன்‌ செயற்பாட்டு அலகானது, எந்தப்‌ பகுதியிலிருந்து 
கட்டளைகள்‌ மற்றும்‌ தரவுகளைக்‌ கொணர வேண்டும்‌ என்பதை, 131(/விற்குக்‌ 
கூறுகிறது. மேலும்‌ கொணர்ந்த கட்டளைகளை EU செயல்படுத்தும்‌. பின்வரும்‌ 
பிரிவுகளில்‌, செயல்படுத்தும்‌ அலகின்‌ முக்கியமான பாகங்கள்‌ பற்றி விளக்கப்படும்‌. 


கட்டுப்பாடு சுற்று, கட்டளைக்‌ குறியீடு மாற்றி மற்றும்‌ கணித வாதியல்‌ அலகு 
Control Circuitry Instruction decoder and ALU 

செயற்பாட்டு அலகிலுள்ள கட்டுப்படுத்தும்‌ மின்சுற்றானது, உள்ளார்ந்த 
செயற்பாடுகளைக்‌ கட்டூப்படுத்துகிறது. குறியீடு மாற்றியானது, நினைவகத்திலிருந்து 
கொணரப்பட்ட கட்டளைகளைச்‌ செயல்பாட்டு அலகிற்குத்‌ தகுந்தவாறு -குறியீடூ 
மாற்றம்‌ செய்து, தொடர்‌ வேலைகளாகத்‌ தருகிறது. இந்த வேலைகளைச்‌ செயற்பாட்டு 
அலகு செய்து முடிக்கும்‌. EU ஒரு 16-பிட்‌ கணித வாதியல்‌ அலகு உள்ளது. 
இந்த அலகு கூட்டல்‌, கழித்தல்‌, உம்‌, அல்ல, தவிர்க்கப்பட்ட அல்ல, ஒரு பிட்‌ 
குறைத்தல்‌, ஒரு பிட்‌ அதிகரித்தல்‌ மற்றும்‌ ஈரடி எண்களை நகர்த்துதல்‌ போன்ற 
வேலைகளைச்‌ செய்கிறது. 


கொடிப்‌ பதிவேடு 
(Flag Register) 

இது ஒரு நிலைமாற்றியாகும்‌ (Flipflop). இந்த நிலைமாற்றியானது, 
செயற்பாட்டு அலகின்‌ ' சில வேலைகளைக்‌ கட்டுப்படுத்தும்போதோ அல்லது 
கட்டளைகளைச்‌ செயல்படூத்தும்போதோ வரக்கூடிய சில நிபந்தனைகளை 
உணர்த்தும்‌. ஒரு 16-பிட்‌ கொடிப்‌ பதிவேட்டில்‌ மொத்தம்‌ ஒன்பது கொடிகள்‌ இருக்கும்‌. 
கொடிப்‌ பதிவேட்டில்‌ எவ்வாறு ஒன்பது கொடிகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன என்பதைப்‌ படம்‌ 
4.4) தெளிவாகக்‌ காட்டுகிறது. ஒன்பது கொடிகளில்‌ ஆறு கொடிகள்‌, கட்டளைகளைச்‌ 
செயல்படுத்தும்போது வரக்கூடிய சில நிபந்தனைகளை உணர்த்துகின்றன. ஆறு 
கொடிகளாவன i) சுமைக்‌ கொடி ii) சமநிலைக்‌.கொடி 111) துணைச்‌ சுமைக்‌ கொடி 


iV) சுழிக்‌ காடி 4) குறியீடு கொடி மற்றும்‌ Vi) பிரவாகக்‌ கொடி. 


159 


துணைச்‌ சுமைக்‌ கொடி 
(AUXCILLARY CARRY FLAG) 

கூட்டலின்போது மூன்றாவது பிட்டில்‌ சுமை வந்தாலோ, அல்லது கழித்தலின்‌ 
போது மூன்றாவது பிட்‌ கடன்‌ வாங்கினாலோ, இந்தக்‌ கொடி ஒன்று என அமைவு 
பெறும்‌. 


பிரவாகக்‌ கொடி 
(OVER FLOW FLAG) 

கூட்டலின்போது பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டில்‌ சுமை சேர்ந்தாலோ, 
அல்லது அந்த பிட்டில்‌ ௬மை ஏற்படாவிட்டாலோ, இந்தக்‌ கொடி ஒன்று என அமைவு 
பெறும்‌. கழித்தலின்போது பெரும முக்கியத்துவம்‌ வாயந்த பிட்டிற்குக்‌ கடன்‌ 
தேவைப்பட்டாலோ, அல்லது இந்தப்‌... பிட்டிலிருந்து கடன்‌ பெறப்படாவிட்டாலோ, 
பிரவாகக்‌ கொடி ஒன்று என அமைவு பெறும்‌. 

மேற்கூறப்பட்ட கொடிகளின்‌ செயலை, ஒரு சிறிய உதாரணம்‌ மூலம்‌ 
விளக்கலாம்‌. முந்தைய கட்டளை, ஒரு கூட்டல்‌ செயலைச்‌ செயல்படுத்துவதாகக்‌ 
கருதுவோம்‌. 


0010 0011 0100 0101 

0011 0010 0001 1001 

0101 0101 0101 1110 
பிறகு 

SF=0 ZF =0 PF =0 CF=0 AF=0 OF=0 

கொடிப்‌ பதிவேட்டில்‌ உள்ள மீதமுள்ள மூன்று கொடிகள்‌, 
நுண்முறைப்படுத்தியின்‌ சில வேலைகளைக்‌ கட்டூப்படூத்த உதவுகின்றன. அவை, 
i) பொறிக்‌ காடி ii) தடங்கல்‌ கொடி 111) திசைக்‌ கொடி 


பொறிக்‌ கொடி 
(Trap Flag) 

இந்தக்‌ கொடி அமைவு பெற்றால்‌, 8086 நுண்முறைப்படுத்தி, ஒரு 
நேரத்தில்‌ ஒரு கட்டளையை மட்டும்‌ செயல்படுத்தும்‌. 


தபங்கல்‌ கொடி 
(Interrupt Flag) 

இந்தக்‌ கொடி ஒன்று என அமைவு பெற்றால்‌, தடங்கல்‌ சைகைகள்‌ 
செயலியக்கம்‌ பெறும்‌. சுழி என்று அமைவு பெற்றால்‌, எல்லாத்‌ தடங்கல்‌ சைகைகளும்‌ 
செயல்‌ முடக்கப்படும்‌. 


161 


திசைக்‌ கொடி 
(Direction Flag) 

இந்தக்‌ கொடி ஒன்று என அமைவு பெற்றால்‌ கம்பிக்‌ கட்டளை (String 
Instruction), தன்னிச்சையாக மூகவரியைக்‌ குறைக்கும்‌. AÑ என அமைவு 
பெற்றால்‌, கம்பி முகவரி (String Address) அதிகரிக்கப்பட வேண்டும்‌. 


பொது நோக்கப்‌ பதிவேடுகள்‌ 
(General Purpose Register) 

இன்டெல்‌ 8086இன்‌ செயற்பாட்டு அலகில்‌, மொத்தம்‌ எட்டு பொது நோக்கப்‌ 
பதிவேடுகள்‌ உள்ளன. அவை AH, AL, BH, BL, CH, CL, DH மற்றும்‌ 
DL ஆகும்‌. இதில்‌ AL பதிவேடு, சேமக்கலம்‌ என்று அழைக்கப்படுகிறது. இந்தட்‌ 
பதிவேடுகள்‌, 8-பிட்‌ தரவுகளைத்‌ தற்காலிகமாகச்‌ சேமித்து வைக்கப்‌ பயன்படுகிறது. 
பொது நோக்கப்‌ பதிவேடுகளில்‌ சில, ஜோடியாகச்‌ சேர்ந்து 16-பிட்‌ தரவுகளைச்‌ 
சேமிக்க உதவுகின்றன. AH மற்றும்‌ AL, BH மற்றும்‌ BL, CH மற்றும்‌ CL, DH 
மற்றும்‌ DL ஆகியவை, அனுமதிக்கப்பட்ட பதிவேடு ஜோடிகளாகும்‌. AH — AL 
ஜோடி AX பதிவேடு என்றும்‌, BH - BL ஜோடி BX பதிவேடு என்றும்‌, CH — CL 
ஜோடி CX பதிவேடு என்றும்‌, DH-DL ஜோடி DX பதிவேடு என்றும்‌ 
குறிப்பிடப்படுகின்றன. 16-பிட்‌ வேலைகளுக்கு AX பதிவேடு சேமக்கலமாக 
செயல்படுகிறது. 


அடுக்குச்‌ சுட்டிக்காட்டிப்‌ பதிவேடு 
(Stack Pointer Register) 

துணைத்‌ தீட்டநீரல்‌ செயல்படுத்தும்போது, நினைவகத்தின்‌ ஒரு பிரிவு, 
முகவரி மற்றும்‌ தரவுகளைச்‌ சேமித்து வைப்பதற்காகப்‌ பயன்படூத்தப்படும்‌. இதை 
அடுக்கு எனலாம்‌. 8086இல்‌ நினைவகத்தின்‌ ஒரு முழு 64 6பைட்‌ பகுதி 
அடுக்காகச்‌ செயல்படுத்த அனுமதிக்கப்படுகிறது. இந்தப்‌ பகுதியின்‌ தொடக்க 
முகவரி, அடுக்குப்‌ பகுதி பதிவேட்டில்‌ (Stack Segment Register) வைக்கப்படும்‌. 
அடுக்கில்‌, எந்த ஒரு நினைவக இருப்பிடத்தில்‌ ஒரு வார்த்தை சேமிக்கப்பட்டதோ,அந்த 
முகவரிக்கும்‌, அடுக்குப்‌ பகுதியின்‌ தொடக்க முகவரிக்கும்‌ இடையேயுள்ள முகவரி 
வித்தியாசம்‌, அடுக்குச்‌ சுட்டிக்காட்டியில்‌ சேமிக்கப்படும்‌. எந்த நினைவக இருப்பிடத்தில்‌ 
கடைசியாக பைட்டுகள்வோர்த்தைசேமிக்கப்பட்டனவோ அந்த நினைவக இருப்பிடத்தின்‌ 
முகவரி, அடுக்கு உச்சி (Stack Top) எனப்படும்‌. இவை படம்‌ (4.5ஐ.இல்‌ தெளிவாகக்‌ 
காட்டப்பட்டூுள்ளன. 


162 


AD o—AD;5: (முனை 2 முதல்‌ 16 வரை மற்றும்‌ முனை 39) இந்த 


முனைகள்‌, . முகவரி / தரவு ஊர்தியாகச்‌ செயல்படுகின்றன. 8086 
நுண்முறைப்படுத்தியில்‌ நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரி 20-பிட்டுகளாகும்‌. 
இதில்‌ முதல்‌ 16-பிட்டுகள்‌ (தாழ்நிலை பிட்டுகள்‌, கருவிச்‌ சுற்றின்‌ தொடக்கத்தில்‌, 
AD- ADS கம்பிகளின்‌ வழியாக மையச்‌ செயலகத்தினால்‌ அனுப்பப்படும்‌. 
கருவிச்‌ சுற்றின்‌ பிற்பகுதியில்‌, இந்தக்‌ கம்பிகளின்‌ வழியாகத்‌ தரவுகள்‌ அனுப்பப்படும்‌. 
இந்த நுணுக்கத்தைப்‌ பலவின்‌ ஒன்றாக்குதல்‌ (Multiplexing) எனலாம்‌. 


ALE (Address Latch Enable) : மனை 25) 

இது மூகவரி தாழ்‌ செயலியக்கச்‌ சைகையாகும்‌. இந்தச்‌ சைகை 8086 
ஆல்‌ வெளிச்‌ சுற்றுகளுக்கு அனுப்பப்படும்‌. இந்தச்‌ சைகையின்‌ மூலம்‌, AD 
ஊர்தியில்‌ உள்ளவை நினைவக முகவரி என்று தெரிந்து கொள்ளலாம்‌. 


A16/S3 — A19/S6 : மூனை 35 முதல்‌ 38 வறை 

இந்தக்‌ கம்பிகளின்‌ வழியாக, நினைவக இருப்பிட முகவரியின்‌ கடைசி 
நான்கு பிட்டுகள்‌ உயர்நிலை பிட்டுகள்‌ அனுப்பப்படும்‌. இவை கருவிச்‌ சுற்றின்‌ 
மூதல்‌ சுற்றில்‌ அனுப்பப்படும்‌. கருவிச்‌ சுற்றின்‌ பிற்பகுதியில்‌, இதே கம்பிகளின்‌ 
வழியாக, எந்த வேலை செய்ய வேண்டும்‌ என்று உணர்த்தக்‌ கூடிய நிலைப்பாடு 
சைகைகள்‌ எடுத்துச்‌ செல்லப்படும்‌. 


RD : முனை 32) 

இந்தச்‌ சைகை, படிக்கும்‌ செயலைக்‌ கட்டுப்படுத்துகிறது. 8086 
நுண்முறைப்படுத்தி, நினைவகத்திலிருந்தோ அல்லது உள்ளீடு / எவளியீடு 
நிலையத்திலிருந்தோ தரவுகளைப்‌ படிக்கும்போது, இந்தச்‌ சைகை தாழ்நிலையில்‌ 
இருக்கும்‌. 
WR : முனை 29) 

இந்தச்‌ சைகை தாழ்நிலையில்‌ இருக்கும்போது, நுண்முறைப்படுத்தியானது 
நினைவகம்‌ மற்றும்‌ உள்ளீடு / வெளியீடு நிலையங்களில்‌ எழுதுதல்‌ செயலைச்‌ 
செய்யும்‌. அதிகபட்ச முறையில்‌ (Maximum Mode), இந்த முனையின்‌ மூலம்‌ 
LOCK என்ற சைகை அனுப்பப்படும்‌. 
M/I0 : முனை 28) 

இந்தச்‌ சைகையின்‌ மூலம்‌, நீனைவகத்‌ தொடர்பான செயல்கள்‌ 
நடைபெறுகின்றனவோ அல்லது உள்ளீடு / வெளியீடு தொடர்பான செயல்கள்‌ 
நடைபெறுகின்றனவோ என்பதைப்‌ புறச்சுற்றுகளுக்குத்‌ தெரியப்படுத்தலாம்‌. இந்தச்‌ 


சைகை உயர்நிலையில்‌ இருந்தால்‌, நினைவகம்‌ தொடர்பான செயல்கள்‌ 
165 


நடைபெறுகின்றன என்றும்‌, தாழ்நிலையில்‌ இருந்தால்‌ உள்ளீடு / வெளியீடு 
தொடர்பான செயல்கள்‌ நடைபெறுகின்றன என்றும்‌ உணரலாம்‌. 


BHE/S7 (Bus High Enable / Status) : முனை 34) 

இது ஊர்தி உயர்‌ செயலியக்கச்‌ சைகையாகும்‌. தரவு ஊர்தியின்‌ பெரும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பகுதியான ௮ - Dis வழியாகத்‌ தரவுப்‌ பரிமாற்றம்‌ நடைபெற, 
இந்தச்‌ சைகை பயன்படுத்தப்படுகிறது. இதே முனையின்‌ வழியாக S7 என்ற 
நிலைப்பாட்டூச்‌ சைகையும்‌ அனுப்பப்படுகிறது. இது உயர்நிலைச்‌ சைகையாகும்‌. 


DT/R (Data transfer /Receive) : முனை 27) 

இது தரவு அனுப்புதல்‌/பெறுதல்‌ சைகையாகும்‌. இந்தச்‌ சைகை 
உயர்நிலையில்‌ உள்ளபோது, ஊர்தியானது தரவை அனுப்பும்‌ நிலையில்‌ 
இருக்கும்‌. தாழ்நிலையில்‌ இருக்கும்போது, ஊர்தியானது தரவைப்‌ பெறும்‌ நிலையில்‌ 
இருக்கும்‌. அதிகபட்ச முறையில்‌ (Maximum Mode), இந்த மூனை வழியாக 


51 என்ற நிலைப்பாட்டுச்‌ சைகை அனுப்பப்படும்‌. 


DEN (Data Enable Signal) : முனை 26) 

இது தரவு செயலியக்கச்‌ சைகையாகும்‌. தரவு ஊர்தி மூலம்‌ தரவுப்‌ பரிமாற்றம்‌ 
நடைபெறும்போது, இந்தச்‌ சைகையைப்‌ பயன்படுத்தித்‌ தகுதியான தரவைத்‌ தரவு 
ஊர்தியில்‌ வைக்கலாம்‌. அதிகபட்ச முறையில்‌ SO என்ற நிலைப்பாட்டூச்‌ சைகை, 
இந்த முனை வழியாக அனுப்பப்படும்‌. 


HOLD மற்றும்‌ HLDA : முனை 31மற்றும்‌ 30) 

8086 நுண்முறைப்படூத்தீயின்‌ குறைந்தபட்ச மூறை அமைப்பின்‌ 
(Minimum Mode System) நேரடியாக நினைவகத்தை அணுகும்‌ இடைப்‌ பரிமாற்று 
சுற்றிற்கு HOLD மற்றும்‌ HLDA சைகைகள்‌ தேவைப்படுகின்றன. இதே 
முனைகள்‌, அதீகபட்ச முறையில்‌ (Maximum Mode) RQ/GTO மற்றும்‌ 
RQ/GT1 (Request/ Grant Bus Access Control) சைகைகளாகவும்‌ 
செயல்படுகின்றன. 

INTR, INTA மற்றும்‌ NMI : மூனை 18, 24 மற்றும்‌ 17) 

INTR : தடங்கல்‌ வேண்டுதல்‌ சைகை 

INTA : தடங்கல்‌ சைகையைப்‌ பெற்றதற்கு அடையாளமாகத்‌ திரும்ப 
அனுப்பப்படும்‌ சைகை 


NMI : மறைக்க முடியாத தடங்கல்‌ சைகை 


1௦6 


இந்தச்‌ சைகைகள்‌, 8086 நுண்முறைப்படுத்தீச்‌ செயல்பாட்டில்‌ தடங்கல்‌ 
ஏற்படுத்துவதற்காகப்‌ பயன்படுகின்றன. அதிகபட்ச மூறையில்‌ (Maximum 
Mode) முனை 24, QS] வரிசை நிலைபாடு சைகையாகச்‌ செயல்படுகிறது. 


TEST : மூனை 23) 

இந்தச்‌ சைகை உயர்ந்த நிலையில்‌ இருக்கும்போது, நுண்மூறைப்படுத்தி 
தன்னுடைய செயற்பாட்டைத்‌ தற்காலிகமாக நிறுத்திவிடும்‌. இந்தச்‌ சைகை 
தாழ்நிலைக்குச்‌ செல்லும்வரை, கட்டளைகளைச்‌ செயல்படூத்துவதையும்‌ நிறுத்திவிடும்‌. 


READY : மனை 22) 

நினைவகம்‌ அணுகும்‌ செயற்பாட்டின்போது, தரவுகளோ அல்லது இயக்கக்‌ 
குறியீடுகளேோ நினைவகக்திலிருந்து வரும்வரை காத்திருக்கக்கூடிய நிலையை, 
இந்தச்‌ சைகையின்‌ மூலம்‌ அடையலாம்‌. 


RESET : முனை 2) 

இந்தச்‌ சைகை உயர்நிலையில்‌ இருந்தால்‌, 8086 நுண்முறைப்படுத்தி 
அமைவு பெறும்‌. அமைவு நிலையில்‌, முதல்‌ கட்டளை FFFFOH என்ற 
முகவரியையுடைய நினைவக இருப்பிடத்திலிருந்து கொணரப்படும்‌. 


CLOCK : மூனை 19 
8086 செயற்பாட்டிற்குக்‌ கடிகாரத்‌ துடிப்புகள்‌ தேவைப்படும்‌. Afs 
அதீர்‌வண்‌ உடைய கடிகாரத்‌ துடிப்புகள்‌ (514117 / 8MHZ/ 104112) முனை 19இன்‌ 
வழியாகச்‌ செலுத்தப்படும்‌. 
VCC : முனை 40இன்‌ வழியாக 45 நேர்மின்னமுத்தம்‌ மைய செயலகத்தீற்கு 
்‌ கொடுக்கப்படுகிறது. 
ஸே : முனை 1மற்றும்‌ 20, தரை இணைப்பு செய்யப்படுகிறது. 


4.4 8086 நுண்முறைப்படுத்தி செயல்படும்‌ முறைகள்‌ 
(Operating modes of 8086 Microprocessor) 
' இன்டெல்‌ 8086 நுண்முறைப்படுத்தீயின்‌ செயல்படும்‌ மூறைகள்‌, 
இரண்டு வகைப்படும்‌. 
1. குறைந்த பட்ச முறை (Minimum Mode) 
2. அதிக பட்ச முறை (Maximum Mode) l ன க 
நுண்கணினி அமைப்பில்‌, ஒரே ஒரு 8086 மையச்செயலகத்தைப்‌ 
பயன்படுத்தினால்‌, அவற்றின்‌ செயல்பாடு குறைந்தபட்ச முறையில்‌ இருக்கும்‌. 
இந்த முறையில்‌ மையச்‌ செயலகமானது, நினைவகம்‌ மற்றும்‌ உள்ளீடு / வெளியீட 
167 


சாதனங்களுக்குத்‌ தேவையான கட்டுப்பாடூ சைகைகளை வெளியிடும்‌. 
பலமுறைப்படுத்தி அமைப்பில்‌, 8086 நுண்முறைப்படுத்தியின்‌ செயல்பாடு 
அதிகபட்ச முறையில்‌ இருக்கும்‌. இந்த முறையில்‌, கட்டுப்பாடு சைகைகள்‌, 
இன்டெல்‌ 8288 ஊர்தி கட்டுப்பாட்டகத்தால்‌ வெளியிடப்படும்‌. இன்டெல்‌ 
8086 நுண்முறைப்படுத்தீயில்‌ கட்டூப்பாட்டூச்‌ சைகைகளை உற்பத்தி செய்வதற்காகவே 
இன்டெல்‌ 8288 ஊர்திக்‌ கட்டூப்பாட்டகம்‌ பயன்படுத்தப்படுகிறது. முனை MN/MX, 
8086இன்‌ முறைகளை முடிவு செய்கிறது. இந்த முனை உயர்நிலையில்‌ 
இருந்தால்‌, மையச்‌ செயலகமானது குறைந்தபட்ச முறையில்‌ பயன்படுத்தப்படும்‌. 
இதே முனை தாழ்நிலையில்‌ இருந்தால்‌ மையச்‌ செயலகமானது அதிகபட்ச முறையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌. முனை 24 முதல்‌ முனை 31 வரை இரண்டு விதமான சைகைகள்‌ 
வெளியிடப்படுகின்றன. அதில்‌ ஒரு தொகுப்பு, 8086 மையச்செயலகம்‌ 
குறைந்தபட்ச முறையில்‌ செயல்படும்போது பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு 
தொகுப்பு, அதிகபட்ச முறையில்‌ செயல்படும்போது பயன்படுத்தப்படுகிறது. 


4.4.1 குறைந்தபட்ச முறைக்கான மின்முனை அமைப்பு 
(Pin Description for Minimum Mode) 

இந்த முறையில்‌ முனை MN/MX+5V நேர்‌ மின்னமுத்தத்துடன்‌ 
இணைக்கப்படும்‌. 24 முதல்‌ 31 வரையிலான முனைகளைப்‌ பற்றிய விளக்கம்‌, 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 
INTA (வளியீடு) மூனை 24) 


தடங்கல்‌ சைகையைப்‌ பெற்றுக்‌ கொண்டதற்கு அடையாளமாக, இன்டெல்‌ 
8086, நுண்முறைப்படுத்தியால்‌ திரும்ப அனுப்பப்படும்‌ சைகையாகும்‌. இதன்‌ 
செயல்பாடு தாழ்‌ நிலையில்‌ இருக்கும்‌. 
ALE (ஒவளியீடு) முனை 25) 

இது முகவரி தாழ்‌ செயலியக்கச்‌ சைகையாகும்‌. கருவிச்‌ சுற்றின்‌ முதல்‌ 
கடிகாரச்‌ சுற்றின்போது, இந்தச்‌ சைகை உயர்நிலைக்கு செல்லும்‌. இதனால்‌ இன்டெல்‌ 
8282/8283 தாழில்‌ (Latch) முகவரி வைக்கப்படும்‌. 


DEN (வவளியீடு) முனை 26) 


இது தரவுச்‌ செயலியக்கச்‌ சைகையாகும்‌. இதன்‌ இயக்கம்‌ தாழ்‌ நிலையில்‌ 
இருக்கும்‌. 


168 


DT/R (ஸளிமீடு) முனை 27) 

இது தரவு அனுப்புதல்‌ /பெறுதல்‌ சைகையாகும்‌. இது உயர்நிலையில்‌ 
இருந்தால்‌, தரவுகள்‌ மையச்செயலகத்திலிருந்து வெளியே அனுப்பப்படும்‌. இது 
தாழ்‌ நிலையில்‌ இருந்தால்‌, தரவுகள்‌ பெறப்படும்‌. 


MIO (ளிமீடு) முனை 28) 


நினைவகம்‌ மற்றும்‌ உள்ளீடு / வெளியீட சாதனங்களை அணுகப்‌ 
பயன்படூத்தப்படும்‌ சைகை. இந்தச்‌ சைகை உயர்நிலையில்‌ இருந்தால்‌, மையச்‌ 
செயலகம்‌ நினைவகத்தை அணுக விரும்புகிறது என்று பொருள்‌. தாழ்‌ நிலையில்‌ 
இருந்தால்‌, மையச்‌ செயலகம்‌ உள்ளீடு / வெளியீடு சாதனங்களை அணுக 
விரும்புகீறது என்று பொருள்‌. 


WR (ளியீடு) முனை 29) 


இந்தச்‌ சைகை தாழ்நிலையில்‌ இருக்கும்போது, மையச்‌ செயலகம்‌, நினைவகம்‌ 
மற்றும்‌ உள்ளீடு / வெளியீடு சாதனங்களில்‌ எழுதுதல்‌ செயலைச்‌ செய்யும்‌. 
HOLD (உள்ளீடு) முனை 37) 

நுண்கணினி அமைப்பில்‌ மையச்செயலகத்தைத்‌ தவிரப்‌ பிற சாதனங்கள்‌ 
முகவரி மற்றும்‌ தரவு ஊர்தியைப்‌ பயன்படுத்த விரும்பினால்‌, அவை முனை 


31இன்‌ வழியாக HOLD வேண்டுதல்‌ சைகையை மையச்செயலகத்திற்கு அனுப்பும்‌. 
இந்தச்‌ சைகை உயர்நிலையில்‌ செயல்படும்‌. 


HLDA (ளியீடு) முனை 30) 

HOLD, சைகையைப்‌ பெற்றுக்‌ கொண்டதற்கு அடையாளமாக நுண்முறைப்‌ 
படுத்தி, திரும்ப அனுப்பும்‌ சைகையாகும்‌. இந்தச்‌ சைகையும்‌ உயர்நிலையில்‌ 
செயல்படும்‌. 


4.4.2 அதிகபட்ச முறைக்கான மின்முனை அமைப்பு 
(Pin description for maximum mode) nn 

அதிகபட்ச முறை செயற்பாட்டிற்கு, முனை MNVMX தாழ்‌ நிலையில்‌ 
இருக்கும்‌. இந்த முனை தரையிறக்கம்‌ செய்யப்படும்‌. 24 முதல்‌ 31 வரையிலான 
முனைகளைப்‌ பற்றிய விளக்கம்‌, கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 


051.05 டவளியீடு மூனை 24, 25) 
இவை கட்டளை வரிசை (Instruction Queue) நிலைப்பாட்டுச்‌ சைகைகள்‌. 
இந்தச்‌ சைகைகளின்‌ வாதியில்‌ நிலை, கீழே கொடுக்கப்பட்டூள்ளது. 


169 








ட QSo | 
le to | தர்‌ செயற்பாடும்‌ நடக்காது. 





| | வரிசையிலிருந்து இயக்கக்‌ குறியீட்டின்‌ முதல்‌ பைட்டைக்‌ கொணர்தல்‌ _- 





: கட்டளைப்‌ பரிமாற்றம்‌ நடைபெறுவதால்‌, வரிசையைக்‌ காலியாக வைத்தல்‌ 








| வரிசையிலிருந்து இயக்கக்‌ குறியீட்டின்‌ மற்ற பைட்டுகளைக்‌ கொணர்தல்‌ 








So Si, Sz (வெளியீடு முனை 26,27,28) 


இவை நிலைப்பாட்டூச்‌ சைகைகளாகும்‌. இந்தச்‌ சைகைகள்‌, இன்டெல்‌ 8288 
ஊர்திக்‌ கட்டுப்பாட்டகத்துடன்‌ இணைக்கப்படும்‌. ஊர்திக்‌ கட்டுப்பாட்டகம்‌, நினைவகம்‌ 
மற்றும்‌ உள்ளீடு / வெளியீட சாதனங்களுக்குத்‌ தேவையான கட்டுப்பாட்டுச்‌ 
சைகைகளை உற்பத்தி செய்யும்‌. ரவ] மற்றும்‌ 5, சைகைகளின்‌ வாதியியல்‌ 
நிலை கீழே கொடுக்கப்ட்டூள்ளது. 








fa” Ta TUS) 
S2 | 5, 4 So | ற்‌ 
| ௦ ௦ LO | தடங்கல்‌ சைகையை ஒப்புக்‌ கொள்ளுதல்‌ 









| உள்ளீடு / வெளியீடு நிலையத்திலிருந்து தரவைப்‌ படித்தல்‌ 
1 O உள்ளீடு / வெளியீடு நிலையத்திலிருந்து தரவை எழுதுதல்‌ 
1 ௦ ௦ இயக்கக்‌ குறியீட்டைக்‌ கொணர்தல்‌ 
her நினைவகத்தைப்‌ படித்தல்‌ 
௦ நினைவகத்தில்‌ எழுதுதல்‌ பண்‌ 
ik 1 டு | எந்த செயல்பாடும்‌ இல்லாத நிலை (Passive State) | 






































LOCK வெளியீடு முனை 29 


இது தாழ்நீலைச்‌ செயற்பாட்டுச்‌ சைகையாகும்‌. இது தாழ்நிலையில்‌ இருக்கும்‌ 
போது, எல்லாத்‌ தடங்கல்‌ சைகைகளும்‌ மறைக்கப்படும்‌. எந்த ஒரு வேண்டுதல்‌ 
சைகையும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படமாட்டாது. 


RO/GT,, RO/GT, (மூனை 30, 3) 


மையச்‌ செயலகத்தைப்‌ பிறமுறைப்படுத்திகள்‌, ஊர்திகளை வெளியிடச்‌ 
சொல்லி, இந்தச்‌ சைகைகளை முனை 30 மற்றும்‌ 31இன்‌ வழியாக அனுப்பும்‌. இந்த 


சைகைகளில்‌₹0/017 சைகைகளுக்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படுகிறது. 


170 


அதிகபட்ச மூறையில்‌ WR, ALE, DEN மற்றும்‌ DT/R சைகைகள்‌, 
முறைப்படுத்தியிலிருந்து நேரடியாகக்‌ கிடைப்பதில்லை. இவை கட்டூப்பாட்டகம்‌ 
8288 லிருந்து கிடைக்கின்றன. 


4.5 இன்டெல்‌ 8086 நுண்முறைப்படூத்தியின்‌ கட்டளை வகைகள்‌ 
4.5.1 தரவு மாற்றுக்‌ கட்டளைகள்‌ 
(Data Transfer Instructions) 
இந்த amas கட்டளைகள்‌, பதிவேடுகளுக்கிடையே அல்லது பதிவேடு 
மற்றும்‌ நினைவகத்திற்கிடையே தரவுகளை மாற்றம்‌ செய்யும்‌. 
@..1b) MOV, XCHG, XLAT, LEA, LDS மற்றும்‌ LES கட்டளைகள்‌. 


MOV கட்டளைகள்‌ 

இந்த வகைக்‌ கட்டளைகள்‌, தரவு அல்லது இயமியை, மூலத்திலிருந்து 
(Source) சேர்ப்பிடத்திற்கு (Destination) மாற்றம்‌ செய்ய உதவுகின்றன. 
இயமிகள்‌ உள்ளார்ந்த பதிவேடுகளிலோ அல்லது நினைவக இருப்பிடத்திலோ 
இருக்கும்‌. உடனடி முகவரியிடல்‌ வகைகளில்‌ (Immediate Addressing Modes), 
ஒரு இயமி மூலமாக செயல்படும்‌ சில MOV கட்டளைகளைப்‌ பற்றிக்‌ கீழே காண்போம்‌. 
MOV AL, BL — BLஇன்‌ உள்ளடக்கம்‌ Aபக்கு நகர்த்த வேண்டும்‌. 
MOV BX, CX —> 026இன்‌ உள்ளடக்கம்‌ BX க்கு நகர்த்த வேண்டும்‌. 
MOV BL, 36H — 36H என்ற தரவை BL க்கு நகர்த்த வேண்டும்‌. 
MOV CX, 1234H - 1234H என்ற தரவை CX க்கு நகர்த்த வேண்டும்‌. 





MOV BL, [1200H] - தரவுப்‌ பகுதியில்‌ (Data Segment) 1200H என்ற 
இடப்பெயர்ச்சி முகவரியிலுள்ள (Offset or Displacement 
address) பைட்டை BL க்கு நகர்த்த வேண்டும்‌. 

MOV DL, [SI] — இந்தக்‌ கட்டளையைப்‌ பின்வருமாறு குறிப்பிடலாம்‌. 

DL+(DS:SI). அதாவது 5:51 இன்‌ உள்ளடக்கம்‌ DL க்கு 


நகர்த்த வேண்டும்‌. 
MOV CS, AX — &0(லிருந்து ஒரு வார்த்தையை CS க்கு நகர்த்த வேண்டும்‌. 
MOV CS, 1000H - ஒரு பைட்டைப்‌ பகுதிப்‌ பதிவேட்டிற்கு (Segment Register) 
நகர்த்த முடியாது. 


XCHG கட்பளைகள்‌ 
பரிமாற்றுக்‌ கட்டளைகள்‌, இரண்டு பதிவேடுகளின்‌ உள்ளடக்கத்தைப்‌ பரிமாற்றம்‌ 
செய்யும்‌ அல்லது நினைவகங்கள்‌ மற்றும்‌ பதிவேடுகளுக்கிடையே தரவுகளைப்‌ 
171 


பரிமாற்றம்‌ செய்யும்‌. இந்த: வகை கட்டளைகளில்‌, பகுதிப்‌ பதிவேடுகளைப்‌ 
பயன்படுத்தமூடியாது. 


உ.ம்‌ XCHG AX, CX : (AX) +> (CX) 
XCHG BL, AL : (BL) <> (AL) 
XCHG AL, [1200H] : (AL) «> (DS : 1200H) 
XLAT கட்டளை 


மொழி பெயர்ப்புக்‌ கட்டளை (Translate Instruction), பார்வை 
அட்டவணை (Look-up table) முறையில்‌ பயன்படுத்தப்படுகிறது. இந்தக்‌ 
கட்டளைகளில்‌ BX மற்றும்‌ AL பதிவேடுகள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கட்டளை, 
பின்வருமாறு செயல்படுகிறது. BX = 1000௮ மற்றும்‌ AL - 05H எனக்‌ கருதுவோம்‌. 
(DS : 1005H)இல்‌ 19y என்ற தரவு இருப்பதாகக்‌ கருதுவோம்‌. XLAT கட்டளையைச்‌ 
செயல்படுத்தும்போது, DS: BX + AL என்ற தரவு சார்ந்த முகவரியையுடைய 
(Physical Address) நினைவகத்தில்‌ உள்ள தரவு, AL பதிவேட்டிற்கு 
மாற்றப்படும்‌. அதாவது 194 AL பதிவேட்டிற்கு மாற்றப்படும்‌. 

PA = (DS)0 + (BX) +(AL) 

PA = (DS)0 + 1000, + 05 

(AL) — (DS: BX + AL) 


LEA கட்டளை 

இந்தக்‌ கட்டளைப்படி, செயலூக்கம்‌ உடைய முகவரியை (Effective address 
or offset) கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 16-பிட்‌ பதிவேட்டில்‌ பளுவேற்ற 
வேண்டும்‌. உ.ம்‌ LEA BX, [SI] இந்தக்‌ கட்டளைப்படி, SI இல்‌ உள்ள EAg, BX 
பதிவேட்டில்‌ பளுவேற்ற வேண்டும்‌. 


LDS கட்டளை 
இந்தக்‌ கட்டளைப்படி, நினைவகத்திலிருநது எடுக்கப்பட்ட வார்த்தைகளை 
(Words), ஒரு பதிவேட்டிலோ அல்லது தரவுப்‌ பகுதியிலோ பளுவேற்ற வேண்டும்‌. 
உ.ம்‌ LDS SI, [BX] அடுத்தடூத்துள்ள நான்கு நினைவக இருப்பிடங்களின்‌ 
உள்ளடக்கத்தை, 51 பதிவேடு மற்றும்‌ தரவுப்‌ பகுதியில்‌ சேமிக்க வேண்டும்‌. 
செயலூக்கமுடைய முகவரி (Effective address), BX பதிவேட்டில்‌ இருக்கும்‌. 
DS = 02004, SI = 13504, BX = 2300, 
PA = (DS)0 + (BX) 
= 020004 + 23004 
= 04300, 


172 


தரவுகள்‌ பின்வரும்‌ நினைவக இருப்பிடங்களில்‌ சேமிக்கப்பட்டிருக்கும்‌. 

04300 | 00 

04301 | 15 

04302 | 00 

04303 | 03 
மேற்குறிப்பிடப்பட்ட 'கட்டளையைச்‌ செயல்படுத்திய பிறகு, SI = 1500; 
மற்றும்‌ DS = 03004 ஆகும்‌. 


LES கட்டளை 


இந்தக்‌ கட்டளைப்படி ஒரு பதிவேடு மற்றும்‌ கூடுதல்‌ பகுதியைப்‌(8) பளுவேற்ற 
வேண்டும்‌. உ.ம்‌ LES DI, [BX] 


4.5.2 கணிதக்‌ கட்டளைகள்‌ 
(Arithmetic Instructions) 

8086 நுண்முறைப்படுத்தியில்‌ கூட்டல்‌, கழித்தல்‌, பெருக்கல்‌ மற்றும்‌ 
வகுத்தல்‌ போன்ற செயல்களுக்குத்‌ தனித்தனிக்‌ கட்டளைகள்‌ உள்ளன. 


ADD கட்டளை 

பொதுவாகக்‌ கூட்டல்‌ கட்டளைகள்‌, கீழ்க்கண்ட அமைப்பில்‌ இருக்கும்‌. 

ADD சேருமிடம்‌, மூலம்‌ 

இந்தக்‌ கட்டளை அமைப்பின்‌ மூலம்‌ (Source) என்பது, ஒரு எண்ணாகவோ, 
ஒரு பதிவேடாகவோ அல்லது நினைவக இருப்பிடமாகவோ இருக்கலாம்‌. 
அதேபோன்று சேருமிடம்‌ (Destination), ஒரு பதிவேடாகவோ அல்லது நினைவக 
இருப்பிடமாவோ இருக்கலாம்‌. மூலம்‌ மற்றும்‌. சேருமிடத்தின்‌ உள்ளடக்கம்‌ 
கூட்டப்பட்டு அதன்‌ முடிவு சேருமிடத்தில்‌ வைக்கப்படும்‌. இயமியானது 8-பிட்‌ 
அல்லது 16-பிட்‌ ஆக இருக்கலாம்‌. சேருமிடம்‌ மற்றும்‌ மூலம்‌ இரண்டுமே, நினைவக 
இருப்பிடமாக இருக்க முடியாது. 
உ.ம்‌ ADD AL, BL 

ADD BX, CX 

ADD AL, 75H 

ADD Dx, [SI] 


173 


ADC கட்டளை j 

இந்தக்‌ கட்டளைப்படி, சேருமிடம்‌ மற்றும்‌ மூலத்தின்‌ உள்ளடக்கத்துடன்‌ 
சுமைக்கொடியின்‌ உள்ளடக்கமும்‌ சேர்ந்து கூட்டப்பட்டு, மூடிவு சேருமிடத்தில்‌ 
வைக்கப்படும்‌. உ.ம்‌ ADC AL, BL:(AL) (AL) + (BL) + CF 


INC கட்டளை 
இந்தக்‌ கட்டளைப்படி, கட்டளையில்‌ குறிப்பிட்டுள்ள பதிவேட்டின்‌ உள்ளடக்கம்‌ 
ஒரு பிட்‌ அதிகரிக்கப்படும்‌. உ.ம்‌ INC BL, INC BX 


DAA கட்டளை 
(DAA — Decimal Adjust Accumulator) 

இரண்டு ஈரடிக்‌ குறியீடுகளுடன்‌ கூடிய பத்தடி எண்களைக்‌ (BCD Numbers) 
கூட்டும்போது, முடிவை BCD எண்ணாக மாற்ற, இந்தக்‌ கட்டளை பயன்படுத்தப்படுகிறது. 
இந்தக்‌ கட்டளை AL பதிவேட்டில்‌ உள்ள முடிவின்மீது செயல்படுூத்தப்படும்‌. முடிவின்‌ 
சிறும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகள்‌ 9ஐ விட பெரிதாக இருந்தால்‌ 06 என்ற 
எண்‌ .&1,இல்‌ உள்ள முடிவுடன்‌ கூட்டப்படும்‌. பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுகள்‌ 
9ஐ விட பெரிதாக இருந்தால்‌, 60;; என்ற எண்‌ இல்‌ உள்ள முடிவுடன்‌ கூட்டப்படும்‌. 


AAA கட்டளை 
(AAA — ASCIT Adjust for Addition) 
(ASCII - அமரிக்கச்‌ செய்திப்‌ பரிமாற்றப்‌ படித்தரக்‌ குறியீடு) 

பத்தடி எண்கள்‌ (0 முதல்‌ 9 வரை), ASCII முறையில்‌ 30, முதல்‌ 39॥ 
வரை குறிப்பிடப்படும்‌. ASCII முறையில்‌ குறிப்பிடப்பட்ட இரண்டு பத்தடி எண்களை, 
8086 நுண்முறைப்படூத்தி மூலம்‌ கூட்டலாம்‌. முடிவு ஈரடிக்‌ குறியீடுகளுடன்‌ கூடிய 
பத்தடி எண்களாக (BCD), AAA கட்டளை கொண்டு மாற்றப்படுகிறது. இந்தக்‌ 
கட்டளை, கூட்டல்‌ செயலுக்குப்‌ பிறகு பயன்படுத்தப்படுகிறது. இந்தக்‌ கட்டளையில்‌ 
சேருமிடம்‌ AL பதிவேடாக மட்டும்தான்‌ இருக்க முடியும்‌. 


கழித்தல்‌ கட்டளைகள்‌ 
SUB கட்டளை 
இந்த கட்டளைப்படி, மூலத்தின்‌ இயமியைச்‌ சேருமிடத்தீலுள்ள இயமியிலிருந்து 
கழித்து முடிவைச்‌ சேருமிடத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 
உ.ம்‌ SUB AL, BL : (AL) «+ (AL) - (BL) 
SUB BX, 123411 : (BX) <— (BX)- 1234H 
SUB CX, [1234H] : (CX) «— (CX) - (DS : 1234H) 


174 


SBB கட்டளை 

இந்தக்‌ கட்டளைப்படி, மூலத்திலுள்ள இயமியைச்‌ சுமையுடன்‌ சேர்த்துச்‌ 
சேருமிடத்தீலுள்ள இயமியுடன்‌ கழித்து, முடிவைச்‌ சேருமிடத்தில்‌ வைக்க வேண்டும்‌. 
உ.ம்‌ SBB AX, BX : (AX) — (AX) -(BX)- CF 

SBB AX, [SI] : (AX) « (AX) - (DS:SI) — CF 


DEC கட்டளை 
கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டூள்ள பதிவேட்டில்‌ உள்ளதை, ஒரு பிட்‌ குறைக்க 
வேண்டும்‌. ஐம்‌ DEC CL : (CL) — (CL)-1 


DAS கட்பளை 
(DAS — Decimal Adjust for Subtraction) 

BCD கூட்டலில்‌ DAA கட்டளை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டதோ, அதே 
போன்று, BCD கழித்தலில்‌ DAS கட்டளை பயன்படுத்தப்படுகிறது. 


AAS கட்பளை 
(AAS — ASCII Adjust for Subtraction) 

இந்தக்‌ கட்டளையின்‌ மூலம்‌, ASCII முறையில்‌, குறிப்பிடப்பட்ட இரண்டு 
பத்தடி எண்களைக்‌ கழிக்கலாம்‌. 


NEG கட்டளை 

எதிர்மறைக்‌ கட்டளையானது, ஒரு நேர்க்குறியீடூ எண்ணை எதிர்க்‌ குறியீடு 
எண்ணாக மாற்றும்‌. அதாவது, ஒரு எண்ணை இரண்டின்‌ நீரப்பியாக (2’S 
Complement) மாற்றும்‌. 


உம்‌ NEG BL 
BL பதிவேட்டில்‌ 2A y என்ற தரவு இருப்பதாகக்‌ கருதுவோம்‌. 
அதாவது BL =0010 1010 


BLஇன்‌ ஒன்றின்‌ நீரப்பு --1101 0101 

BLஇன்‌ இரண்டின்‌ நிரப்பு = 1101 0110 
NEG BL என்ற கட்டளை, BL பதிவேட்டில்‌ உள்ள 2Ay என்ற தரவை, இரண்டின்‌ 
நீர்ப்பு முறையில்‌ யூ ஆக மாற்றம்‌ செய்கிறது. 


175 


பெருக்கல்‌ கட்டளைகள்‌ 
MUL கட்டளை 

இந்தக்‌ கட்டளை, இரண்டு எண்களைப்‌ பெருக்கப்‌ பயன்படுகிறது. 8-பிட்‌ 
பெருக்கலுக்கு, இயமிகளில்‌ ஒரு இயமி, AL பதிவேட்டில்‌ இருக்கும்‌. மற்ஸஹாரு 
இயமி, 8-பிட்‌ பதிவேட்டிலோ அல்லது நினைவக இருப்பிடத்திலோ இருக்கும்‌. இரண்டு 
8-பிட்‌ எண்களை பெருக்கினால்‌, முடிவு 16-பிட்டாக இருக்கும்‌. முடிவை AX பதிவேட்டில்‌' 
வைக்க வேண்டும்‌. உ.ம்‌ MUL BH : (AX) (AL) x (BX) 16-பிட்‌ பெருக்கலுக்கு, 
இயமிகளில்‌ ஒரு இயமி AX பதிவேட்டில்‌ இருக்கும்‌. மற்றொரு இயமி, ஒரு 
பதிவேட்டிலோ அல்லது நினைவக இருப்பிடத்திலோ இருக்கும்‌. முடிவு DX - AX 
பதிவேட்டு ஜோடியில்‌ இருக்கும்‌. €..ம்‌ MUL BX : (DX — AX) (AX) x (BX) 


IMUL கட்டளை 

இந்தக்‌ கட்டளை, முழு எண்களின்‌ பெருக்கலுக்குப்‌ பயன்படுத்தப்படூகிறது.. 
இரு மூழு எண்களைப்‌ பெருக்கும்‌ போது முடிவு நேர்க்குறியீடாக இருந்தால்‌, பெருக்கல்‌ 
தொகை ஈரடி அமைப்பில்‌ இருக்கும்‌. முடிவு எதிர்க்‌ குறியீடாக இருந்தால்‌, பெருக்கல்‌ 
தொகை இரண்டின்‌ நிரப்பியாக(25 complement) இருக்கும்‌. 


AAM கட்டளை 
(AAM — ASCII Adjust for Multiplication) 

இந்தக்‌ கட்டளை, இரண்டூ ஈரடிக்‌ குறியீடுகளுடன்‌ கூடிய பத்தடி எண்களைப்‌ 
பெருக்கிய பிறகு பயன்படுத்தப்படும்‌. முடிவு AX பதிவேட்டில்‌ இருக்கும்‌. 


வகுத்தல்‌ கட்டளைகள்‌ 
DIV கட்பளை 

குறியிடப்படாத ஒரு வார்த்தையை ஒரு பைட்டால்‌ வகுக்கவோ, அல்லது 
குறியிடப்படாத ஒரு இரட்டை வார்த்தையை ஒரு வார்த்தையால்‌ வகுக்கவோ, இந்தக்‌ 
கட்டளை பயன்படுகிறது. ஒரு வார்த்தையை ஒரு பைட்டால்‌ வகுக்கும்போது, 
வார்த்தையானது AX பதிவேட்டில்‌ இருக்கும்‌. இதில்‌ வார்த்தை வகுக்கப்படும்‌ 
(Dividend) எண்ணாகவும்‌, பைட்‌ என்பது வகுக்கும்‌ எண்ணாகவும்‌ (Divisor) 
இருக்கும்‌. வகுத்தலுக்குப்‌ பிறகு ஈவு (Quotient) AL பதிவேட்டிலும்‌, மீதி 
(Remainder) AX பதிவேட்டிலும்‌ இருக்கும்‌. 
௨ம்‌ DIV BL : AXஇல்‌ உள்ள வார்த்தையை BLE உள்ள பைட்டால்‌ 

வகுத்து, ஈவை AL லிலும்‌ மீதியை AH லிலும்‌ வைக்க வேண்டும்‌. 


176 


IDIV கட்டளை 

இந்தக்‌ கட்டளை, குறியுடன்‌ கூடிய வார்த்தையைக்‌ குறியுடன்‌ கூடிய பைட்டால்‌ 
வகுக்கவோ அல்லது குறியுடன்‌ கூடிய இரட்டை வார்த்தையைக்‌ குறியுடன்‌ கூடிய 
வார்த்தையால்‌ வகுக்கவோ பயன்படுகிறது. இந்த வகுத்தலில்‌, ஈவின்‌ 8 பிட்டுகளில்‌ 
ஒரு பிட்‌, குறியீடுக்காக ஒதுக்கப்படுகிறது. 


4.5.3 வாதியியல்‌ கட்டளைகள்‌ 
(Logic Instruction) 

AND,OR, EX-OR மற்றும்‌ NOT வாதியியல்‌ கட்டளைகள்‌, இன்டைல்‌ 8086இல்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. இந்தக்‌ கட்டளைகளில்‌ மூல இயமி ஒரு பதிவேடாகவோ, 
நினைவகமாகவோ அல்லது தரவாகவோ இருக்கலாம்‌. சேருமிட இயமி, ஒரு 
பதிவேடாகவோ அல்லது நினைவகமாகவோ இருக்கலாம்‌. 


AND, OR, XOR கட்பளைகள்‌ 
உ.ம்‌ 
ANDAL,BL : BL பதிவேட்டில்‌ உள்ளவை AL பதிவேட்டில்‌ 
உள்ளவற்றுடன்‌ உம்‌ (AND) வினைப்பட்டூ 
வருகின்ற முடிவை, AL பதிவேட்டில்‌ வைக்க 
வேண்டும்‌. 
OR BL, CL : CL பதிவேட்டில்‌ உள்ளவை BL பதிவேட்டில்‌ 
உள்ளவற்றுடன்‌ அல்ல (OR) வினைப்பட்டூ 
வருகின்ற முடிவை, 131, பதிவேட்டில்‌ வைக்க 
வேண்டும்‌. 


XORAL,BL : BL பதிவேட்டில்‌ உள்ளவை AL பதிவேட்டில்‌ 


உள்ளவற்றுடன்‌ தவிர்க்கப்பட்ட அல்ல 
வினைப்பட்டு வருகின்ற முடிவை, AL 
பதிவேட்டில்‌ வைக்க வேண்டும்‌. 
இந்த வாதியியல்‌ கட்டளைகளில்‌, XOR கட்டளை ஒரு பதிவேட்டைச்‌ சுழியாக்குவதற்கு 
பயன்படுகிறது. உ.ம்‌ XOR AX, AX. இந்தக்‌ கட்டளைப்படி, AX பதிவேட்டின்‌ 


உள்ளடக்கம்‌ சுழியாக மாறும்‌. 


177 


NOT கட்டளை 

எதிர்மச்‌ செயற்பாடு, ஒரு இயமியைக்‌ கொண்டு செயல்படும்‌. இந்த இயமி, 
ஒரு உள்ளார்ந்த பதிவேட்டின்‌ உள்ளடக்கமாகவோ அல்லது நீனைவகத்தின்‌ 
ஒரு இருப்பிடமாகவோ இருக்கலாம்‌. உ.ம்‌ NOT AL : (AL) «= (AL) 


TEST கட்டளை 

இந்தக்‌ கட்டளை, இரண்டு இயமிகளுக்கிடையே உம்‌ வினையை எற்படுத்தும்‌. 
இந்தக்‌ கட்டளைக்கும்‌ AND கட்டளைக்கும்‌ உள்ள வேறுபாடு என்னவென்றால்‌, AND 
கட்டளை சேருமிடத்தின்‌ உள்ளடக்கத்தை மாற்றிவிடும்‌. ஆனால்‌ Test கட்டளை, 
சேருமிடத்தின்‌ உள்ளடக்கத்தை மாற்றாது. 


உம்‌ 

TEST AL, BH : AL இன்‌ உள்ளடக்கம்‌ 1311 இன்‌ உள்ளடக்கத்துடன்‌ 
உ.ம்‌ வினையை ஏற்படுத்தும்‌. ஆனால்‌ AL 
மற்றும்‌ BH இன்‌ உள்ளடக்கம்‌ மாறாது. 

TEST BL,05 + BL இன்‌ உள்ளடக்கம்‌ 05 என்ற எண்ணுடன்‌ 


உம்‌ வினையை ஏற்படுத்தும்‌. ஆனால்‌ 
BL இன்‌ உள்ளடக்கம்‌ மாறாது. 


4.5.4 திசை மாற்றுக்‌ கட்டளைகள்‌ 
(SHIFT Instructions) 
தீசை மாற்றுக்‌ கட்டளைகள்‌ நான்கு வகைப்படும்‌. 
1. SHL (Shift Logical Left) 
2. SAL (Shift Arithmetic Left) 
3. SHR (Shift Logical Right) 
4, SAR (Shift Arithmetic Right) 
SHL / SAL கட்டளைகள்‌ 
இந்த இரண்டு கட்டளைகளுமே, ஒரே செயலைச்‌ செய்கின்றன. இந்தக்‌ 
கட்டளைகளின்படி, ஒரு பதிவேடு மற்றும்‌ நினைவக இருப்பிடத்தின்‌ உள்ளடக்கம்‌, 
இடதுபக்கமாக நகர்த்தப்பட வேண்டும்‌. இவ்வாறு நகர்த்தும்போது, சிறும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பகுதியில்‌ சுழியைச்‌ சேர்க்க வேண்டும்‌. மற்றும்‌ பெரும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டைச்‌ சுமைக்கொடிக்கு(CF)நகர்த்த வேண்டும்‌. இன்டெல்‌ 


178 


8086ஆல்‌ ஒரு 6-பிட்‌ பதிவேட்டின்‌ உள்ளடக்கம்‌ மற்றும்‌ நினைவகத்திலுள்ள ஒரு 
வார்த்தையை, SHL / SAL கட்டளைப்படி இடதுபக்கமாக நகர்த்த மூடியும்‌. 


பதிவேடு / நினைவகம்‌ 
D, Do 
oe See 
படம்‌ 4.7 


SHR கட்டளை 


இந்தக்‌ கட்டளைப்படி, ஒவ்வொரு பிட்டையும்‌ வலதுபக்கமாக ஒரு பிட்‌ நகர்த்த 
வேண்டும்‌. சிறும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டைச்‌ சுமைக்கொடிக்கு நகர்த்த வேண்டும்‌. 
சுழியைப்‌ பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டில்‌ சேர்க்க வேண்டும்‌. 


பதிவேடு / நினைவகம்‌ 
D; Do 
ATTE ட. 
படம்‌ 4.8 


f SAR கட்டளை 


இந்தக்‌ கட்டளைப்படி ஒவ்வொரு பிட்டையும்‌ வலது பக்கமாக நகர்த்த வேண்டும்‌. 
சிறும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்‌, ௬மைக்‌ கொடிக்கு நகர்த்தப்படும்‌. பெரும 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்‌ வலதுபக்கமாக ஒரு பிட்‌ நகர்த்தப்பட்டாலும்‌, அந்த 
இடத்தை ஏற்கனவே இருந்த MSB பிட்‌ நிரப்பும்‌. 


பதிவேடு / நினைவகம்‌ 











179 


4.5.5 சுழற்சிக்‌ கட்டளைகள்‌ 
(Rotate Instructions) 
சுழற்சிக்‌ கட்டளைகள்‌ நான்கு வகைப்படும்‌. 
1. ROL (Rotate Left) 
2. RCL (Rotate Left Through Carry) 
3. ROR (Rotate Right) 
4. RCR (Rotate Right Through Carry) 


ROL கட்டளை 


இந்தக்‌ கட்டளைப்படி, ஒவ்வொரு பிட்டையும்‌ இடதுபக்கமாக ஒரு பிட்‌ நகர்த்த 
வேண்டும்‌ (சுமையில்லாமல்‌ நகர்த்த வேண்டும்‌. பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்‌, 
சிறும முக்கித்துவம்‌ வாய்ந்த பிட்டுக்கும்‌ சுமைக்‌ கொடிக்கும்‌ நகர்த்தப்படும்‌. இந்தக்‌ 
கட்டளையைப்‌ பயன்படுத்தி, ஒரு 16-பிட்‌ பதிவேட்டின்‌ உள்ளடக்கத்தையோ அல்லது 
நினைவகத்திலுள்ள வார்த்தையையோ நகர்த்தலாம்‌. 


பதிவேடு / நினைவகம்‌ 
D, Do 
படம்‌ 4.10 


RCL கட்டளை 


இந்தக்‌ கட்டளைப்படி, ஒரு பதிவேடு மற்றும்‌ நினைவகத்தின்‌ உள்ளடக்கத்தை 
சுமையுடன்‌ சேர்த்து ஒரு பிட்‌ இடதுபக்கமாக நகர்த்த வேண்டும்‌. அதாவது, 
பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்‌ சுமைக்‌ கொடிக்கும்‌, ௬மைக்‌ கொடியில்‌ உள்ள 
பிட்‌ சிறும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுக்கும்‌ நகர்த்தப்பட வேண்டும்‌. 
பதிவேடு / நினைவகம்‌ 


D, Do 





படம்‌ 4.11 
180 


ROR கட்டளை 


இந்தக்‌ கட்டளைப்படி, ஒரு பதிவேடு மற்றும்‌ நினைவகத்தின்‌ உள்ளடக்கத்தை ஒரு 
பிட்‌ வலதுபக்கமாக நகர்த்த வேண்டும்‌. அதாவது சிறும முக்கியத்துவம்‌ வாய்ந்த 
பிட்டைச்‌ சுமைக்‌ கொடிக்கும்‌ மற்றும்‌ பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுக்கு 
ம்நகர்த்த வேண்டும்‌. 





D; பதிவேடு / நினைவகம்‌ Do 
MSB 1 ட ட] 16 
Lo] LT | 
RCR கட்டளை ae 


இந்தக்‌ கட்டளைப்படி, ஒரு பதிவேடு மற்றும்‌ நினைவகத்தின்‌ உள்ளடக்கத்தை 
சுமையுடன்‌ சேர்த்து ஒரு பிட்‌ வலதுபக்கமாக நகர்த்த வேண்டும்‌. அதாவதுசி 
றும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்‌ சுமைக்‌ கொடிக்கும்‌, சுமைக்‌ கொடியிலுள்ள பிட்‌ 
பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுக்கும்‌ நகர்த்தப்பட வேண்டும்‌. 





பதிவேடு / நினைவகம்‌ 
D, Do 
MSB LSB CF 
Doe 
படம்‌ 4.13 


4.5.6 ஒப்பிடு கட்டளைகள்‌ 
(Compare Instructions) 

இரு பைட்டுகளையோ அல்லது இரு வார்த்தையையோ ஒப்பிடூவதற்கு, இந்தக்‌ 
கட்டளைகள்‌ பயன்படுகிறது. மூல இயமி ஒரு பதிவேடாகவோ, ஒரு நினைவக 
இருப்பிடமாகவோ அல்லது ஒரு எண்ணாகவோ இருக்கலாம்‌. சேர்ப்பிடஇயமி ஒரு 
பதீவேடாகவோ அல்லது ஒரு நினைவக இருப்பிடமாகவோ இருக்கலாம்‌. மூல 
இயமியைச்‌ சேர்ப்பிட இயமியிலிருந்து கழித்தல்‌ மூலம்‌ இரு பைட்டுகளை ஒப்பிடலாம்‌. 
இவ்வாறு கழிப்பதால்‌, மூலம்‌ மற்றும்‌ சேர்ப்பிடங்களின்‌ உள்ளடக்கம்‌ மாறாது ஒப்பிடு 
கட்டளைகள்‌, பின்வருமாறு அமையும்‌. 

CMP சேச்ப்பிடம்‌, மூலம்‌ 


181 


உம்‌ CMP CL, BL CMP AX, SI CMP AL,60H CMP [SI], AL. 
CMP CL, BL : CL பைட்‌ மற்றும்‌ BL, பைட்டை ஒப்பிட வேண்டும்‌. 
அதாவது(CL) - (BL). CL மற்றும்‌ BL இன்‌ 
உள்ளடக்கம்‌ மாறாது. 
ஓப்பிடு கட்டளைகள்‌, பொதுவாக நிபந்தனையுடன்‌ கூடிய தாவும்‌ கட்டளைகளுடன்‌ 
Conditional Jump Instruction) பயன்படுத்தப்படும்‌. 


4.5.7 தாவும்‌ கட்டளைகள்‌ 
(Jump Instructions) 

இந்தக்‌ கட்டளைகள்‌ தீட்ட நீரலில்‌ உள்ள கட்டளைகளின்‌ இயல்பு வரிசையில்‌ 
மாற்றம்‌ செய்யும்‌. இந்தக்‌ கட்டளையைச்‌ செயல்படுத்தும்போது, இயல்பு வரிசையில்‌ 
மாற்றம்‌ ஏற்பட்டுக்‌ கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியையுடைய நினைவக 
இருப்பிடத்திலுள்ள கட்டளை செயல்படுத்தப்படும்‌. இந்தக்‌ கட்டளைகள்‌ இரண்டு 
வகைப்படும்‌. 1) நிபந்தனையற்ற தாவும்‌ கட்டளைகள்‌ 11) நிபந்தனையுடன்‌ கூடிய 
தாவும்‌ கட்டளைகள்‌ 
நீபந்தனையற்ற தாவும்‌ கட்டளைகள்‌ 
(Unconditional Jump Instructions) 

இந்தக்‌ கட்டளை இரண்டு வகைப்படும்‌. 1) பகுதிக்குள்‌ நடைஹும்‌ தாவல்‌ 
(INTRA segment JUMP or NEAR JUMP) 2) பகுதிகளுக்கிடையே நடைபெறும்‌ 
தாவல்‌ (INTER segment JUMP or FAR JUMP) 


பகுதீக்குள்‌ நடைபெறும்‌ தாவல்‌ 

இந்த வகையான தாவல்‌, ஒரே குறியீடு பகுதியில்‌ (Code segment) 
வெவ்வேறு முகவரிகளுக்கிடையே நடைபெறும்‌. இந்த வகையில்‌ IPR மதிப்பு 
மட்டும்‌ மாறும்‌. CS இன்‌ மதிப்பு மாறாது. இது இரண்டு வகைப்படும்‌. 


) நேரடித்‌ NEAR தாவல்‌ 


உ.ம்‌ JMP 1200 H. இந்தக்‌ கட்டளையில்‌ இடப்பெயர்ச்சி முகவரி 1200H, 
ஒரே குறியீடு பகுதியில்‌ இருக்கும்‌. 


2) மறைமுகத்‌ NEAR தாவல்‌ 
eD JMP BX இந்தக்‌ கட்டளையில்‌ இடப்பெயர்ச்சி முகவரி, 8% 
பதிவேட்டில்‌ இருக்கும்‌. 


182 


பகுதிகளுக்கிடையே நடைபெறும்‌ தாவல்‌ 
இந்த வகையில்‌ Pags மதிப்பு மற்றும்‌ இன்‌ மதிப்பும்‌ மாறும்‌. இதில்‌ தாவல்‌, 

நினைவகத்தினுள்ள வெவ்வேறு பகுதிகளுக்கிடையே நடைபெறும்‌. இந்த வகை 
இரண்டு வகைப்படும்‌. 
? நேரடித்‌ FAR தாவல்‌ 

இந்த வகையில்‌ [Pமற்றும்‌ (25இன்‌ மதிப்பு கட்டளையிலே கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
2) மறைமுகத்‌ FAR தாவல்‌ 

இந்த வகையில்‌, IP மற்றும்‌ (5 இன்‌ மதிப்பு, தரவுப்‌ பகுதியிலுள்ள அடுத்தடுத்த 
நான்கு நினைவக இருப்பிடங்களில்‌ இருக்கும்‌. 


நிபந்தனையுடன்‌ கூடிய தாவல்‌ கட்டளைகள்‌ 
(Conditional Jump Instructions) 

l இந்த வகையான தாவல்‌, நிலைப்பாட்டுக்‌ கொடியின்‌ நிலையைப்‌ பொறுத்து 
நடைபெறும்‌. பெரும்பாலான நிபந்தனையுடன்‌ கூடிய தாவல்‌ கட்டளைகளின்‌ 
செயல்பாடு, ஒரு கொடியின்‌ நிலையைப்‌ பொறுத்து அமையும்‌. ஆனால்‌ சில 
கட்டளைகளின்‌ செயல்பாடு, ஒரு கொடிக்கு மேலான கொடிகளின்‌ நிலையைப்‌ 
பொறுத்து அமையும்‌. உ.ம்‌ ; 

JC. கட்டளை, CF இன்‌ நிலையை மட்டும்‌ பார்க்கும்‌. CF = 1 ஆக இருந்தால்‌, 
தாவல்‌ நடைபெறும்‌. CF=0 ஆக இருந்தால்‌, தாவல்‌ கட்டளைக்கு அடுத்துள்ள 
கட்டளையிலிருந்து செயற்பாடு நடைபெறும்‌. அதாவது தாவல்‌ நடைபெறாது. 

)JBE கட்டளையின்‌ செயல்பாடு, CF மற்றும்‌ ZF இன்‌ நிலையை பொறுத்து 
மையும்‌. அட்டவணை (4.1) இல்‌, நிபந்தனையுடன்‌ கூடிய தாவல்‌ கட்டளைகள்‌ 
“ற்றும்‌ கொடிகளின்‌ நிலை ஆகியவை தரப்பட்டுள்ளன. 


383 


அட்டவணை (4.1) 



















கட்டளை - நிபந்தனை 

JA / JNBE CF=0wpgpmwZF=0 
-JAE / JNB CF=0 

JB / JNAE CF=1 







































JBE / JNA CF=10rZF=1 

IC 

78/2 aa 

JG / JNLE | ZF = 0 மற்றும்‌ SF =0 | 
JGE /JNL | SF=0 

JL /INGE SF #0 | | 
JLE / ING ESE 

INC CF=0 | 
[INE 7N2 IEZ 

JNO | OF =0 l 
JNS SF=0 4 


JNP / JPO 


JP / JPE 








4.5.8 வளைய கட்டளைகள்‌ 
(Loop Instructions) 

CX பதிவேட்டின்‌ உள்ளடக்கத்தை ஒரு பிட்‌ குறைத்தல்‌ மற்றும்‌ 
நிபந்தனையுடன்‌ கூடிய தாவல்‌ ஆகியவற்றின்‌ தொகுப்பே, வளையக்‌ கட்டளையாகும்‌. 
இந்த கட்டளையைக்‌ கொண்டு, ஒரு குறிப்பிட்ட செயற்பாட்டை பல தடவை செய்யலாம்‌. 
இந்தக்‌ கட்டளையைச்‌ செயல்படுத்தும்போது, (2%இன்‌ உள்ளடக்கத்தை ஒரு பிட்‌ 
குறைக்க வேண்டும்‌. மற்றும்‌ CX இன்‌ மதிப்பு சுழியாகும்வரை, இந்தக்‌ கட்டளையைச்‌ 
செயல்படுத்த வேண்டும்‌. இன்‌ மதிப்பு சுழியாகிவிட்டால்‌, வளையக்‌ கட்டளைக்கு 
அடுத்த கட்டளை செயல்படுத்தப்படும்‌. வளையக்‌ கட்டளைக்கான உதாரணம்‌ 

1. LOOPZ / LOOPE 
2. LOOPNZ / LOOPNE 


184 


4.5.9 கம்பிக்‌ கட்டளைகள்‌ 
(String Instructions) 

கம்பி என்பது, தொடர்‌ தரவு வார்த்தைகள்‌ மற்றும்‌ பைட்டுகளாலானது. இந்தத்‌ 
தரவு வார்த்தைகள்‌ மற்றும்‌ பைட்டூுகள்‌, அடுத்தடூத்துள்ள நான்கு நினைவக 
இருப்பிடங்களில்‌ சேமிக்கப்படும்‌. இந்தக்‌ கட்டளைகளால்‌, தரவுகளை மூலத்திலிருந்து 
சேர்ப்பிடத்தீற்கு நகர்த்துதல்‌, சேமித்தல்‌, பளுவேற்றுதல்‌, வருடூதல்‌ மற்றும்‌ 
ஒப்பிடுதல்‌ போன்ற வேலைகளைச்‌ செய்ய முடியும்‌. 

எல்லாக்‌ கம்பி கட்டளைகளுக்கும்‌ நினைவக மூலம்‌ DS: 5] என்றும்‌ 
நினைவகச்‌ சேர்ப்பிடம்‌ ES: DI என்றும்‌ அமையும்‌. அதாவது மூல முகவரி தரவுப்‌ 
பகுதியிலும்‌, இடப்பெயர்ச்சி முகவரி SI என்ற சுட்டிக்காட்டியிலும்‌ இருக்கும்‌. அதே 
போன்று சேர்ப்பிட முகவரி கூடுதல்‌ பகுதியிலும்‌, மற்றும்‌ இடப்பெயர்ச்சி முகவரி DI 
என்ற சுட்டிக்காட்டியிலும்‌ இருக்கும்‌. திசைக்கொடி DF சுழியாக இருந்தால்‌, SI 
மற்றும்‌ DI சுட்டிக்காட்டிகளின்‌ உள்ளடக்கம்‌ அதிகரிக்கப்படும்‌. திசைக்கொடி DE 
ஒன்றாக இருந்தால்‌, சுட்டிக்காட்டிகளின்‌ உள்ளடக்கம்‌ குறைக்கப்படும்‌. 
பைட்டூகளுக்கு அதிகப்படூத்துதல்‌ / குறைத்தல்‌ ஒன்றாக இருக்கும்‌. வார்த்தைகளுக்கு 
அதிகப்படூத்துதல்‌ / குறைத்தல்‌ இரண்டாக இருக்கும்‌. 

(SI) (SI) + 1 மற்றும்‌ (DI) BI) + 1பைட்டுகளுக்கு 

(SI) (SI) + 2 மற்றும்‌ (DI) (Bl) + 2 வார்த்தைகளுக்கு 
DF = 0 ஆக இருந்தால்‌ நேர்க்‌ குறியீடும்‌ 
DF = 1 ஆக இருந்தால்‌ எதிர்க்‌ குறியீடும்‌ பயன்படுத்தப்படும்‌. 


நகர்த்துதல்‌ கம்பிக்‌ கட்டளைகள்‌ 
(Move String Instruction) 
உ.ம்‌ 

1) MOV SB - கம்பி பைட்டுகளை நகர்த்துதல்‌ 

2) MOV SW - கம்பி வார்த்தைகளை நகர்த்துதல்‌ 

தரவுப்‌ பகுதியிலுள்ள நினைவக இருப்பிடத்திலிருந்து ஒரு பைட்‌ அல்லது 

வார்த்தை, கூடுதல்‌ பகுதியிலுள்ள நினைவக இருப்பிடத்திற்கு நகர்த்தப்படும்‌. கூட்டாளர்‌ 
(655070121)பயன்படுத்தும்போது,140*78 என்ற கம்பிக்‌ கட்டளை பயன்படுத்தப்படும்‌. 


185 


சேமித்தல்‌ கம்பிக்‌ கட்டளைகள்‌ 

(Store string Instructions) 

உம்‌ 

D STOSB- கம்பி பைட்டுகளை சேமிக்க வேண்டும்‌. அதாவது AlWeit உள்ளடக்கத்தை 
கூடூதல்‌ பகுதியிலுள்ள நினைவக இருப்பிடத்தில்‌ சேமிக்க வேண்டும்‌. 
2)5105%/-கம்பி வார்த்தையை சேமிக்க வேண்டும்‌. அதாவது AXன்‌ உள்ளடக்கத்தை 
கூடுதல்‌ பகுதியில்‌ அடுத்தடூத்துள்ள இரண்டு நினைவக இருப்பிடத்தில்‌ சேமிக்க 
வேண்டும்‌. கூட்டாளரைப்‌ பயன்படூத்தும்போது, STOS என்ற கம்பிக்‌ கட்டளையைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 


பளுவேற்றும்‌ கம்பிக்‌ கட்டளைகள்‌ 

(Load string Instructions) 

உ.ம்‌ 

1)LODSB - கம்பி பைட்டைப்‌ பளுவேற்ற வேண்டும்‌.அதாவது தரவுப்‌ பகுதியிலுள்ள 
நினைவக இருப்பிடத்திலுள்ள பைட்டை, AL பதிவேட்டில்‌ பளுவேற்ற வேண்டும்‌. 

2)LODSW - கம்பி வார்த்தையைப்‌ பளுவேற்ற வேண்டும்‌. அதாவது தரவுப்‌ 
பகுதீயினுள்ள நினைவக இருப்பிடத்திலுள்ள வார்த்தையை AX பதிவேட்டில்‌ 
பளுவேற்ற வேண்டும்‌.கூட்டாளரைப்‌ பயன்படுத்தும்போது, LODS என்ற கம்பி 
கட்டளையைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


ஒப்பிடு கம்பிக்‌ கட்டளைகள்‌ 

(Compare string Instructions) 

உ.ம்‌ 

1) CMPSB கம்பி பைட்டை ஒப்பிடுதல்‌ வேண்டும்‌. அதாவது கம்பி மூலத்திலுள்ள 
பைட்டைச்‌ சேர்ப்பிடத்தினுள்ள பைட்டூடன்‌ ஒப்பிடுதல்‌ வேண்டும்‌. கழித்தல்‌ மூலம்‌ 
இரண்டு பைட்டூகள்‌ ஒப்பிடப்படும்‌. 

2) CMPSW- கம்பி வார்த்தைகளை ஒப்பிடுதல்‌ வேண்டும்‌. கூட்டாளரை 


பயன்படுத்தும்‌ போது CMPS ன்ற கம்பி கட்டளையை பயன்படுத்த வேண்டும்‌. 


வருடுதல்‌ கம்பி கட்டளைகள்‌ 
(Scan String Instructions) 
உ.ம்‌ 


1) SCASB- ALஇன்‌ உள்ளடக்கம்‌, கம்பியின்‌ சேர்ப்பிடத்திலுள்ள பைட்டூடன்‌ 


186 


ஒப்பிடப்படும்‌. 
ஐ SCASW — AX இன்‌ உள்ளடக்கம்‌, கம்பியின்‌ சேர்ப்பிடத்திலுள்ள வார்த்தையுடன்‌ 
ஒப்பிடப்படும்‌. கூட்டாளரைப்‌ பயன்படுத்தும்போது SCAS என்ற கம்பி கட்டளையைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 

இதுவரை பார்த்த கம்பிக்‌ கட்டளைகள்‌, ஒரு பைட்‌ மற்றும்‌ ஒரு வார்த்தையைக்‌ 
கொண்டு செயல்படக்‌ கூடிய கட்டளைகள்‌. இந்தக்‌ கம்பி கட்டளைகளைப்‌ பலமுறை 
பயன்படுத்த வேண்டுமென்றால்‌, 'மறுபடி செய்‌” (REPEAT) என்ற சொல்‌, கம்பிக்‌ 
கட்டளைக்கு முன்னால்‌ வர வேண்டும்‌. CX பதிவேட்டில்‌ உள்ள எண்ணிக்கை, 
கம்பிக்‌ கட்டளையை எத்தனை தடவை மறுபடி மறுபடி செயல்படுத்த வேண்டும்‌ 
என்பதைத்‌ தீர்மானிக்கும்‌. ஒவ்வொரு தடவை கம்பிக்‌ கட்டளையைச்‌ செயல்படுத்திய 
பிறகும்‌, CX இன்‌ மதிப்பு ஒரு பிட்‌ குறைக்கப்படும்‌. REP, REPZ / REPE மற்றும்‌ 
REPNZ / REPNE போன்றவை, 'மறுபடி செய்‌' என்றசெயலுக்கான கட்டளைகளாகும்‌. 


4.5.10 கொடி மற்றும்‌ முறைப்படுத்திக்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டளைகள்‌ 
(Flag and Processor Control Instructions) 

கொடி கட்டுப்பாட்டு கட்டளைகள்‌ 

STC : சுமைக்கொடி 1 என்று அமைவு பெறும்‌. 

CLE + சுமைக்கொடியின்‌ உள்ளடக்கம்‌ சுழியாகும்‌. 


CMC : சுமைக்கொடியின்‌ உள்ளடக்கம்‌ ஒன்றின்‌ நீரப்பு முறையில்‌ மாற்றம்‌ 


பெறும்‌. 
CLD : திசைக்கொடியின்‌ உள்ளடக்கம்‌ சுழியாகும்‌. 
STD :  திசைக்கொடி 1 என்று அமைவு பெறும்‌ 
பே : தடங்கல்‌ செயலியக்கக்‌ கொடியின்‌ உள்ளடக்கம்‌ சுழியாகும்‌. 
எட : தடங்கல்‌ செயலிலக்கக்‌ கொடியின்‌ உள்ளடக்கம்‌ 1 என்று அமைவு பெறும்‌. 


LAHF : கொடிப்‌ பதிவேட்டின்‌ உள்ளடக்கத்தை AH 
பதிவேட்டில்‌ பளுவேற்ற வேண்டும்‌. 
SAHF: AH இன்‌ உள்ளடக்கம்‌ கொடிப்‌ பதிவேட்டில்‌ சேமிக்கப்படும்‌. 


187 


முறைப்படுத்திக்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டளைகள்‌ 
HLT : முறைப்படுத்தி, கட்டளைகளைக்‌ கொணர்வது மற்றும்‌ அவற்றைச்‌ 
செயல்படுத்துவதை நிறுத்திவிடும்‌. 


WAIT : இந்தக்‌ கட்டளையைச்‌ செயற்படுத்தினால்‌, முறைப்படுத்தியானது பிற 
கட்டளைகளைச்‌ செயல்படுத்துவதை நிறுத்திவிடும்‌. TEST முனை ஒன்றாக 





இருக்கும்‌ வரை 8086, எந்தக்‌ கட்டளையையும்‌ செயல்படுத்தாது. TEST 
முனை சுழிநிலைக்கு வந்துவிட்டால்‌ 8086, கட்டளைகளை 
செயல்படூத்துவதை தொடங்கிவிடும்‌. 


NOP : 8086 நுண்முறைப்படுத்தியில்‌ எந்த வேலையும்‌ நடைபெறாது. 


ESC : இந்தக்‌ கட்டளையைச்‌ செயல்படுத்துவதால்‌, உடன்‌ நுண்முறைப்படுத்திக்கு 
(Coprocessor) பிற கட்டளைகள்‌ அனுப்பப்படும்‌. 


4.5.11 அடுக்கு மற்றும்‌ அடுக்குத்‌ தொடர்பான கட்டளைகள்‌ 
(Stack and Stack related Instruction) 

இன்டைல்‌ 8086 நுண்முறைப்படுத்தி நினைவகத்தின்‌ கொள்ளளவு, 1MB 
ஆகும்‌. நினைவகம்‌ 16 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ள. ஒவ்வொரு பகுதியின்‌ கொள்ளளவு 
64 KB ஆகும்‌. 8086 நுண்முறைப்படுத்தியில்‌ ஒரே நேரத்தில்‌ நான்கு பகுதிகள்‌ 
மட்டும்‌ பயன்படுத்தப்படுகின்றன. அந்த நான்கு பகுதிகள்‌ குறியீடு பகுதி, தரவு பகுதி, 
அடுக்குப்‌ பகுதி மற்றும்‌ கூடுதல்‌ பகுதியாகும்‌. ஒவ்வாரு பகுதியின்‌ தொடக்க 
முகவரியும்‌ அந்தந்தப்‌ பகுதிப்‌ பதிவேட்டால்‌ தீர்மானிக்கப்படுகிறது. 

நினைவகத்தின்‌ அடுக்குப்‌ பகுதி, அடுக்குத்‌ தொடர்பான செயல்பாட்டிற்காகப்‌ 
பயன்படுகிறது. அடுக்குப்‌ பகுதி பதிவேட்டில்‌ 20004 என்ற முகவரி இருப்பதாகக்‌ 
கருதுவோம்‌. அடுக்குப்‌ பகுதியின்‌ தொடக்க முகவரி (55)0- 20000 பூ. அடுக்குப்‌ 
பகுதியின்‌ கொள்ளளவு 64KB ஆக (=FFFF y) இருப்பதால்‌, இந்தப்‌ பகுதியின்‌ கடைசி 
முகவரி 20000 + FFFF = 2FFFFy ஆகும்‌. அடுக்குத்‌ தொடர்பான எல்லாச்‌ 
செயல்பாடுகளும்‌, 20000 பு முதல்‌ 2FFFF ப வரை நடைபெறும்‌. அடுக்குப்‌ பகுதியில்‌ 
தற்போது பயன்பாட்டிலுள்ள நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரி அடுக்குச்‌ 
சுட்டிக்காட்டியால்‌ தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது, அடுக்குச்சுட்டிக்காட்டியில்‌ 
செயலூக்கம்‌ உடைய முகவரி (Effective address or offset address) 
இருக்கும்‌.5௪ இல்‌ 15004 என்ற செயலூக்கமுடைய முகவரி இருப்பதாகக்‌ கருதுவோம்‌. 
நினைவக இருப்பிடத்தின்‌ தரவு சார்ந்த முகவரி?,&- 20000, + 1500, = 21500. 

188 


CLI: 
இந்தக்‌ கொடியைச்‌ செயல்படுத்தினால்‌, தடங்கல்‌ செயலியக்கக்‌ கொடி மறு 
அமைவு பெறும்‌. மற்றும்‌ புறத்‌ தபங்கல்‌ உள்ளீடு செயல்‌ முடக்கப்படும்‌. 


INTs: 

இது ஒரு மென்ஸாருள்‌ தடங்கல்‌ கட்டளையாகும்‌. இந்தக்‌ கட்டளையைச்‌ 
செயல்படுத்தீனால்‌, முறைப்படுத்தியானது தீட்டநீரலில்‌ உள்ள இயல்பான கட்டளை 
வரிசையைச்‌ செயல்படுத்துவதை நீறுத்திக்கொள்ளும்‌. எகாடிப்‌ பதிவேட்டின்‌ உள்ளடக்கம்‌ 
அடுக்குக்கு நகர்த்தப்படும்‌. IF மற்றும்‌ TF கொடிகள்‌ சுழியாக்கப்படும்‌. CS மற்றும்‌ 
[இன்‌ உள்ளடக்கம்‌ அடுக்குக்கு நகர்த்தப்படும்‌. IP மற்றும்‌ C8இல்‌ உள்ள புதிய 
உள்ளட்க்கங்கள்‌, தடங்கல்‌ சேவை நீரற்செயல்முறையின்‌ (Interrupt service 
routine - ISR) Ası ss முகவரியைக்‌ குறிப்பதாக இருக்கும்‌. ISR ஐ முடித்த பிறகு, 
நுண்முறைப்படுத்தியானது முதன்மைத்‌ தீட்ட நிரலுக்கு, [RET கட்டளை மூலமாகத்‌ 
திரும்பிவிடும்‌. அடுக்கில்‌ சேமித்து வைக்கப்பட்டிருந்த 11, CS மற்றும்‌ SW இன்‌ 
உள்ளடக்கங்கள்‌, மறுபடியும்‌ IP, CS மற்றும்‌ ஒSWவிற்கே மாற்றப்படும்‌. 


IRET : | 
இது தடங்கல்‌ தீருப்புக்‌ கட்டளையாகும்‌. ஒவ்வாரு தடங்கல்‌ சேவை நீரற்‌ 
செயல்முறை முடிவிலும்‌, IRET கட்டளை சேர்க்கப்படும்‌. இந்தக்‌ கட்டளை , 
செயல்படுத்தப்படும்போது, அடுக்கில்‌ உள்ள IP மற்றும்‌ CS இல்‌ உள்ளடக்கங்கள்‌ 
மறுபடியும்‌ IP மற்றும்‌ CS க்கு நகர்த்தப்படும்‌. 


INTO: 

பிரவாகக்‌ கொடி அமைவு பெற்றால்‌, INTO கட்டளை செயல்படுத்தப்பட்டு 
8086 நுண்முறைப்படுத்தியில்‌ [NTN கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
செயல்பாடுகள்‌ நடைபெறும்‌. 


4.6 முகவரியிடல்‌ வகைகள்‌ 
(Addressing Modes) 


இடைநிலை மொழி கட்டளைகள்‌ (Assembly Language Instruction) 
இயக்க குறியீடு மற்றும்‌ இயமிகளால்‌ ஆனவை. 8086 ஒரு கட்டளையைச்‌ 
செயல்படுத்தும்போது, ஒரு குறிப்பிட்ட வேலையை இயமிகள்‌ (தரவுகள்‌ கொண்டு 
செய்து முடிக்கிறது. இந்த இயமிகள்‌ ஒரு கட்டளையின்‌ ஒரு பகுதியாகவோ, உள்ளார்ந்த 
பதிவேடுகளிலோ அல்லது நினைவகம்‌ மற்றும்‌ உள்ளீடுவளியீடு நிலையங்களிலோ 
194 


சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்‌. கட்டளைகளுக்குத்‌ தேவையான தரவுகளைத்‌ 
தெளிவாகக்‌ குறிப்பிடப்‌ பல யுக்திகள்‌ கையாளப்படுகிறது. இந்த யுக்த்களே, 
முகவரியிடல்‌ வகைகள்‌ எனப்படுகிறது. இன்டெல்‌ 8086 நுண்முறைப்படுத்தீயில்‌ 
பின்வரும்‌ முகவரியிடல்பயன்படுத்தப்படுகிறது. 


i) பதிவேடு முகவரியிடல்‌ (Register Addressing) 
ii) உடனடி முகவரியிடல்‌ (Immediate Addressing) 
iii) நேரடி முகவரியிடல்‌ (Direct Addressing) 
iv) பதிவேடு மறைமுக முகவரியிடல்‌ (Register Indirect Addressing) 
V) அடித்தள முகவரியிடல்‌ (Based Addressing) 
Vi) சுட்டிக்காட்டி முகவரியிடல்‌ (Indexed Addressing) 
Vil) அடித்தள மற்றும்‌ சுட்டிக்காட்டி முகவரியிடல்‌ 
(Based and Indexed Addressing) 


பதிவேடு முகவரியிடல்‌ 
(Register Addressing) 

இந்த வகையில்‌, ஒரு உள்ளார்ந்த US இயமியின்‌ மூலமாக 
இருக்கும்‌. உ.ம்‌ MOV DX, CX. அதாவது CX பதிவேட்டின்‌ உள்ளடக்கத்தை DX 
பதிவேட்டிற்கு நகர்த்த வேண்டும்‌. இங்கு மூலம்‌ மற்றும்‌ சேர்ப்பிட இயமிகள்‌, 
பதிவேடுகளின்‌ உள்ளடக்கமாக இருப்பதாகக்‌ குறிப்பிடப்படுகீன்றன. 


உடனடி முகவரியிடல்‌ 
(Immediate Addressing) 

இந்த வகையில்‌, கட்டளையிலே இயமி குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. உ.ம்‌ 
MOV BL, 36H. அதாவது 36H என்ற 8-பிட்‌ தரவை BL பதிவேட்டிற்கு நகர்த்த 
வேண்டும்‌. 


நேரடி முகவரியிடல்‌ 
(Direct Addressing) 

செயலூக்கமுடைய மூகவரி (Effective Address - EA), ஒரு 16-பிட்‌ 
எண்ணாகும்‌. நேரடி முகவரியிடலில்‌ இந்த எண்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. 
€.ம்‌ MOV BL, [1200H]. இந்தக்‌ கட்டளையில்‌ 1200H என்பது, தரவுப்‌ பகுதீ 
அடித்தளத்திலிருந்து இடம்‌ பெயர்ந்த முகவரியாகும்‌. அதாவது தரவுப்‌ பகுதியில்‌, 
தரவு சார்ந்த முகவரி (Physical address) என்பது, PA = (DS)0 + 1200H ஆகும்‌. 


195 


DS:1200H என்ற நினைவக இருப்பிடத்தில்‌, 36, என்ற எண்‌ இருப்பதாக 
கருதுவோம்‌. மேலே குறிப்பிடப்பட்ட கட்டளையின்படி, 365 என்ற எண்ணை BL 
பதிவேட்டிற்கு நகர்த்த வேண்டும்‌. 


பதிவேடு மறைமுக முகவரியிடல்‌ 
(Register Indirect Addressing) 
இந்த மூகவரியிடல்‌ வகையில்‌, செயலூக்கமுடைய மூகவரி (Effective 
Address) சுட்டிக்காட்டிப்‌ பதிவேட்டிலோ (SI or DI) அல்லது அடித்தளப்‌ பதிவேட்டிலோ 
(BX) அல்லது அடித்தளச்‌ சுட்டிக்காட்டியிலோ (BP) இருக்கும்‌. ஒவ்வொன்றுக்கும்‌ தரவு 
சார்ந்த முகவரி (Physical address), பின்வருமாறு பெறப்படுகிறது. 
PA=(DS)0+(SI) — DS:SI 
(or) PA=(DS)0+(DI) — DS:DI 
(or) PA=(DS)0+(BX) — DS:BX 
(or) PA=(SS)0+(BP) — SS:BP 
@_.1b) MOV AX, [SI] 
DS : Sl என்ற நினைவக இருப்பிடத்தின்‌ உள்ளடக்கத்தை AL பதிவேட்டிற்கும்‌ 
மற்றும்‌ DS : 511 என்ற நினைவக இருப்பிடத்தின்‌ உள்ளடக்கதை AH satis aad 
நகர்த்த வேண்டும்‌. 


அடித்தள முகவரியிடல்‌ 
(Based Addressing) 

இந்த வகையில்‌, ஒரு இயமியின்‌ செயலூக்கமுடைய முகவரி என்பது 8-பிட்‌ 
அல்லது 16-பிட்‌ இடப்பெயர்ச்சி முகவரி மற்றும்‌ தரவுப்‌ பகுதியிலுள்ள BX பதிவேட்டின்‌ 
உள்ளடக்கத்தின்‌ கூட்டுத்தொகை ஆகும்‌. அல்லது அடுக்குப்‌ பகுதியிலுள்ள BP 
பதிவேட்டின்‌ உள்ளடக்கம்‌ மற்றும்‌ 8-பிட்‌ அல்லது 16-பிட்‌ இடப்பெயர்ச்சி முகவரியின்‌ 
கூட்டுத்‌ தொகையாகும்‌. €..ம்‌ MOV AL, SUM(BX) 
EA = SUM + (BX) மற்றும்‌ PA = (DS)0 + SUM + (BX) 


சுட்டிக்காட்டி முகவரியிடல்‌ 
(Indexed Addressing) 

இந்த வகை முகவரியிடல்‌, அடித்தள முகவரியிடல்‌ போன்றது. ஆனால்‌ இந்த 
வகையில்‌, ஒரு இயமியின்‌ செயலூக்கமுடைய முகவரி (EA) என்பது 8-பிட்‌ அல்லது 
16-பிட்‌ இடப்பெயர்ச்சி முகவரி மற்றும்‌ தரவுப்‌ பகுதியிலுள்ள SI மற்றும்‌ DI 
பதிவேட்டின்‌ உள்ளடக்கத்தின்‌ கூட்டுத்தாகையாகும்‌. உ.ம்‌ MOV AL, ARRAY [SI] 
இநதக்‌ கட்டளைப்படி EA = ARRAY + (SI) மற்றும்‌ PA = (DS)0 + ARRAY + (SI). 


196 


அடித்தள மற்றும்‌ சுட்டிக்காட்டி முகவரியிடல்‌ 
(Based and Indexed Addressing) 

இந்த வகையில்‌ செயலூக்கமுடைய முகவரி (EA) என்பது, அடித்தளப்‌ 
பதிவேடு (BX அல்லது BP) மற்றும்‌ சுட்டிக்காட்டிப்‌ பதிவேடு (51 அல்லது DD 
ஆகியவற்றின்‌ கூட்டூத்தொகையாகும்‌. @ 1s) MOV AL, [BX] [SI] இந்தக்‌ 
கட்டளைப்படி EA = (BX) + (SI) மற்றும்‌ PA = (DS)0 + (BX) + (SI), கட்டளையில்‌ 
கூடுதலாக இடப்பெயர்ச்சி முகவரி சேர்க்கப்பட்டால்‌, பின்‌ அந்த வகைமுகவரியிடலை 
அடித்தள மற்றும்‌ சுட்டிக்காட்டியைச்‌ சார்ந்த முகவரியிடல்‌ வகை (Relative 
Based and Indexed Addressing Mode) எனலாம்‌. 
(2.5) MOV AL, SUM [BX] [SI] 
இதில்‌ EA = SUM + BX + SI 

PA = (DS)0 + EA 


4.7 8086 நுண்முறைப்படுத்தியின்‌ தடங்கல்‌ அமைப்பு 
(Interrupt Structure of 8086 Microprocessor) 

8086 நுண்முறைப்படுத்தியின்‌ திட்ட நிரலில்‌ உள்ள கட்டளைகள்‌, எந்தவிதத்‌ 
தடங்கலுமின்றி ஒவ்வொன்றாகச்‌ செயல்படுத்தப்படும்‌. நுண்மூறைப்படுத்தியின்‌ 
செயல்பாட்டில்‌, புறச்சைகைகள்‌ அல்லது தடங்கல்‌ கட்டளைகள்‌ மூலமாகத்‌ தடங்கலை 
ஏற்படுத்தலாம்‌. இயல்பான கட்டளைகளை செயல்படுத்துவதன்‌ மூலம்‌ ஏற்படக்கூடிய 
சில பிழை நீபந்தனைகளாலும்‌ (Error Condition), தடங்கலை ஏற்படுத்தலாம்‌. 

ஒவ்வொரு கட்டளைச்‌ சுற்றின்‌ கடைசியில்‌, 8086 நுண்முறைப்படுத்தீ ஏதாவது 
தடங்கல்‌ ஏற்பட்டுள்ளதா என்பதைச்‌ சோதித்து பார்த்துக்‌ கொள்ளும்‌. தடங்கல்‌ 
ஏற்பட்டவுடன்‌, தீட்டநிரலில்‌ உள்ள கட்டளைகளைச்‌ செயல்படுத்துவதை நிறுத்திக்‌ 
கொள்ளும்‌. கொடிப்‌ பதிவேட்டின்‌ உள்ளடக்கம்‌ அடுக்குக்கு நகர்த்தப்படும்‌. பின்‌ CS 
மற்றும்‌ [இன்‌ உள்ளடக்கம்‌ அடுக்குக்கு நகர்த்தப்படும்‌. பின்‌ IP மற்றும்‌ CS 
ஆகியவை, தடங்கல்‌ சுட்டிக்காட்டி அட்டவணையால்‌ (Interrupt Pointer Table) 
குறிப்பிடப்படுகின்ற நான்கு நினைவக இருப்பிடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட புதிய 
மதிப்புகளால்‌ நிரப்பப்படும்‌. IF மற்றும்‌ TF கொடிகள்‌ சுழியாக்கப்படும்‌. IP மற்றும்‌ 
08 இல்‌ உள்ள புதிய உள்ளடக்கங்கள்‌, தடங்கல்‌ சேவை நிரற்செயல்முறையின்‌ 
(Interrupt Service Routine — ISR) வதாடக்க முகவரியைக்‌ குறிப்பதாக இருக்கும்‌. 
ISR ஐ முடித்த பிறகு, நுண்முறைப்படுத்தியானது முதன்மை திட்டநிரலுக்கு IRET 
கட்டளை மூலமாகத்‌ திரும்பிவிடும்‌. முறைப்படுத்தீ முதன்மைத்‌ தீட்டநீரலுக்குத்‌ 
திரும்புவதால்‌, அடுக்கில்‌ சேமித்து வைக்கப்பட்டிருந்த IP, CS மற்றும்‌ கொடிப்‌ 
பதிவேட்டின்‌ உள்ளடக்கங்கள்‌, மறுபடியும்‌ அவற்றிற்கே மாற்றப்படும்‌. 


197 


இருப்பிடங்கள்‌ (256 X 4 =1024) தேவைப்படுகின்றன. 1ஒஇன்‌ மதிப்பு, வவக்டரின்‌ கீழ்‌ 
வார்த்தைகளாகச்‌ (Low word) சேமிக்கப்படும்‌. $இன்‌ மதிப்பு வெக்டரின்‌ மேல்‌ 
வார்த்தைகளாகச்‌ (High word) சேமிக்கப்படும்‌. உதாரணத்திற்கு INTO என்ற 
தடங்கல்‌ வகைக்கு Per மதிப்பு 0000011 மற்றும்‌ 00001லும்‌, C5இன்‌ மதிப்பு 
000021] மற்றும்‌ 0000311லும்‌ சேமிக்கப்படும்‌. இவை படம்‌ (4.2086 
காட்டப்பட்டுள்ளன. 000041] முதல்‌ 00007 11 வரையிலான நான்கு இருப்பிடங்கள்‌ 
INT! என்ற கட்டளை வகைக்காகப்‌ பயன்படுத்தப்பகின்றன. இவ்வாறு மற்ற தடங்கல்‌ 
வகைகளான 11113 மற்றும்‌ INT4 ஆகியவற்றிற்கு, எட்டு நீனைவக இருப்பிடங்கள்‌ 
ஒதுக்கப்பட்டூுள்ளன. 


00603. cs, 
60002, cs 


ப்‌ 


படம்‌ (4.20) INTO தபங்கலின்‌ முகவரி அட்டவணை 


INTO, INTI, INT3 மற்றும்‌ INT4 ஆகியவை உள்ளார்ந்த தடங்கல்களாகும்‌. 
இவற்றை முறையே வகுத்தல்‌ பிழை (Divide error), ஒற்றை அடி (single step). 
இடைவெளிப்‌ புள்ளி (Break point) மற்றும்‌ பிரவாகம்‌ (over flow) எனவும்‌ 
அழைக்கலாம்‌. இரண்டாவது சுட்டிக்காட்டி, மறைக்க முடியாத தடங்கலின்‌ 
(Non maskable interrupt - NMI) நீரற்‌ செயல்முறைகளுக்கான தொடக்க 
முகவரியை அடையாளம்‌ காட்டும்‌. அடுத்த 27 சுட்டிக்காட்டிகள்‌ ௫ முதல்‌ 31 வறை, 
அட்டவணையின்‌ மூன்பதிவு பகுதியை (Reserved Portion) குறிக்கின்றன. மீதமூள்ள 
224 சுட்டிக்காட்டிகள்‌ (INT32 முதல்‌ INT255 வரை அதாவது [11720 முதல்‌ 
INTFF, வறை, வன்பொருள்‌ அல்லது மென்பொருள்‌ தடங்கல்களின்‌ தேவைக்காகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 


199 


4.7.2 வன்பொருள்‌ தடங்கல்‌ 
(Hardware Interrupt) 

புறசாதனங்களிலிருந்து சைகைகளை அனுப்பி,8086 நுண்முறைப்படுத்தியில்‌ 
தடங்கலை ஏற்படுத்தலாம்‌. இந்தச்‌ சைகைகளை, INTR முனை மூனை19 அல்லது 
NMI முனையின்‌ முனை 17) வழியாக அனுப்பலாம்‌. இவை வன்பொருள்‌ 
தடங்கல்கள்‌ எனப்படும்‌. 


INTR: 

இந்தத்‌ தடங்கல்‌ சைகையானது, புறச்சாதனங்களுக்கு ஊர்திச்‌ சேவை 
தேவைப்படுகிறது என்பதை, 8086 நுண்முறைப்படுத்திக்கு உணர்த்தும்‌. ஒவ்வொரு 
கட்டளைச்‌ சுற்றின்‌ கடைசி கடிகாரச்‌ சுற்றில்‌, INTR சைகை வந்திருக்கிறதா என்பதை 
8086 சோதித்துப்‌ பார்க்கும்‌. 1141 1%சைகையை ஏற்றுக்‌ கொண்டதற்கு அடையாளமாக 
8086 நுண்முறைப்படுத்தியானது, தாழ்நிலை INTA சைகையை முனை 24இன்‌ 
வழியாகப்‌ புறச்சாதனங்களுக்குத்‌ திரும்ப அனுப்பும்‌. INTA சைகையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு புற மின்சுற்றானது, தடங்கல்‌ வகை எண்ணைத்‌ தரவு ஊர்தி வழியாக 
808658 அனுப்பும்‌. தடங்கல்‌ வகை எண்ணை 8086 பெற்றுக்‌ கொண்டவுடன்‌, 
கொடிப்‌ பதிவேட்டில்‌ உள்ளதை அடுக்குக்கு நகர்த்தும்‌. பின்‌ IF மற்றும்‌ TFe 
சுழியாக்கும்‌. CS மற்றும்‌ Pags உள்ளடக்கங்கள்‌ அடுக்குக்கு நகர்த்தப்படும்‌. 
தடங்கல்‌ சேவை நீரற்‌ செயல்முறைக்கு, தடங்கல்‌ சுட்டிக்காட்டி அட்டவணையிலிருந்து 
பெறப்பட்ட மதீப்புகளால்‌, IP மற்றும்‌ CS நிரப்பப்படும்‌. நிரற்‌ செயல்முறையின்‌ 
முடிவில்‌, IRET கட்டளையைச்‌ செயல்படுத்திக்‌ கட்டுப்பாடானது முதன்மைத்‌ 
திட்டநிரலுக்கு மாற்றப்படும்‌. 


மறைக்க முடியாத தடங்கல்‌ - வகை 2 
(Non maskable Interrupt — Type 2) 

இதுவும்‌ ஒரு வன்பொருள்‌ தடங்கலாகும்‌. மறைக்க முடியாத தடங்கல்‌ 
முனையின்‌ வழியாக முனை 17) உயர்நிலைச்‌ சைகை கிடைக்கப்பெற்றால்‌, 8086 
நுண்முறைப்படுத்தி வகை - 2 INT2) தடங்கலை ஏற்படுத்தும்‌. அதாவது, கொடிப்‌ 
பதிவேட்டின்‌ உள்ளடக்கம்‌ அடுக்குக்கு நகர்த்தப்படும்‌. IF மற்றும்‌ இன்‌ மதிப்பு, 
சுழியாகும்‌. மேலும்‌ CS மற்றும்‌ 11இன்‌ உள்ளடக்கங்கள்‌ அடுக்குக்கு நகர்த்தப்படும்‌. 
பிறகு தடங்கல்‌ நீரற்‌ செயல்முறைக்காக CS மற்றும்‌ [? இன்‌ உள்ளடக்கங்கள்‌ தடங்கல்‌ 
சுட்டிக்காட்டி அட்டவணையிலிருந்து பெறப்பட்ட மதிப்புகளால்‌ நிரப்பப்படும்‌. இந்தத்‌ 
தடங்கலின்‌ மூலம்‌, மின்சாரம்‌ இல்லாத நீலையைத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


200 


4.7.3 உள்ளார்ந்த தடங்கல்கள்‌ 
(Internal Interrupts) 

INTO, INTI, INT3 மற்றும்‌ INTA ஆகியவை, 8086 நுண்முறைப்படுத்தியின்‌ 
உள்ளார்ந்த தடங்கல்களாகும்‌. மற்ற தடங்கல்களைக்‌ காட்டிலும்‌ இந்த நான்கு 
தடங்கல்களுக்கு, அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கப்படுகிறது. இந்த நான்கு 
தடங்கல்களையும்‌, தடங்கல்‌ செயலியக்கக்‌ கொடியால்‌ மறைக்க முடியாது. உள்ளார்ந்த 
நான்கு செயல்பாடுகள்‌ 1) வகுத்தல்‌ பிழை (Divide Error) ii) ஒற்றை அடி 
(Single Step) iii) இடைவெளிப்‌ புள்ளி (Break Point) 15) பிரவாகம்‌ (Overflow) 
ஆகியவையாகும்‌. இந்த நான்கு செயற்பாட்டில்‌ ஏதாவது ஒன்று ஏற்பட்டாலும்‌, 
8086  நுண்முறைப்படுத்தியானது, தன்னிச்சையாகத்‌ தெரிந்து கொள்ளும்‌. 
பின்‌ கட்டூப்பாடானது சேவை செயல்முறைக்கு மாற்றப்படும்‌. இவற்றின்‌ 
செயல்பாடுகளைப்‌ பற்றிக்‌ கீழே காண்போம்‌. 


வகுத்தல்‌ பிழை தடங்கல்‌ (NTO) 
8086 நுண்முறைப்படுத்தி, DIV கட்டளையையோ அல்லது [DIV 
கட்டளையையோ  செயல்படுத்தும்போது, INTO தபங்கலானது பிழை 


நீபந்தனையைக்‌ குறிக்கும்‌. வகுக்கும்‌ எண்‌ சுழியாக இருந்தாலோ அல்லது DIV 
அல்லது IDIV கட்டளையைச்‌ செயற்படுத்தும்போது வரக்கூடிய முடிவு 
சேருமிடத்தில்‌ சேமிக்க முடியாத அளவுக்குப்‌ பெரிதாக இருந்தாலோ வகுத்தல்‌ பிழை 
ஏற்படும்‌. வகுத்தல்‌ பிழை கண்டுபிடிக்கப்பட்டால்‌, 8086 நுண்முறைப்படுத்தியானது 
INTO தடங்கலைச்‌ செய்யும்‌. இதனால்‌ 8085ல்‌ வழக்கமாக ஏற்படக்கூடிய 
மாற்றங்கள்‌ ஏற்படும்‌. 


ஒற்றை அடி தடங்கல்‌ (INTI) 

பொறிக்‌ கொடி (Trap flag) அமைவு பெறும்போது, ஒற்றை 'அடி முறை 
செயற்பாடு செயலியக்கம்‌ பெறும்‌. பொறிக்‌ கொடி ஒன்று என அமைவு பெற்றால்‌ 
8086 முறைப்படுத்தியானது, ஒவ்வொரு கட்டளையையும்‌ செயல்படுத்திய பிறகு 
INTI தடங்கலை ஏற்படுத்தும்‌. பின்‌ 8086இல்‌ வழக்கமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள்‌ 
ஏற்படும்‌. 
இடைவெளிப்‌ புள்ளி தடங்கல்‌ (17173) 

[1413 தடங்கலை ஒரு கட்டளையாகவும்‌ பயன்படுத்திக்‌' கொள்ளலாம்‌. இந்த 
கட்டளையைத்‌ தீட்டநீரலில்‌ இடையில்‌ சேர்த்துக்‌ கொள்ளலாம்‌. இவ்வாறு சேர்த்தால்‌, 
முறைப்படுத்தியானது கிட்டநீரலில்‌ 1141 3க்கு முந்திய கட்டளைகளைச்‌ செயல்படுத்தும்‌. 
11413 வந்தவுடன்‌, இடைவெளிப்புள்ளி செயல்முறையைச்‌ செயல்படுத்தத்‌ 
தொடங்கிவிடும்‌. 

201 


பிரவாகத்‌ தடங்கல்‌ (INT 4) 

இரு குறியீடு எண்களைக்‌ கொண்டு நடந்த கணிதச்‌ செயல்பாடுகளின்‌ 
மூடிவு, சேருமிடப்‌ பதிவேட்டிலோ அல்லது நினைவக இருப்பிடங்களிலோ சேமிக்க 
முடியாத அளவு பெரிதாக இருந்தால்‌, பிரவாகக்‌ கொடி ஒன்று என அமைவு 
பெறும்‌. இவ்வாறு அமைவு பெறுவதன்‌ மூலம்‌, பிரவாகநிலையை அது 
உணர்த்துகிறது. பிறகுமுறைப்படுத்தியானது INTA தடங்கலை ஏற்படுத்தும்‌. 


4.7.4 மென்பொருள்‌ தடங்கல்‌ வகை ௦ முதல்‌ 255 வறை 
(Software Interrupts - Types 0 through 255) 

8086 நுண்முறைப்படுத்தியில்‌ 256 மென்பொருள்‌ தடங்கல்கள்‌ உள்ளன. 
இந்த வகையில்‌, மென்பொருள்‌ கட்டளையான 11410 ஐ கொண்டு, முறைப்படுத்தியில்‌ 
தடங்கல்‌ ஏற்படுத்தப்படுகிறது. இதில்‌ 1 என்பது வகை எண்ணைக்‌ குறிக்கும்‌. இந்த 
வகைத்‌ தடங்கல்களை தடங்கல்‌ செயலியக்கக்‌ கொடி மூலம்‌ மறைக்க முடியாது. 114171 
கட்டளையைச்‌ செயல்படுத்தினால்‌ கொடிப்‌ பதிவேட்டின்‌ உள்ளடக்கம்‌ அடுக்குக்கு 
நகர்த்தப்படும்‌. IF மற்றும்‌ இன்‌ மதிப்பு சுழியாகும்‌. மேலும்‌ CS மற்றும்‌ 11இன்‌ 
மதிப்புகள்‌, அடுக்குக்கு நகர்த்தப்படும்‌. பின்‌ கட்டுப்பாடு சேவை, செயல்முறைக்கு 
மாற்றப்படும்‌. எவளிபுறத்‌ தடங்கல்களை விட, இவை அதிக முக்கியததுவம்‌ வாய்ந்தவை. 


4.8 இன்டெல்‌ 8086இன்‌ தீட்ட நிரலாக்கம்‌ 
(Programming of Intel 8086) 

ஒரு குறிப்பிட்ட வேலையை முழுமையாகச்‌ செய்து முடிப்பதற்கான கட்டளைத்‌ 
தொடர்‌, திட்டநீரல்‌ (Program) எனப்படும்‌. நாம்‌ எழுதிய தீட்ட நீரலை, 
நுண்முறைப்படுத்தி மூலம்‌ செயல்படுத்தி பார்ப்பதற்கு, செயற்குறிப்பு (Mnemonics) 
மூலம்‌ குறிப்பிடப்பட்ட கட்டளைகளை இயந்தீர குறியீடாக மாற்ற வேண்டும்‌. ஒவ்வாரு 
கட்டளையிலும்‌ இரண்டு பகுதிகள்‌ இருக்கும்‌. ஒன்று இயக்கக்‌ குறியீடு (Opcode) 
மற்றொன்று இயமிகள்‌ (Operands) இன்டெல்‌ 8086 கட்டளைகளின்‌ நீளம்‌ 1 முதல்‌ 
6 பைட்டூுகள்‌ வரை இருக்கும்‌. இதில்‌ முதல்‌ பைட்‌, எப்பொழுதும்‌ இயக்கக்‌ குறியீடாக 
இருக்கும்‌. சில கட்டளைகளின்‌ இயந்தீரக்‌ குறியீடுகள்‌, ஒன்று அல்லது பல 
பைட்டுகளால்‌ ஆனவை. இந்தப்‌ பைட்டுகளையும்‌ இயக்கக்‌ குறியீடுகள்‌ எனலாம்‌. 

இன்டெல்‌ 8085 நுண்முறைப்படுத்தியில்‌ 246 கட்டளைகள்‌ உள்ளன. 
அவற்றிற்கான இயக்கக்‌ குறியீடுகள்‌, உடனடி அட்டவணையில்‌ (Readymade chart) 
கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த மாதிரி உடனடி அட்டவணை 8086 
நுண்முறைப்படுத்திக்கு கிடையாது. அந்த அட்டவணையைத்‌ தயார்‌ செய்வதும்‌ 
கடினமானது. ஏனென்றால்‌, MOV கட்டளைக்கு 261024 விதமான இயக்கக்‌ 
குறியீடுகள்‌ இருக்கும்‌. இதே “போன்று ADD, SUB மற்றும்‌ சில கட்டளைகளுக்கு 


202 


நிறைய இயக்கக்‌ குறியீடுகள்‌ உள்ளன. எனவே, கட்டளை மாதீரிகளைப்‌ ப்யன்படுத்தி 
(nstruction template), இயந்திரக்‌ குறியீடுகளைத்‌ திட்டமிடுபவரே (Programmer) 
உருவாக்க வேண்டும்‌. இவ்வாறு இயறந்தீரக்‌ குறியீடுகளை உருவாக்குவது மிகவும்‌ 
கடினமானது. இதனைத்‌ தவிர்க்கக்‌ rre (Assembler) என்ற மென்பொருளைக்‌ 
கொண்டும்‌ இயந்திரக்‌ குறியீடுகளை உருவாக்கலாம்‌. 


4.8.1 MOV instruction 
(Template for MOV instruction) 
பின்வருமாறு, மூலத்திலிருந்து சேர்ப்பிடத்திற்கு இயமியை நகர்த்தக்கூடிய 
MOV கட்டளைக்கான குறியீடு மாதீரி (Coding template), அட்டவணை (4.2) இல்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. 
8) ஒரு பதிவேட்டிலிருந்து மற்ஹாரு பதிவேட்டிற்கு இயமியை நகர்த்துதல்‌ 
அல்லது 
b) ஒரு பதிவேட்டிலிருந்து நினைவக இருப்பிடத்திற்கு இயமியை நகர்த்துதல்‌. 
அல்லது 
C) ஒரு நினைவக இருப்பிடத்திலிருந்து பதிவேட்டிற்கு இயமியை நகர்த்துதல்‌. 


மேலே கூறிய மூன்று செயல்களிலும்‌, இயமிகளில்‌ ஒரு இயமி பதிவேடாக இருக்‌ 
கும்‌. 













பைட்‌ 4 


disp. high 


addr. high 


பைட்‌ 1ல்‌ w=0 - பைட்‌ செயற்பாட்டிற்காகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 





பைட்‌ 1 


100010 d w 





அல்லது addr. low 





அட்டவணை (4.2 ) 


W=1 ——> வார்த்தை செயற்பாட்டிற்காக பயன்படுத்தப்படூகிறது. 
d=0 — பைட்‌ 2இல்‌ உள்ள REG மூலப்‌ பதிவேடாகும்‌. 


d=] —> பைட்‌ 2இல்‌ உள்ள REG சேர்ப்பிடப்‌ பதிஷோகும்‌. 
அட்டவணை (4.3)இல்‌ காட்டியுள்ளபடி பைட்‌ 2இல்‌ உள்ள 3பிட்‌ REG புலம்‌, ஒரு 8பிட்‌ 


203 


அல்லது 16பிட்‌ பதிவேட்டைக்‌ குறிக்கிறது. பைட்‌ 2இல்‌, மூன்று பிட்டுகள்‌ REG புலத்தை 
குறிக்கின்றன. மீதமுள்ள 5பிட்டுகள்‌, பதிவேடு / நினைவகத்தை 32 விதமான 
வழிகளில்‌ குறிக்கின்றன. 5பிட்‌ புலம்‌, 2பிட்‌ MOD புலமாகவும்‌, ஒரு 3-பிட்‌ R/M 
புலமாகவும்‌ பிரிக்கப்படுகிறது. 

பைட்‌ 2இல்‌ உள்ள 3பிட்‌ REG புலம்‌ 











101 




















a0 
110 | SI | DH 
111 DI BH 
L L 
அட்டவணை (4.3) 


MOD புலமானது, நான்கு விதமான செயற்பாட்டினை முடிவு செய்கிறது 
(MOD = 00,01,10 மற்றும்‌ 11). ஒவ்வொரு முறைக்கும்‌, 3பிட்‌ R/M புலமானது, 
இயமிகளில்‌ மற்றொரு இயமியின்‌ பதிவேட்டைியோ அல்லது முகவரியிடல்‌ 
முறையையோ குறிக்கிறது. 


MOD 11: 

இந்த முறையில்‌, இரண்டு இயமிகளும்‌ பதிவேடுகளில்‌ இருக்கும்‌. இது 
பதிவேடு மூகவரியிடல்‌ முறையைச்‌ சார்ந்தது. அட்டவணை (4.4) இல்‌ 
கொடுக்கப்பட்டூள்ளபடி, SAL R/M புலமும்‌ ஒரு பதிவேடாகும்‌. 
3பிட்‌ R/M புலம்‌ 





A 


CX 





w 


|x 


SP 


w O 





g 
Ww 
T 


ij 
— 


அட்டவணை (4.4) 
204 


MOD 00 

இந்த முறையில்‌ இரண்டாவது Sud, ஒரு நினைவக இருப்பிடத்தின்‌ 
உள்ளடக்கமாக இருக்கும்‌. இவை அட்டவணை (4.5 )இல்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 
341 R/M புலம்‌ 
R/M செயஜூக்கமூடைய மூகவரி [EA] | மூகவரியிடல்‌ முறை 








(000 |[BX]+[SI] அடித்தள மற்றும்‌ சுட்டிக்காட்டி 
1001 [BX] + [DI] அடித்தள மற்றும்‌ சுட்டிக்காட்டி . 


அடித்தள மற்றும்‌ சுட்டிக்காட்டி 





0100  |[BP]+ [SI] 
011 TBP] + [Dr] 


























அடித்தள மற்றும்‌ சுட்டிக்காட்டி 
100 [51] பதிவேடு மறைமுக முகவரியிடல்‌ 
101 [DI] பதிவேடு மறைமுக முகவரியிடல்‌ 
110 கட்டளையின்‌ ஒரு பகுதி நேரடி முகவரியிடல்‌ 
[BX] பதிவேடு மறைமுக முகவரியிடல்‌ 
அட்டவணை (4.5 ) 
MOD 01 


இந்த முறையில்‌ இரண்டாவது இயமி, நினைவக இருப்பிடத்தில்‌ இருக்கும்‌. 
ஒரு 8பிட்‌ இடப்பெயர்ச்சி முகவரி, செயலூக்கம்‌ உடைய முகவரி கணக்கிடுதலில்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்படும்‌. இவை. அட்டவணை (4.6 )இல்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


ணை 


அடித்தள மற்றும்‌ மறைமுக முகவரியிடல்‌ 


அடித்தள மற்றும்‌ மறைமுக முகவரியிடல்‌ 


அடித்தள மற்றும்‌ மறைமுக முகவரியிடல்‌ 
மறைமுக முகவரியிடல்‌ 


மறைமுக முகவரியிடல்‌ 

































அடித்தள முகவரியிடல்‌ 
அடித்தள முகவரியிடல்‌ 








205 


MOD 10 
ree முறையில்‌ இரண்டாவது இயமி, நினைவக இருப்பிடத்தில்‌ இருக்கும்‌. 

ஒரு 16பிட்‌ இடப்பெயர்ச்சி முகவரி, செயலூக்கம்‌ உடைய முகவரி கணக்கிடுதலில்‌ 

சேர்த்துக்‌ கொள்ளப்படும்‌. இவை அட்டவணை ( 4.7 )இல்‌ கொடுக்கப்பட்டூள்ளன. 

3-பிட்‌ R/M புலம்‌ 

எயலூக்கமுடைய முகவரி [EA] | மூகவரியிடல்‌ முறை 


[BX] + [SI] +016 
[BX] + [DI] + d16 அடித்தள மற்றும்‌ மறைமுக முகவரியிடல்‌ 
பப 
o1 [BP] + (DJ dis 
101 
110 |[BP]+d16 u அடித்தள முகவரியிடல்‌ 
டட 
அட்டவணை ( 4.7 ) 
மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணைகளைப்‌ பயன்படுத்தி, சில கட்டளைகளுக்கு 
இயந்தீரக்‌ குறியீடுகளை எவ்வாறு பெறலாம்‌ என்பதைப்‌ பார்ப்போம்‌. 














































] தரவுகளை ஒரு பதிவேட்டிலிருந்து மற்றொரு பதிவேட்டிற்கு நகர்த்துதல்‌ 
MOV AX, BX 

AX மற்றும்‌ BX ஆகியவை 16-பிட்‌ பதிவேடூகள்‌ . 

இந்த கட்டளைக்கான மாதிரி 
பைட்‌ ~1 பைட்‌ -2 


100010 D W MOD REG 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைப்படி, தரவை ஒரு 16-பிட்‌ பதிவேட்டிலிருந்து 
மற்றொரு 16-பிட்‌ பதிவேட்டிற்கு நகர்த்த வேண்டும்‌. அதனால்‌ MOD = 11. 

மேலும்‌ வார்த்தைச்‌ செயல்பாட்டிற்கு W = 1 D=0 என்றால்‌, பைட்‌-2இல்‌ உள்ள REG 
என்பது மூல பதிவேடாக இருக்கும்‌. REG = BX =011.R/M என்பதும்‌ ஒரு பதிவேடாகும்‌. 
இந்தக்‌ கட்டளைப்படி R/M என்பது AX = 000. எனவே, இரண்டு பைட்‌ குறியீடுகள்‌ 
இயக்கக்‌ குறியீடு d w mod reg r/m 


100010 0 1 11 011 000 
89 d8 


206 


எனவே MOV AX, BX என்ற கட்டளையின்‌ இயக்கக்‌ குறியீடு 89, D8 ஆகும்‌. 

இதே கட்டளைக்கு D=] என்றால்‌, பைட்‌-2 இல்‌ உள்ள REG ஒரு சேர்ப்பிடப்‌ 
பதிவேடாகும்‌. அதனால்‌ AX = 000. R/M என்பதும்‌ ஒரு பதிவேடாகும்‌. R/M என்பது 
BX =011 


இயக்கக்‌ குறியீடு d w ` mod reg r/m 
8B C3 


MOV AX, BX என்ற கட்டளையின்‌ இரண்டாவது குறியீடு 8B, C3 எனவே, 
இந்த வகையான MOV கட்டளைக்கு இரண்டு இயந்திரக்‌ குறியீடுகள்‌ உள்ளன. 
இவற்றில்‌ ஏதாவது ஒன்றைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


இதரவை ஒரு நினைவக இருப்பிடத்தீலிருந்து ஒரு பதிவேட்டிற்கு நகர்த்துதல்‌ 
MOV AX, [SI] 
பைட்‌ 2இல்‌ உள்ள REG ஒரு சேர்ப்பிடப்‌ பதிவேட்டைக்‌ குறிக்கிறது. எனவே, 
AX = 000 மற்றும்‌ D=1, W=1. SI பதிவேட்டின்‌ உள்ளடக்கம்‌ செயலூக்கமுடைய 
முகவரியாகும்‌. 13/1, என்பது SI பதிவேடாகும்‌. MOD 00 என்ற முறையில்‌ SI=100 


இயக்கக்‌ குறியீடு d w mod reg r/m 
8B 04 


MOV AX, [SI] யின்‌ இயந்திரக்‌ குறியீடு 8B, 04 ஆகும்‌. 


3 உடனடி தரவை ஒரு பதிவேட்டிற்கு நகர்த்துதல்‌ 
MOV AL, 25 
இந்தக்‌ கட்டளைக்கான மாதிரி 


1011 W reg d8 


W=0, reg = AL = 000, d8 = 25H 


207 


இயக்கக்‌ குறியீடு w reg dg 


BO 25 
MOV AL, 25 இன்‌ இயந்திரக்‌ குறியீடு BO, 254 ஆகும்‌. 
4) இரண்டு பதிவேடுகளின்‌ உள்ளடக்கத்தைக்‌ கூட்டுதல்‌ 
ADD AL, BL 
இந்தக்‌ கட்டளைகளுக்கான மாதீரி 


0-0 எனில்‌ பைட்‌ 2-இல்‌ உள்ள reg மூலமாகச்‌ செயல்படும்‌. எனவே BL=011,W=0, 
MOD=11 மற்றும்‌ r/m = AL = 000 


000000 0 0 11 011 000 
00 D8 


ADD, AL, BL இன்‌ இயந்திரக்‌ குறியீடு 00, D&y ஆகும்‌. 


4.8.2 பகுதிப்‌ புறக்கணிப்பு முற்சேர்க்கை 
(Segment override prefix) 
குறியீடு பகுதியிலிருந்து (Code segment) கட்டளை கொணர்தல்‌ 

நடைபெறும்போது, செயலூக்கமுடைய முகவரி (EA), IP இல்‌ இருக்கும்‌. அடுக்குப்‌ 
பகுதியில்‌ அடுக்குச்‌ செயற்பாட்டிற்கான செயலூக்கமுடைய முகவரி, 81”இல்‌ இருக்கும்‌. 
பதிவேடு மறைமுக முகவரியிடல்‌ முறையில்‌, தரவுப்‌ பகுதியிலுள்ள செயலூக்கமுடைய 
முகவரி BX, SI அல்லது DIஇல்‌ இருக்கும்‌. அதே போன்று அடுக்கு பகுதியிலுள்ள 
செயலூக்கமுடைய முகவரி BPஇல்‌ இருக்கும்‌. CS@ev உள்ள செயலூக்கமுடைய 
முகவரி BX பதிவேட்டிலும்‌, DS உள்ள. செயலூக்கமுடைய முகவரியை BP 
பதிவேட்டிலும்‌ வைக்க வேண்டுமென்றால்‌, பகுதிப்‌ புறக்கணிப்பு முற்சேற்க்கையைப்‌ 
(Segment override prefix) பயன்படுத்த வேண்டும்‌. உதாரணத்திற்கு MOV[BX], 
AL இந்தக்‌ கட்டளைப்படி இல்‌ உள்ளதை DS உள்ள நினைவக இருப்பிடத்திற்கு 
நகர்த்த வேண்டும்‌. செயலூக்கமுடைய முகவரி BXஇல்‌ இருக்கும்‌. 

ஆனால்‌ ALBed உள்ளதை 08இல்‌ உள்ள நினைவக இருப்பிடத்திற்கு நகர்த்த 
வேண்டுமென்றால்‌, பகுதீப்‌ புறக்கணிப்பு முற்சேர்க்கையைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 
எனவே மேலே குறிப்பிடப்பட்ட கட்டளை கீழ்கண்டவாறு சிறிது மாற்றி அமைக்கப்படும்‌. 

MOV CS : [BX], AL 


208 


இந்தக்‌ கட்டளைப்படி செயலூக்கமுடைய முகவரி BX இல்‌ இருக்கும்‌. பகுதீப்‌ புறக்கணிப்பு 
முற்சோ;க்கை, பயன்படுத்தக்கூடிய கட்டளைகளின்‌ இயந்திர குறியீட்டை உருவாக்கக்‌ 
கூடுதல்‌ பைட்‌ தேவைப்படும்‌. அந்தப்‌ பைட்டைப்‌ பகுதிப்‌ புறக்கணிப்பு முற்சேர்க்கை 
பைட்‌ எனலாம்‌. (Segment override prefix byte - SOP byte). SOP 
பைட்டின்‌ அமைப்பு, கீழ்க்கண்டவாறு இருக்கும்‌. 

001 SR 110 | 


SR இன்‌ மதிப்பு அட்டவணை (4.8 ) இல்‌ கொடுக்கப்பட்டள்ளது. 
பகுதி பதிவேடு | 















11 DS 
அட்டவணை (4.8 ) 











4.8.3 கூட்டாளர்‌ மற்றும்‌ கூட்டாளர்‌ வழிமுறைகள்‌ 
(Assembler and Assembler Directives) 

கூட்டாளர்‌ (Assembler) என்பது, ஒரு மென்பொருளாகும்‌. இந்த 
மென்பொருள்‌, இடை மொழியில்‌ (Assembly Language) எழுதப்பட்ட 
கட்டளைகளை இயந்திரக்‌ குறியீடாகவோ அல்லது ஈரடிக்‌ குறியீடாகவோ மாற்றம்‌ 
செய்யும்‌. கூட்டாளர்‌ வழிமுறைகள்‌ கட்டளைகளைப்‌ போன்றவை. இவற்றை கூட்டாளர்‌ 
மென்பொருளில்‌ மட்டும்தான்‌ பயன்படுத்த முடியும்‌. நுண்முறைப்படுத்தியில்‌ 
பயன்படுத்த முடியாது. ASSUME, DB, DW, SEGMENT, ENDS, PROC, END 
போன்றவை சில கூட்டாளர்‌ வழிமுறைகளாகும்‌. இவற்றின்‌ பொருள்‌ மற்றும்‌ 
செயல்முறைகள்‌ பற்றிக்‌ கீழே காண்போம்‌. 


) ASSUME 

இந்த வழிமுறை, எந்தப்‌ பகுதியைப்‌ (Segment) பயன்படுத்த வேண்டும்‌ என்று 
கூட்டாளருக்குக்‌ கட்டளையிடும்‌. 

ASSUME CS : C_HERE 

இந்த வாக்கியமானது, ஒரு தீட்ட நிரலில்‌ உள்ள கட்டளைகள்‌ C HERE 
என்று குறிப்பிடப்பட்ட பகுதியில்‌ இருப்பதாகக்‌ கூட்டாளருக்கு உணர்த்தும்‌. தரவுப்‌ 


பகுதியைப்‌ (Data segment - DS) பயன்படுத்த வேண்டூுமன்றால்‌ D_HERE 
209 


என்றும்‌, அடுக்குப்‌ பகுதியைப்‌ (Stack segment - SS) பயன்படுத்த 
வேண்டுமென்றால்‌ S HERE என்றும்‌, கூட்டாளர்‌ வழிமுறையில்‌ குறிப்பிட வேண்டும்‌. 
ASSUME DS : D_HERE 
ASSUME SS :5 HERE 


2) DB - பைட்டை வரையறுத்தல்‌ 

இந்த வழிமுறையின்படி நினைவகத்தில்‌ ஒரு இருப்பிடமோ அல்லது 
பல இருப்பிடங்களோ தரவுகனைச்‌ சேமிக்க ஒதுக்கப்படும்‌. 

NUM! DB 45H 
இந்த வாக்கியப்படி, NUMI என்ற மாறிக்காக (Variable), ஒரு பைட்‌ நினைவக 
இருப்பிடம்‌ ஒதுக்கி வைக்கப்படும்‌ மற்றும்‌ 45H என்ற மதிப்பு, அந்த நினைவக 
இருப்பிடத்தில்‌ சேமிக்கப்படும்‌. உதாரணத்திற்கு, 

MOV AL, NUMI 
கட்டளைப்படி தரவுப்‌ பகுதியிலுள்ள NUM] என்று குறிப்பிடப்பட்ட நினைவக 
இருப்பிடத்தில்‌ உள்ளதை ALG நகர்த்த வேண்டும்‌. 


3) DW - வார்த்தையை வரையறுத்தல்‌ 
இந்த வழிமுறையானது, ஒரு வார்த்தையைச்‌ சேமிக்க, அடுத்தடுத்து உள்ள 
இரண்டு நினைவக இருப்பிடத்தை ஒதுக்குமாறு கூட்டாளருக்குக்‌ கட்டளையிடும்‌. 
MULTIPLIER DW 1234H என்ற வாக்கியப்படி MULTIPLIER என்று 
குறிப்பிடப்பட்ட நினைவக இருப்பிடத்தில்‌ 123417 என்ற தரவு சேமிக்கப்படும்‌. 


4) SEGMENT - தொடக்கப்‌ பகுதி 

இந்த வழிமுறையானது, தொடக்கப்‌ பகுதி எது என்பதைக்‌ கூட்டாளருக்கு 
உணர்த்தும்‌. 
உ.ம்‌ C HERE SEGMENT 

இந்த வாக்கியமானது, தொடக்கப்‌ பகுதி C HERE என்பதைக்‌ கூட்டாளருக்கு 
உணர்த்துகிறது. 


5) ENDS - முடிவு பகுதி 
இந்த வழிமுறையானது, முடிவு பகுதி எது என்பதைக்‌ கூட்டாளருக்கு உணர்த்தும்‌. 


210 


6) PROC - எசயல்முறை 
இந்த வழிமுறை, துணைத்‌ தீட்ட நீரலின்‌ தொடக்கம்‌ எது என்பதைக்‌. 
கூட்டாளருக்கு உணர்த்தும்‌. l 


7) EQU 

இந்த வழிமுறை தீட்டநீரலில்‌ வரக்கூடிய ஒரு மதிப்பிற்கோ அல்லது 
குறியீட்டிற்கோ பெயர்‌ சூட்டப்‌ பயன்படுத்தப்படும்‌. 
உ.ம்‌ VALUE EQU 39H 


8) END - தட்ட நிரலின்‌ முடிவு 

இந்த வழிமுறை, ஒரு திட்டநீரலின்‌ கடைசி வாக்கியமாக அமையும்‌. இந்த 
வாக்கியத்தின்‌. மூலம்‌ திட்டநீரல்‌ முடிந்து விட்டது என்பது, கூட்டாளருக்குத்‌ 
தெரிவிக்கப்படும்‌. 

சாதாரணமாக 8086 நுண்முறைப்படூத்தியில்‌, MASM சூட்டாளற்‌ என்ற 
மென்பொருளைக்‌ கொண்டு தீட்டநிரல்‌ செயல்படுத்தப்படும்‌. தீட்டநிரலை செயல்படுத்த 
கூட்டாளரைத்‌ தவிர EDITOR மற்றும்‌ LINKER என்ற மென்பொருள்களும்‌ 
தேவைப்படுகின்றன. EDITOR ஷமன்பொருளைக்‌ கொண்டு, இடைநிலை மொழியில்‌ 
எழுதப்பட்ட திட்டநிரலை உடைய ஒரு கோப்பை (File) உருவாக்கலாம்‌. திட்டநிரல்கள்‌, 
வன்வட்டுகளில்‌ (Hard Disk) சேமித்து வைக்கப்படுகின்றன. 


4.8.4 திட்டநிரல்‌ அமைப்பு 
(Program Structure) 

முதலில்‌ திட்டநிரலுக்குப்‌ பெயர்‌ கொடுக்க வேண்டும்‌. பெயரின்‌ அளவு 8 
எழுத்துகளுக்கு (Character) மேல்‌ மிகாமல்‌ இருக்க வேண்டும்‌. இந்தக்‌ கோப்பைச்‌ 
file சேமிக்கும்போது, ASM என்று பெயருக்கு பின்னால்‌ நீட்டிப்புச்‌ செய்ய வேண்டும்‌. 
பெயருக்கு அடுத்த வரி அரைப்புள்ளியுடன்‌ (semi colon) தொடங்கும்‌. இந்த வரி 
ஒரு குறிப்பை உணர்த்தும்‌. கூட்டாளர்‌, இந்தக்‌ குறிப்பிற்காக எந்தக்‌ குறியீடையும்‌ 
உருவாக்காது. பின்‌, தரவு பகுதி D_HERE என பெயரிடப்பட்டிருக்கும்‌. இந்தப்‌ பகுதியில்‌ 
தீட்டடிரலில்‌ வரக்கூடிய மாறிலி மற்றும்‌ மாறி (Variable) ஆகியவை 
வரையறுக்கப்பட்டிருக்கும்‌. இதற்காக EQU, DB, DW போன்ற கூட்டாளர்‌ 
வழிமுறைகள்‌ பயன்படூத்தப்படூம்‌ D HERE SEGMENT மற்றும்‌ D_HERE ENDS 


ஆகியவை, தரவுப்‌ பகுதியின்‌ தொடக்கம்‌ மற்றும்‌ முடிவாக இருக்கும்‌. இடைநிலை 
211 


மொழியில்‌ எழுதப்பட்ட கட்டளைகள்‌, குறியீடு பகுதியில்‌ இருக்கும்‌. குறியீடு பகுதி 
C_HERE எனப்‌ பெயரிடப்படும்‌. C_HERE SEGMENT மற்றும்‌ C_HERE 
ENDS ஆகியவை, குறியீடு பகுதியின்‌ தொடக்கம்‌ மற்றும்‌ முடிவாக இருக்கும்‌. 

குறியீடு பகுதியின்‌ முதல்‌ வரி, நிறுத்துக்குறியுடன்‌ கூடிய “START” என்ற 
லேபிலைக்‌(LABEL) கொண்டிருக்கும்‌. குறியீடு பகுதியின்‌ கடைசி வரி END 
வாக்கியமாக இருக்கும்‌. கட்டளைகள்‌ அனைத்தும்‌ குறியீடு பகுதியில்‌ இருக்கும்‌. 
JUMP மற்றும்‌ CALL கட்டளைக்கு லேபில்‌ பயன்படுத்தப்படும்‌. எல்லாத்‌ 
திட்டநிரல்களிலும்‌ முதல்‌ இரண்டு வரிகள்‌, தரவுப்‌ பகுதிப்‌ பதிவேட்டின்‌ உள்ளடக்கத்தை 
முடிவு செய்வதற்காக பயன்படுத்தப்படும்‌. தரவுப்‌ பகுதியின்‌ தொடக்கமுகவரியின்‌ மேல்‌ 
16 - பிட்டுகள்‌ DS பதிவேட்டில்‌ இருக்கும்‌. திட்டநிரலில்‌ உள்ள 1) HERE என்பவை 
இந்த 16-பிட்‌ முகவரியைக்‌ குறிக்கும்‌. தரவை நேரடியாக எந்தவொரு பகுதிப்‌ 
பதிவேட்டிற்கும்‌ நகர்த்த முடியாது. எனவே இந்த மதிப்பு, முதலில்‌ AX பதிவேட்டிற்கும்‌ 
பின்‌ AX லிருந்து DS பதிவேட்டிற்கும்‌ நகர்த்தப்படும்‌. 


தீட்டநீரல்‌, இடைநிலை மொழியில்‌ எழுதப்பட்டு, அவை பின்‌ EDITOR என்ற 
மென்பொருள்‌ மூலமாக பதிவுப்‌ செய்யப்படும்‌. திட்டநீரலானது ADBYT.ASM என்று 
சேமிக்கப்படும்‌. இந்தத்‌ திட்ட நிரலை நேரடியாகச்‌ செயல்படுத்த முடியாது. எனவே, 
திட்டநிரலை இயந்திரக்‌ குறியீடுகளாக மாற்றி, பின்‌ அவற்றைச்‌ செயல்படுத்த வேண்டும்‌. 
பின்வரும்‌ பிரிவுகளில்‌ சில தீட்ட நீரல்களைப்‌ பற்றி பார்ப்போம்‌. 


) இரண்டு 16-பிட்‌ எண்களைக்‌ கூட்டுதல்‌ 
(Addition of two 16-bit numbers) 

2567H மற்றும்‌ 3689H என்ற இரு எண்களைக்‌ கருதுவோம்‌. EQU 
வழிமுறையின்‌ மூலம்‌, இந்த எண்கள்‌ NUMI மற்றும்‌ NUM2 எனப்‌ பெயரிடப்படும்‌. 
DW என்ற வழிமுறையின்‌ மூலம்‌, இந்த இரு எண்களின்‌ கூட்டுத்‌ தொகையைச்‌ 


சேமிக்க ஒரு வார்த்தை இருப்பிடம்‌ ஒதுக்கப்படும்‌. இந்த இருப்பிடத்திற்கு RESULT 
என்று பெயரிடப்படும்‌. 


கட்டளைகள்‌ குறியீடு பகுதியில்‌ இருக்கும்‌. முதல்‌ எண்‌ AX பதிவேட்டிற்கும்‌, 
இரண்டாவது எண்‌ BX பதிவேட்டிற்கும்‌ நகர்த்தப்படும்‌. ADD AX, BX என்ற 
கட்டளை, இரு எண்களைக்‌ கூட்டி, முடிவினை AX பதிவேட்டில்‌ சேமிக்கும்‌. பின்‌ 
முடிவு நினைவகத்திற்கு மாற்றப்படும்‌. மேலே குறிப்பிடப்பட்ட இரு எண்களின்‌ கூட்டுத்‌ 
தொகை (5BF0)H, தரவுப்‌ பகுதியில்‌ உள்ள வார்த்தை இருப்பிடத்தில்‌ இருக்கும்‌. 


212 


PROGRAM 1 


NAME ADDWRDS.ASM 
; Adds two 16-bit numbers (WORDS) named NUM1 AND NUM2. 


D HERE SEGMENT 


NUMI EQU 2567H 
NUM2 EQU 3689H 
RESULT DW 1DUP (0) 


D HERE ENDS 


C HERE SEGMENT 
ASSUME CS:C HERE, DS:D HERE 


START: MOV AX, D_ HERE 
MOV DS, AX 
MOV AX, NUMI 
MOV BX, NUM2 
ADD AX, BX 
MOV RESULT, AX 
INT 3 

C_HERE ENDS 
END START 


2) இரண்டு நினைவக இருப்பிடங்களில்‌ உள்ள 16-பிட்‌ எண்ணைக்‌ கூட்டுதல்‌ 
(Addition of two 16-bit numbers in two memory location) 

2567H மற்றும்‌ 3689H என்ற இரு NUMI மற்றும்‌ 140142 என்று 
குறிப்பிடப்பட்ட இரண்டு நினைவக இருப்பிடங்களில்‌, DW என்ற வழிமுறையைப்‌ 
பயன்படுத்திச்‌ சேமித்து வைக்கப்பட்டூுள்ளதாக கருதுவோம்‌. இதற்கான தீட்டநீரல்‌ கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தத்‌ திட்டநீரலுக்கு ADMWRDS என்று பெயரிடப்பட்டூள்ளது. 
கூட்டாளரானது, இந்தத்‌ திட்டநிரலுக்கு ஆறு நினைவக இருப்பிடங்களை 256711, 368911 
மற்றும்‌ இரண்டு எண்களின்‌ கூட்டுத்தொகையான SBFOH ஆகியவற்றிற்காக 
ஒதுக்குகிறது. 


213 


PROGRAM 2: 


NAME ADMWRDS .ASM 
“Adds two wards stored in memory locations NUMI and NUMz 


D HERE SEGMENT 


NUMI DW 2567H 
NUM2 DW 3589H 
RESULT DW 1 DUP 


D HERE ENDS 


C HERE SEGMENT 
ASSUME CS : C HERE, DS:D_HERE 


START MOV AX,D HERE 
MOV DS, AX 
MOV AX, NUM! 
MOV BX, NUM2 
ADD AX, BX 
MOV RESULT, AX 
INT 3 | 

C HERE ENDS 
END START 


3) இரண்டு 16-பிட்‌ எண்களைக்‌ கழித்தல்‌ 
(Subtraction of two 16-bit numbers) 

5BFOH மற்றும்‌ 368911 என்ற இரு 16-பிட்‌ எண்களைக்‌ கருதுவோம்‌. EQU 
வழிமுறையின்‌ மூலம்‌, மேலே குறிப்பிடப்பட்ட எண்களுக்கு முறையே NUM! மற்றும்‌ 
NUM? என்று பெயர்‌ கொடுப்போம்‌. DW வழிமுறையின்‌ மூலம்‌, கழித்தல்‌ மதீப்பைச்‌ 
சேமிக்க, நினைவக இருப்பிடங்கள்‌ ஒதுக்கப்படுகின்றன. SBFOH என்ற எண்‌ AX 
பதிவேட்டிற்கும்‌, 3689H என்ற எண்‌ BX பதிவேட்டிற்கும்‌ நகர்த்தப்படும்‌. இரண்டூ 
எண்களைக்‌ கழிப்பதற்கு SUB AX, BX என்ற கட்டளை பயன்படுத்தப்படும்‌. இந்தக்‌ 
கட்டளைப்படி இரண்டு எண்கள்‌ கழிக்கப்பட்டு முடிவு AX இல்‌ சேமித்து வைக்கப்படும்‌. 
பின்‌ AX@ed உள்ளவை நினைவகத்திற்கு நகர்த்தப்படும்‌. இதற்கான தீட்டநீரல்‌ கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது. 


214 


PROGRAM 3 


NAME SUBWRDS . ASM 
: Adds two 16-bit numbers (WORDS) named NUM1 AND NUM2. 


D HERE SEGMENT 


NUMI EQU SBFOH 
NUM2 EQU 3689H 
RESULT DW 1 DUP(0) 


D HERE ENDS 


C HERE SEGMENT 
ASSUME CS:C HERE, DS:D HERE 


START: MOV AX, D HERE 
MOV DS, AX 
MOV AX, NUM] 
MOV BX, NUM2 
SUB AX, BX 
MOV RESULT, AX 
INT 3 

C HERE ENDS 
END START 


4) இரண்டு 16-பிட்‌ எண்களைப்‌ பெருக்குதல்‌ 
(Multiplication of two 16-bit numbers) 

123411 மற்றும்‌ 4567H என்ற இரு எண்களைக்‌ கருதுவோம்‌. இவை 
வார்த்தை இருப்பிடங்களில்‌ (Word Locations) சேமித்து வைக்கப்படும்‌. MUL 
என்ற கட்டளை இரு எண்களைப்‌ பெருக்கி, 32 - பிட்‌ முடிவைக்‌ கொடுக்கும்‌. இரு 
எண்களின்‌ பெருக்கல்‌ மதிப்பு (041 56EC)y, முதல்‌ 16 பிட்டுகள்‌ DX 
பதிவேட்டிலும்‌, மற்றும்‌ கடைசி 16-பிட்டுகள்‌ AX பதிவேட்டிலும்‌ இருக்கும்‌. பின்‌ AX இல்‌ 
உள்ளவை PRODUCT மற்றும்‌ PRODUCT+1 என்று குறிப்பிடப்பட்ட நினைவக 
இருப்பிடங்களில்‌ சேமிக்கப்படும்‌. அதே போன்று DX இல்‌ உள்ளவை PRODUCT+2 
மற்றும்‌ PRODUCT என்று குறிப்பிடப்பட்ட நினைவக இருப்பிடங்களில்‌ 
சேமிக்கப்படும்‌. 


215 


PROGRAM 4 


NAME WRDMUL.ASM ; Multiplies two 16bit numbers and gets a 32bit result 


D HERE SEGMENT 
MULTIPLICAND DW 1234H 
MULTIPLIER DW 4567H 
PRODUCT DW 2 DUP (0) 
D HERE ENDS 
C_HERE SEGMENT 
ASSUME CS; C HERE, DS; D_HERE 
START ; MOV AX, D HERE 
MOV DS, AX 


MOV AX, MULTIPLICAND 
MOV BX, MULTIPLIER 
MUL BX 
MOV PRODUCT, AX 
MOV PRODUCT+2, DX 
INT 3 

C_HERE ENDS 
END START 


5) 32-பிட்‌ எண்ணை 16-பிட்‌ எண்ணால்‌ வகுத்தல்‌ 
(Division of 32-bit number by 16-04 number) 

... இ2-பிட்‌ எண்‌ வகுக்கப்படும்‌ எண்‌ (Dividend). இந்த எண்‌, நினைவகத்தின்‌ 
4-பைட்‌ இருப்பிடங்களில்‌ சேமிக்கப்படும்‌. இதை DD வழிமுறை கொண்டு செய்ய 
முடியும்‌. இரட்டை வார்த்தையானது, DX மற்றும்‌ AX பதிவேட்டில்‌ வைக்கப்படும்‌. 
DXஇல்‌ மேல்‌ வார்த்தையும்‌, AXஇல்‌ கீழ்‌ வார்த்தையும்‌ இருக்கும்‌. 16-பிட்‌ எண்‌ 
வகுக்கும்‌ எண்ணாகச்‌ (1111501) செயல்படும்‌. இது இரண்டு பைட்‌ இருப்பிடங்களில்‌ 
சேமிக்கப்படும்‌. வகுக்கும்‌ எண்‌ BX ல்‌ வைக்கப்படும்‌. இரு எண்களை வகுக்க 
DIV BX என்ற கட்டளை ப்யன்படுத்தப்படும்‌. இந்தக்‌ கட்டளையை செயல்படுத்தினால்‌ 
16-பிட்‌ ஈவு கிடைக்கும்‌.இது AX இல்‌ இருக்கும்‌. மற்றும்‌ 16-பிட்‌ மீதி 1936இல்‌ இருக்கும்‌. 


216 


PROGRAM 5 


NAME WRDDIV . ASM ; Divides a 32-bit number by a 16-bit number. 


D_HERE SEGMENT 
DIVIDEND DD 12345678H 
DIVISOR DW OABCDH 
QUOTIENT DW 1DUP (0) 
REMANIDER DW 1DUP (0) 
D HERE ENDS 
C HERE SEGMENT 
ASSUME CS : 0 HERE, DS : D HERE 
START: MOV AX, D HERE 
MOV DS, AX ` 


MOV AX, DIVIDEND 
MOV DX, DIVIDEND+2 ; 1234H in DX 
DIV DIVISOR 


MOV QUOTIENT, AX 
MOV REMAINDER, DX 


INT 3 
C_HERE ENDS 
END START 
6) பல்‌ பைட்‌ கூட்டல்‌ 


(Multi byte Addition) 

இந்தத்‌ தீட்ட நிரலில்‌, ஒரு 8 பைட்‌ எண்‌ மற்றொரு 8 பைட்‌ எண்ணோடு 
கூட்டப்படும்‌. முடிவும்‌ ஒரு 8 பைட்‌ எண்ணாக இருக்கும்‌. முதல்‌ 8 பைட்‌ எண்‌ 
நினைவகத்தின்‌ முதல்‌ வரிசையில்‌ (NUMSI), அடுத்தடுத்து வரக்கூடிய 8 நினைவக 
இருப்பிடத்தில்‌ இருக்கும்‌. இதற்கான வாக்கியம்‌, 
NUMSI, DB 90H, 91H, 92H, 93H, 94H, 95H, 96H, 97H. 
90H — வரும முக்கியத்துவம்‌ வாயந்த பிட்‌ 
97H — Apo முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்‌ 
இரண்டாவது 8 பைட்‌ எண்‌, நினைவகத்தின்‌ இரண்டாவது வரிசையில்‌ (111,452) 
அடுத்தடுத்து வரக்கூடிய 8 நினைவக இருப்பிடத்தில்‌ இருக்கும்‌. கூட்டல்‌ ஒவ்வாரு 


217 


பைட்டாக நடக்கும்‌. முதல்‌ எண்ணின்‌ Ami முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்‌ 
(least significant bit- LSB) AL@e வைக்கப்படும்‌. பின்‌ ALஇன்‌ உள்ளடக்கம்‌, 
நினைவகத்திலுள்ள இரண்டாவது எண்ணின்‌ [,5ட$யுடன்‌ கூட்டப்படும்‌. பின்‌ முடிவு 
நினைவகத்திற்கு நகர்த்தப்படும்‌. இதே முறையில்‌, மற்ற பைட்டூகளையும்‌ கூட்ட 
வேண்டும்‌. 1,5 தவிர மற்ற பைட்டுகளை கூட்டூும்போது சுமை கொடியையும்‌ சேர்த்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. CX பதிவேடு எண்ணியாகச்‌ செயல்படும்‌. இந்த தீட்டநிரலில்‌ CX=8 
(8 பைட்‌). BXஇல்‌ ஏழு என்ற எண்‌ LSB ஐ குறிக்கும்‌. MOV AL, NUMSI [BX] 
என்ற கட்டளைப்படி, தரவுப்‌ பகுதியிலுள்ள நினைவகத்தின்‌ உள்ளடக்கம்‌ AL 
பதீவேட்டிற்கு நகர்த்தப்படும்‌. 

செயலூக்கம்‌ உடைய முகவரி 

EA = NUMSI + (BX) 

நினைவகத்தீன்‌ தரவு சார்ந்த முகவரி 

PA = (DS)0 + NUMSI + (BX) 

இதே முறையில்‌ ADD AL, NUMS2 [BX] மற்றும்‌ MOV SUM [BX], 
AL கட்டளைகளும்‌ செயல்படுத்தப்படும்‌. இன்‌ உள்ளடக்கம்‌ சுழியாகும்‌ வரை, 
ஒவ்வாரு பைட்டாகக்‌ கூட்டல்‌ நடைபெறும்‌. 


PROGRAM 6 


NAME MBYTADD . ASM ; ADDS A’8-BYTE NUMBER WITH ANOTHER 
8-BYTE NUMBER 


D_HERE SEGMENT 
-NUMS1 DB 90H, 91H, 92H, 93H, 94H, 95H, 96H, 97H 
DB 8 DUP (OFFH) 
NUMS2 DB 50H, 61H, 72H, 83H, 94H, 0ASH, 0B6H, 0C7H 
DB 8 DUP (OFFH) 
SUM DB 8 DUP (0) 
DB 8 DUP (OFFH) 
D_HERE ENDS 
C_HERE SEGMENT 
ASSUME CS : C HERE, DS; D HERE 
START MOV AX, D_ HERE 
MOV DS, AX 
CLC 


MOV CX, 8 
218 


MOV BX, 7 

LI MOV AL, NUMSI [BX] 
ADC AL, NUMS2 [BX] 
MOV SUM [BX], AL 
DEC BX 
LOOP L! 
INT 3 

C_HERE ENDS 
END START 
END START 


7) ஏறுணிசை 
(Ascending order) 

அடூத்தடுத்துள்ள நினைவக இருப்பிடங்களில்‌, எட்டு எண்கள்‌ இருப்பதாகக்‌ 
கருதுவோம்‌. முதல்‌ நினைவக இருப்பிடம்‌ ARRAY எனக்‌ குறிப்பிடப்படுகிறது. 
வரிசையில்‌ உள்ள முதல்‌ எண்‌ ALES நகர்த்தப்படும்‌. இந்த எண்‌, வரிசையிலுள்ள 
அடுத்த எண்ணுடன்‌ ஒப்பிடப்படும்‌. முதல்‌ எண்‌ சிறியதாக இருந்தால்‌, அதன்‌ இருப்பிடம்‌ 
மாற்றப்படாது. அதே சமயம்‌, முதல்‌ எண்‌ இரண்டாவது எண்ணை விடப்‌ பெரியதாக 
இருந்தால்‌, நினைவகத்தில்‌ இந்த இரண்டு எண்களின்‌ இருப்பிடங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று மாற்றப்படும்‌. இதே முறை பிற எண்களுக்கும்‌ தாவது 2 மற்றும்‌ 3, 
3 மற்றும்‌ 4, 4 மற்றும்‌ 5....) கடைபிடிக்கப்படும்‌. வரிசையில்‌ எட்டு எண்கள்‌ இருந்தால்‌ 
எழு முறை ஒப்பிடுதல்‌ நடைபெறும்‌. முடிவில்‌ மிகப்‌ பரிய எண்‌, வரிசையில்‌ உள்ள 
நினைவக இருப்பிடங்களில்‌ முதல்‌ இருப்பிடத்தில்‌ வைக்கப்படும்‌. இதே முறையில்‌ 
மற்ற எண்களை ஏறுவரிசையில்‌ வரிசைப்படுத்த மேலே குறிப்பிடப்பட்ட 
செயல்முறையைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ ஈயல்படூத்த வேண்டும்‌. ஒவ்வொரு முறையும்‌, 
ஓப்பிடுதலின்‌ எண்ணிக்கை 6,5, 4 எனக்‌ குறைத்துக்‌ கொண்டே வரும்‌. இதற்கான 
தீட்டநீரல்‌ கீழே எகாடுக்கப்பட்டுள்ளது. CX பதிவேடு ஒரு எண்ணியாகச்‌ செயல்படுகிறது. . 
திரும்பத்‌ திரும்பச்‌ செய்யக்கூடிய செயல்பாட்டிற்கு LOOP கட்டளை பயன்படுத்தப்படும்‌. 
உள்ளீடு : 33H, 22H, 99H, OEEH, 11H, 55H, 44H, 88H. 
வெளியீடு : 11, 22, 33, 44, 55, 88, 99, EE 


219 


PROGRAM-7 


NAME NUMSORTASC . ASM 
; To arrange a set of numbers in ascending order 


D HERE SEGMENT 

ARRAY DB 33H, 22H, 99H, OEEH, 11H, 55H, 44H, 88H 
COUNT EQU 8 

D HERE ENDS 


C_HERE SEGMENT 

ASSUME CS: C_HERE, DS:D_HERE 
START: MOV AX, D_HERE 

MOV DS, AX 

MOV BX, COUNT 


DEC BX 


DO 2: MOV CX, BX 

MOV SI, 0 
DO_1 MOV AL, ARRAY [SI] 

INC SI 

CMP AL, ARRAY [SI] 

JB AHEAD 

XCHG AL, ARRAY [SI] 

MOV ARRAY [SI-1],AL 
AHEAD: LOOP DO 1 

DEC BX 

INZ DO 2 

INT 3 
C_HERE ENDS 

END START 
8) இறங்கு வரிசை 
(Descending order) 

கொடுக்கப்பட்ட எண்களை இறங்கு வரிசையில்‌ வரிசைப்படுத்த 

ஏறுவரிசைக்கான தீட்டநிரலைப்‌ பயன்படுத்தலாம்‌. ஆனால்‌ அதில்‌, IB என்ற 
கட்டளைக்குப்‌ பதிலாக JA என்ற கட்டளைப்‌ பயன்படுத்தப்படும்‌. 


உள்ளீடு  : 33H, 22H, 99H, OEEH, 11H, 55H, 44H, 88H. 


220 


வெளியீட : EE, 99, 88, 55, 44, 33, 22, 11 
PROGRAM-8 
NAME NUMSORTDSC . ASM 


: To arrange a set of numbers in descending order 


D_HERE 
ARRAY 
COUNT 

D HERE 
C_HERE 


START: 


DO 2: 


DO 1 


AHEAD : 


C_HERE 


SEGMENT 

DB 33H, 22H, 99H, OEEH, 11H, 55H, 44H, 88H 
EQU 8 

ENDS 


SEGMENT 

ASSUME CS: C_HERE, DS:D_HERE 
MOV AX, D_HERE 

MOV DS, AX 

MOV BX, COUNT 


DEC BX 
MOV CX, BX 


MOV SI, 0 

MOV AL, ARRAY [SI] 
INC SI 

CMP AL, ARRAY [SI] 
JA AHEAD 

XCHG AL, ARRAY [SI] 
MOV ARRAY [SI-1],AL 
LOOP DO 1 

DEC BX 

INZ DO 2 

INT 3 

ENDS 

END START 


221 


பயிற்சிகள்‌ 

.) 8086 நுண்முறைப்படுத்தியில்‌ எத்தனை தரவு மற்றும்‌ முகவரி கோடுகள்‌ உள்ளன? 
303623,0 எத்தனை நினைவகங்களை நேரடியாக அணுக முடியும்‌? 
இ செயலூக்கமுடைய முகவரி (EA) 

மற்றும்‌ தரவு சார்ந்த முகவரி ஆகியவற்றை விளக்குக. 

3) ஊர்தி இடைப்பரிமாற்று அலகின்‌ வேலையை விளக்குக. 

4) செயல்பாட்டு அலகைப்‌ பற்றி விளக்குக. 

5) கட்டளைச்‌ சுட்டிக்காட்டியின்‌ வேலை என்ன? 

6) நிலைப்பாட்டுக்‌ கொடிகள்‌ யாவை? அவை எப்போது அமைவு பெறும்‌ அல்லது மறு 
அமைவு பெறும்‌? 

7) கீழே கொடுக்கப்பட்ட 8086 முனைகளின்‌ செயல்பாட்டை விளக்குக. 

i) DT/R ii) RD ii) WR iv) M/IO 

இ குறியீடு மற்றும்‌ தரவுப்‌ பகுதியை விரிவாக விளக்குக. 

9) கட்டளை வரிசை என்றால்‌ என்ன? 

10) பின்வரும்‌ கட்டளைகளுக்கான முகவரியிடல்‌ முறைகள்‌ யாவை? 

i) MOV BX, CX ii) ADD BX, 100011 iii) MOV AL, SUM[BX] 
iv) MOV BL [1200H] 

1) LEA மற்றும்‌ LDS கட்டளைகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகளைக்‌ கூறுக. 
12) தரவு மாற்றுக்‌ கட்டளைகளைப்‌ பற்றி விளக்குக. 

13) SUB BX, CX மற்றும்‌ CMP BX, CX ஆகிய இரண்டு 

கட்டளைகளுக்கிடையேயான வேறுபாடு என்ன? 

14) CALL மற்றும்‌ RET கட்டளைகளைத்‌ தகுந்த படத்துடன்‌ விளக்குக. 

15) கம்பிக்‌ கட்டளைகளை விளக்குக. 

16) LOOP மற்றும்‌ LOOPZ 

ஆகிய இரண்டு கட்டளைகளுக்கிடையே உள்ள வேறுபாட்டைக்‌ கூறுக. 

17) MOV கட்டளைகளுக்கான கட்டளை மாதிரியைப்‌ பயன்படுத்திக்‌ கீழே 

கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கான இயந்திக்‌ குறியீட்டை உருவாக்குக. 

i) MOV AX, BX ii) MOV AX, [SI] 
ii) MOV BX, SI iv) MOVCS: [BX], AL 

18) கூட்டாளர்‌ என்றால்‌ என்ன? அவற்றின்‌ முக்கியத்துவத்தை விளக்குக. 

19 SEGMENT, PROC, ENDS, DB, DW 

ஆகிய கூட்டாளர்‌ வழிமுறைகளை விளக்குக. 

20) 8086இன்‌ தடங்கல்‌ சுட்டிக்காட்டி அட்டவணையின்‌ தேவையைப்‌ பற்றி விளக்குக, 


2) வகை-2 தடங்கலுக்கு, தடங்கல்‌ சுட்டிக்காட்டி அட்டவணையில்‌, எந்த முகவரி 
பயன்படுத்தப்படுகிறது? 
22 மென்பொருள்‌ தடங்கல்களை விளக்குக. 


5 
8051 நுண்கட்டுப்படுத்தியின்‌ கட்டுமானம்‌ 
மற்றும்‌ திட்டநிரல்படுத்தல்‌ 
51 நுண்முறைப்படுத்திகள்‌ மற்றும்‌ நுண்கட்டுப்படுத்திகள்‌ : 
நுண்முறைப்படூத்திகளும்‌ நுண்கட்டுப்படுத்திகளும்‌ ஒரே மாதிரியான 
அடிப்படைக்‌ கருத்தினைக்‌ கொண்டவை. அவற்றிற்கிடையேயான வேறுபாடுகள்‌. 
நுண்முறைப்படுத்திகள்‌ : 


நுண்முறைப்படுத்தி என்பது, ஒரு பொது நோக்குடைய எண்ணிலக்கக்‌ 
கணிப்பொறி நடுவண்‌ செயலாக்க அலகு (Digital Computer Centrat Processing Unit) - 
இருப்பினும்‌, வழக்கமான முறையில்‌ இதனை, "ஒரு சில்லில்‌ கணிப்‌பாறி” என்று 
அறியலாம்‌. நுண்முறைப்படுத்தி ஒரு முழுமையான எண்ணிலக்கக்‌ கணிப்பொறி 
என்று அர்த்தமில்லை. 


ALU 





கடிகாரச்‌ சுற்று குறுக்குச்‌ சுற்றுகள்‌ 


படம்‌ 5.1. நுண்முறைப்படுத்தியின்‌ கட்ட வரைபடம்‌ 


படம்‌ 5.1இல்‌ நுண்முறைப்படுத்தி ப இன்‌ கட்ட வரைபடம்‌ காட்டப்பட்டுள்ளது. இது 
எண்கணக்கியல்‌ மற்றும்‌ வாதியல்‌ அலகு (ALU), ஒரு திட்டநீரல்‌ எண்ணி (PC) > ஒரு 
அடுக்குக்‌ குறிமுள்‌ (SP), சில வேலை செய்யும்‌ பதிவேடுகள்‌, ஒரு கடிகார நேரச்சுற்று 
மற்றும்‌ குறுக்கீடு சுற்றுகளைக்‌ கொண்டது. 
ஒரு முழுமையான நுண்கணிப்வபாறியை உருவாக்க, amas 
கூறியவைகளுடன்‌ நினைவகம்‌, பொதுவாகப்‌ படிக்க மட்டும்‌ திட்டநிரல்‌ நீனைவகம்‌ 


223 


(ROM) மற்றும்‌ வேட்பிடம்‌ அணுகல்‌ தரவு நினைவகம்‌ (RAM), நினைவகக்‌ குறியீட்டுப்‌ 
பெயர்ப்பி (Memory Decoders), ஒரு அலையியற்றி மற்றும்‌ அதிக உள்ளீடு / வெளியீடு 
(1/0) கருவிகள்‌ ஆகியவற்றைச்‌ சேர்க்க வேண்டும்‌. 


- நுண்முறைப்படுத்தியின்‌ முக்கியமான பயன்பாடு, தரவினைப்‌ படித்து, அத்தரவின்‌ 
மீது கணக்கீடு செய்து, அதனைச்‌ சேமிப்புக்‌ கருவிகளில்‌ சேமித்து வைப்பதாகும்‌ அல்லது 
பயனாளிகளுக்குக்‌ கொடுப்பதாகும்‌. நுண்முறைப்படுத்‌ தியினால்‌ பயன்படுத்தப்பட்ட 
திட்டநீரல்கள்‌, சேமிப்புக்‌ கருவிகளில்‌ சேமிக்கப்படு கீன்றன. மேலும்‌ அவை RAMஇல்‌ 
சுமையேற்றப்படும்‌. சில நுண்முறைப்படுத்தித்‌ திட்டநிரல்கள்‌ R0யிலும்‌ சேமிக்கப்‌ 
படுகின்றன. 


னை 
துறைமுகம்‌ 
துறைமுகம்‌ 

உள்‌ அக 
உள்‌ அக குறுக்கீட்டுச்‌ 
RAM சுற்றுகள்‌ 


சுற்று 
| தீட்டநிரல்‌ எண்ணி | 


படம்‌ 5.2. நுண்கட்டூப்படூத்தியின்‌ கட்ட வரைபடம்‌ 


சேமக்கலம்‌ 





ஒரு நுண்கட்டுப்படுத்தியின்‌ கட்ட வரைபடம்‌ படம்‌ 5.286 காட்டப்பட்டூுள்ளது. இது 
உண்மையில்‌, ஒரு “சில்‌ மீதான கணிப்பாறி” ஆகும்‌. இது நுண்முறைப்படுத்தியைப்‌ 
போன்று ALU, PC, SP மற்றும்‌ பதிவேடுகளைக்‌ கொண்டது. இதனுடன்‌ ROM, RAM 
இணை 1/0, தொடர்‌ VO எண்ணிகள்‌ மற்றும்‌ கடிகாரச்‌ சுற்று ஆகியன 
இணைக்பப்பட்டள்ளன. 


224 


நுண்முறைப்படுத்தியைப்‌ போன்று, நுண்கட்டுப்படுத்தியும்‌ ஒரு பொது நோக்கான 
கருவியாகும்‌. ஆனால்‌; தரவினைப்‌ படித்து, சில குறிப்பிட்ட கணக்கீடுகளை மட்டும்‌ 
தரவின்‌ மீது செயல்படுத்தும்‌. அந்தக்‌ கணக்கீட்டின்‌ அடிப்படையில்‌, சுற்றுப்புறத்தைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌. நுண்கட்டுப்படுத்தியின்‌ முதன்மைப்‌ பயன்‌ ROM இல்‌ சேமித்து 
வைக்கப்பட்டுள்ள நிலையான தீட்டநீரலைப்‌ பயன்படுத்தி, ஒரு எந்திரத்தின்‌ 
செயல்பாட்டைக்‌ கட்டுப்படுத்துவதாகும்‌. அது அந்த அமைப்பின்‌ வாழ்நாள்‌ வரையிலும்‌ 
மாறாது. 


நுண்முறைப்படுத்திகளுக்கும்‌ நுண்கட்டுப்படுத்திகளுக்குமிடையே உள்ள 
ஒற்றுமை : (Comparing Microprocessors and Micro controllers) 

நுண்முறைப்படுத்திகளில்‌ தரவினைப்‌ புற நினைவகத்திலிருந்து CPU 
நகர்த்துவதற்காக, அதிக எசயற்பாட்டுக்‌ குறியீடுகள்‌ (Opcodes) உள்ளன. 
நுண்கட்டுப்படுத்திகளில்‌ ஒன்று அல்லது இரண்டு இருக்கக்கூடும்‌. 
நுண்முறைப்படுத்திகளில்‌ ஒன்று அல்லது இரண்டு வகையான பிட்டுகளைக்‌ கையாளும்‌ 
கட்டளைகள்‌ இருக்கக்கூடும்‌. நுண்கட்டூப்படூத்திகள்‌ எண்ணற்றவைகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 


சுருங்கக்‌ கூறினால்‌, நுண்முறைப்படுத்தி, குறியீடு மற்றும்‌ புற 
முகவரிகளிலிருந்து தரவினைச்‌ சில்லுக்கு அதிவேகமாக நகர்த்துவதற்கு அக்கறை 
கொண்டிருக்கும்‌. நுண்கட்டுப்படுத்தி, சில்லினுள்ளே பிட்டுகளை அதிவேகமாக 
நகர்த்துவதற்கு அக்கறை கொண்டிருக்கும்‌. புற எண்ணிலக்கப்‌ பகுதிகள்‌ கூடுதலாக 
இல்லாமல்‌, நுண்கட்டுப்படுத்தி ஒரு கணிப்பொறியாகச்‌ செயல்படும்‌. நுண்முறைப்படுத்தி 
செயல்படுவதற்குக்‌ கண்டிப்பாக எண்ணற்ற கூடுதல்‌ பகுதிகள்‌ தேவைப்படும்‌. 


நுண்முறைப்படுத்தி நுண்கட்டுப்படுத்தி 


நுண்முறைப்படுத்தியில்‌ ALU, நுண்கட்டுப்படுத்தீயில்‌ 
பொதுநோக்கப்‌ பதிவேடுகள்‌, நுண்முறைப்படுத்தீச்‌ சுற்றுடன்‌ 
அடுக்குக்‌ குறிமுள்‌, திட்டநீரல்‌ கடிகார ROM, RAM, VO கருவிகள்‌, 
எண்ணி, நேரமூறைச்‌ சுற்று மற்றும்‌ | நேரச்சுற்றுகள்‌ மற்றும்‌ எண்ணிகள்‌ 
குறுக்கீட்டுச்‌ சுற்றுகள்‌ உள்ளன. 























உள்ளன. 














இதில்‌ ஒன்று அல்லது இரண்டு 

கட்டளைகள்‌, தர வினை நினைவகம்‌ 
மற்றும்‌ CU இடையேநகர்த்துவதற்காக 
உள்ளன. 


இது நினைவகம்‌ மற்றும்‌ CPU 
இடையே தரவினை நகர்த்துவதற்கு 


நிறைய கட்டளைகளைக்‌ 







கொண்டிருக்கும்‌. 


225 







வ.எண்‌. நுண்முறைப்படுத்தீ நுண்கட்டுப்படூத்தீ 


இதில்‌ நிறைய பிட்டுகளைக்‌ 
கையாளும்‌ கட்டளைகள்‌ உண்டு 


இதில்‌ ஒன்று அல்லது இரண்டு 
வகையான பிட்டுகளைக்‌ 














கையாளும்கட்டளைகள்‌ உண்டு. 










VO கட்டப்பட்டுள்ள நினைவகம்‌ 
(built-in-memory), மற்றும்‌ 
1/0 கருவிகளை அடைவதற்கான 


நினைவகம்‌ மற்றும்‌ 
கருவிகளை அடைவதற்கான 
நேரம்‌ மிக அதிகம்‌. 









நேரம்‌ மிகக்‌ குறைவு. 










நுண்முறைப்படூத்தி போன்ற 
அமைப்பிற்கு, அதிய வன்மியம்‌ 
வேண்டியுள்ளது. 


நுண்கட்டுப்படுத்தி அமைப்பிற்குக்‌ 
குறைவான வன்மியம்‌ தேவை. 
PCB-யின்‌ அளவைக்‌ குறைத்து விடம்‌ 
மற்றும்‌ நம்பகத்தன்மையை 
அதிகரிக்கும்‌. 















நுண்முறைப்படுத்தியின்‌ தீட்டம்‌ 
எளிதாக வளையக்கூடியது. 


திட்டமிடுதலில்‌ எளிதாக வளையக்‌ 
கூடியதல்ல. 



















இதில்‌ ஒரேயொரு நீனைவகப்‌ 
படமம்‌, தரவு மற்றும்‌ குறியீட்டிற்‌- 
காக உள்ளது. 


இதில்‌ தனித்தனியான நினைவகப்‌ 
படமம்‌, தரவு மற்றும்‌ குறியீட்டிற்காக 
உள்ளன. 











குறைந்த எண்ணிக்கையில்‌, 
முனைகள்‌ பல செயல்களைச்‌ 
செய்யக்கூடியன. 


அதிக எண்ணிக்கையில்‌, முனைகள்‌ 
பல செயல்களைச்‌ செய்யக்‌ கூடியன. 





5.2 8051 நுண்கட்டுப்படுத்தி வன்பாருள்‌ : 


8051 நுண்கட்டூப்படுத்தியின்‌ இனப்பகுதி எண்‌, ஒரு முழுமையான 
நுண்கட்டுப்படுத்தி குடும்பத்தை உட்கொண்டது. அதனுடைய எண்‌ 8031 முதல்‌ 8751 
வரை உண்டு. அவை N வழி உலோக ஆக்ஸைட்‌ சிலிகான்‌ (N - Channel Metal Oride 
Silicon - NCMOS) மற்றும்‌ நீரப்பு உலோக ஆக்ஸைட்‌ சிலிகான்‌ (Complementary Metal 
Oride Silicon - CMOS) கட்டுமானம்‌, என்று வேறுபட்ட கட்டு வகைகளில்‌ கிடைக்கும்‌. 
8051யின்‌ தனிப்பட்ட சிறப்பு அம்சங்கள்‌. 

> உள்‌அக ROM மற்றும்‌ RAM 

> திட்டமிடத்தக்க முனைகளுடன்‌ !/0 துறைமுகங்கள்‌ 

> நேரச்சுற்று மற்றும்‌ எண்ணிகள்‌ 

> தொடர்‌ தரவு அனுப்புதல்‌ 


226 


8051யின்‌ கட்டுமானம்‌, சில குறிப்பிட்ட விசேஷ அம்சங்களால்‌ 
ஆக்கப்பட்டுள்ளன. அவை 


Vv 


எட்டு பிட்‌ CPU உடன்‌ பதிவேடு A சேமக்கலம்‌ மற்றும்‌ B 

பதீனாறு பிட்‌ தீட்டநீரல்‌ எண்ணி (PC) மற்றும்‌ தரவுக்‌ குறியீடு (DPTR) 

எட்டு பிட்‌ தீட்டநீரல்‌ நிலைப்பாட்டுச்‌ சொல்‌ (PSW) 

எட்டு பிட்‌ அடுக்குக்‌ குறியீடு (SP) 

உட்புற ROM அல்லது EPROM (8751) இல்‌ 0 (8031) முதல்‌ 4K (8051) வரை 
128 பைட்டுகளுடைய உள்‌அக RAM: 


Vv 


y Y 


V Y 


Vv 


நான்கு பதிவேடு வைப்பகங்கள்‌, ஒவ்வொன்றும்‌ எட்டுப்‌ பதிவேடுகளைக்‌ 


கொண்டவை. 


Vv 


பதினாறு பைட்டுகள்‌, பிட்‌ மட்டத்தில்‌ கவனிக்கக்‌ கூடியவை. 


எண்பது பைட்டுகளுடைய பொது நோக்குத்‌ தரவு நினைவகம்‌. 


Y 


32 உள்ளீடு / வெளியீடு முனைகள்‌, நான்கு 8 பிட்‌ துறைமுகங்களாக 
வைக்கப்பட்டுள்ளன. PO - P3. 

இரு 16 பிட்‌ நேரச்சுற்று / எண்ணிகள்‌ 1௦ மற்றும்‌ 11 

மூழு இருமடித்‌ தொடர்‌ தரவு ஏற்பி / பரப்பி SBUF 

கட்டுப்பாட்டுப்‌ பதிவேடுகள்‌ TCON, 11/00. SCON, PCON, IP மற்றும்‌ IE 


இரு புற மற்றும்‌ மூன்று உள்‌அகக்‌ குறுக்கீட்டு மூலங்கள்‌ 


Vv அ Y 


அலையியற்றி மற்றும்‌ கடிகாரச்‌ சுற்றுகள்‌. 


மைன்பாருள்‌ கட்டளைகளைப்‌ பயன்படுத்திப்‌ பதிவேடுகள்‌ மற்றும்‌ நினைவக 
இருப்பிடங்கள்‌ செயல்படும்‌. பெரும்பாலான பதிவேடுகள்‌, ஒரு தனிப்பட்ட வேலையை 
ஏற்றுக்காண்டிருக்கும்‌. A அல்லது THO அல்லது PC போன்ற குறிப்பெயருடன்‌ ஒரு 
தனிப்பட்ட கட்டத்தில்‌ வசிப்பன அவை பொதுவாக, ஒன்றுக்கொன்று பிரித்தறிய 
முடியாதவை. ஒரு பெரிய கட்டத்தில்‌ தொகுதியாகக்‌ காணப்படும்‌. அப்படிப்பட்டவை 
உள்‌அக ROM அல்லது RAM நினைவகம்‌ ஆகும்‌. 


ஒவ்வாரு பதிவேடும்‌ திட்டநீரல்‌ எண்ணியில்‌ மாறுபட்டிருக்கும்‌. அவற்றிற்கு 
உள்‌அக 1 பைட்‌ முகவரி நியமிக்கப்பட்டிருக்கும்‌. சில பதிவேடுகள்‌, பிட்‌ மற்றும்‌ 
பைட்டுகளால்‌ முகவரியிடக்‌ கூடியன. 

அதாவது, அந்தப்‌ பதிவேடு முகவரிகளிலுள்ள தரவின்‌ முழு பைட்டும்‌ 
படிக்கப்படலாம்‌ அல்லது மாற்றப்படலாம்‌ அல்லது தனிப்பட்ட பிட்டுகள்‌ படிக்கப்படலாம்‌ 
அல்லது மாற்றப்படலாம்‌. ஹன்‌பொருள்‌ கட்டளைகள்‌, பொதுவாக ஒரு பதிவேட்டை 
அதனுடைய முகவரி, குறிபெயர்‌ அல்லது இரண்டும்‌ கொண்டு குறிப்பிடுகின்றன. 


227 


5.3 8051-யின்‌ கட்டுமானம்‌ : 


8051-யின்‌ உள்‌ அகக்கட்ட வரைபடம்‌ படம்‌ 5.3-இல்‌ காட்டப்பட்டூள்ளது. 

இருவகையான நினைவகப்‌ பகுதிகள்‌ (தரவு நினைவகம்‌ - RAM மற்றும்‌ திட்டநீரல்‌ 
நினைவகம்‌ - EPROM / ROM), உள்ளீடு / வெளியீடு துறைமுகங்கள்‌. சிறப்புச்செயல்சார்‌ 
பதிவேடுகள்‌ மற்றும்‌ மாறுபட்ட புறப்பரப்பு சார்ந்த எசயல்களுக்குத்‌ தேவையான 
கட்டுப்பாட்டு வாதியல்‌ ஆகியவை. ப-இல்‌ உள்ளன. இவை ஒவ்வொன்றும்‌ ஒரு எட்டு 
பிட்‌ தரவு ஊர்தியின்‌ மூலமாக அனுப்பப்படும்‌. சில்களின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ 
செல்லக்கூடிய உள்‌அகத்தரவு ஊர்தியை, இது குறிக்கும்‌. 

3 

E A0- 


& DO- 


மற்றும்‌ = 
|B | : 1/0 


— O 


தாழிடல்‌ 


யம 


VO 


a 
Ta 
ப 
தூழிடல்‌ தாழிடல்‌ 










A8- 
8 ஐ 1/0 
EA = ௮ ட குறுக்கீடு 
AE நேரமுறை ஆ எண்ணி 
PSEN i RD WR 
XTAL1— குறுக்கீடுகள்‌ | 
XTAL2 நேரமானிகள்‌ | 
RESET 
| 
| 
l 
(நிலையம்‌ 3 
நினைவகம்‌ 





| 
| 
| 
| 
luz உள்‌ அக al 


படம்‌ 5.3. 8051 கட்டுமான வரைபடம்‌ 


5.3.1 பதிவேடு வரிசை : 
பதிவேடு AC சேமக்கலமை்‌ : 


சேமக்கலம்‌ என்பது, ஒரு 8 பிட்‌ பதிவேடு ஆகும்‌. இதனை ACC அல்லது A 
பதிவேடு என அழைக்கலாம்‌. இது இயமிகளை வைத்திருக்கும்‌ மற்றும்‌ எண்‌ 
கணக்கியியல்‌ கட்டளைகளின்‌ கூட்டல்‌, கழித்தல்‌, பெருக்கல்‌ மற்றும்‌ வகுத்தல்‌ 
முடிவினை ஏற்றுக்கொள்ளும்‌. வாதியல்‌ செயல்பாடூகளின்மூலம்‌ சேமக்கலம்‌ இருக்கும்‌ 
அல்லது சேருமிடமாக, நோக்கீட்டு அணிப்பட்டிகள்‌ (Look up table) மற்றும்‌ புற RAM 
விரிவாக்கம்‌ போன்ற எண்ணற்ற சிறப்புத்‌ தரவு இயக்கக்‌ கட்டளைகளின்‌ இருப்பிடமாக 
இது இருக்கக்கூடும்‌. சேமக்கலத்திற்குரிய தனிப்பட்ட செயல்பாடுகளைக்‌ கொண்டுள்ளது. 
சுழற்று, ஒப்புமை கணக்கிடுதல்‌, சுழற்சிக்கான சோதனை ஆகியவற்றுடன்‌ மேலும்‌ பல 
செயல்களை செய்யக்கூடியதாகும்‌. 


பதிவேடு : B 


B பதிவேடு பெருக்கல்‌ மற்றும்‌ வகுத்தல்‌ போன்ற செயல்களுக்குப்‌ பெரிதும்‌ 
பயன்படுகிறது. இந்தச்‌ செயல்களில்‌ ஈடுபடாதபோது, ஒரு பொதுநோக்கப்‌ பதிவேடாக 
செயல்படும்‌. பிற செயல்களுக்கு, இதனை ஒரு கீறலட்டைப்‌ பதீவேடாகப்‌ (Scratch pad 
Register) பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. இது ஒரு சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேடாகும்‌. 


திட்டநீரல்‌ நிலைப்பாட்டூச்‌ சொல்‌ (கொடிப்‌ பதிவேடு : 
(Program statue word (Flag register)) : 


இதுவும்‌ ஒரு சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேடாகும்‌. இந்த PSW பதிவேடு, தீட்டநீரலின்‌ 
நிலைப்பாட்டைக்‌ கொண்டிருக்கும்‌. இதனைப்‌ பைட்‌ மற்றும்‌ பிட்‌ ஆகிய இரண்டு 
முறைகளிலும்‌ மூகவரியிடலாம்‌. உள்‌அக RAM-a நான்கு பதிவேடு 
வைப்பகங்களில்‌, நமக்குத்‌ தேவையான பதிவேடு வைப்பகத்தைத்‌ தேர்வு செய்வதற்கு, 
இது பயன்படுகின்றது. படம்‌ 5.4இல்‌ திட்டநீரல்‌ நிலைப்பாட்டுச்‌ சொல்லின்‌ பிட்‌ மாதிரி 
காட்டப்பட்டுள்ளது. இது ஒரு 8 பிட்‌ சொல்‌, கீழ்கண்டச்‌ செய்திகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 


B7 B6 B5 B4 B3 B2 B1 BO 
[எ[கக] Lr 


CY பிட்‌ 7 - சுமைக்‌ கொடி ர 

AC பிட்‌ 6 a BCD சயல்பாடுகளுக்கான துணைச்‌ சுமைக்‌ கொடி 

FO பிட்‌ 5 - பயனாளரின்‌ வரையறுக்கப்பட்ட கொடி 
Gage சுழி 

௩51, RSO பிட்‌ 4-3 - வேலை செய்யும்‌ பதிவேடு வைப்பகங்களைக்‌ 
கீழ்க்கண்டவாறு தேர்வு செய்யலாம்‌. 

Ov பிட்‌ 2 - பொங்கி வழி கொடி 

பிட்‌ 1 - நிறுத்தி வைக்கப்பட்டது 
P பிட்‌ ௦ - ஒப்புமைக்‌ கொடி (| = இரட்டைப்‌ படை ஒப்புமை 


229 








UN 00H - 07H வைப்பகம்‌ O 


10H - 17H வைப்பகம்‌ 2 


18H - 1FH 
















வைபபகம 3 





1 1 


படம்‌ 5.4. தீட்டநீரல்‌ நிலைப்பாட்டுச்‌ எசால்‌ 


அடுக்கு மற்றும்‌ அடுக்குக்‌ குறிமுள்‌ : 


அடுக்கு என்பது, உள்‌அக RAM-இன்‌ ஒரு பகுதியைக்‌ குறிக்கும்‌. இது சில தரவு 
இயமிகளுடன்‌ இணைந்து, தரவினை வேகமாகச்‌ சேமிக்க அல்லது திரும்பி 
எடுப்பதற்குப்‌ பயன்படும்‌. 8051யினால்‌ பயன்படுத்தக்கூடிய அடுக்குக்‌ குறிமுள்‌ 
பதிவேடு உள்‌அக RAM முகவரியை வைத்திருக்கும்‌. இது அடுக்கின்‌ உச்சி (top of the 
stack) என்று அழைக்கப்படும்‌. இது 8 பிட்‌ கொண்ட ஒரு சிறப்புச்‌ செயல்சார்‌ 
பதிவேடாகும்‌. RAM-Se எந்தப்‌ பகுதியில்‌ வேண்டுமானாலும்‌ அடுக்கு இருக்கலாம்‌. 


PUSH மற்றும்‌ CALL கட்டளைகளின்பொழுது, தரவு சேமிப்பதற்கு முன்னால்‌ 
அடுக்குக்‌ குறிமுள்ளின்‌ மதிப்பு அதிகரிக்கப்படும்‌. POP மற்றும்‌ RET கட்டளைகளின்‌ 
பொழுது, தரவினைத்‌ திருப்பிக்‌ எகொட௫த்த பின்னர்‌ அடுக்குக்‌ குறிமுள்ளின்‌ மதிப்பு 
குறைக்கப்படும்‌. மறு அமைவுக்குப்‌ பின்‌, அடுக்குக்‌ குறிமுள்‌ 071 என இருக்கும்‌. 
இதன்மூலம்‌ அதற்கு அடுத்த இருப்பிடமான 08H-இல்‌ முதல்‌ தரவைச்‌ 
சேமித்துக்‌ கொள்ளலாம்‌. அடுக்கு மற்றும்‌ அடுக்குக்‌ குறிமுள்ளின்‌ செயல்பாடுகள்‌, 
படம்‌ 5.5-இல்‌ உதாரணங்களால்‌ தெளிவாகக்‌ காட்டப்பட்டூுள்ளன. 


சில்‌ RAM சில்‌ RAM சில்‌ RAM 


o | sa jo 


07 07 


ஓ) அடுக்கு மற்றும்‌ அடுக்குக்‌ குறிமுள்ளின்‌ - 
மறுஅமைவின்‌ நிலைப்பாடு ழிசேகரிக்கும்‌ செயல்‌ 





தரவு 2 
படி SP+-SP-1 ae 





அ) படி எசயல்‌ 


படம்‌ 5.5 அடுக்கின்‌ எசயல்பாடு 


230 


தரவுக்‌ சூறிமுள்‌ : (Data Pointer) 


தரவுக்‌ குறிமுள்‌ (DPTR), உயர்‌ பைட்‌ (DPH) மற்றும்‌ தாழ்‌ பைட்‌ (DPL) ஆகிய 
இரண்டூ 8 பிட்‌ பதீவேடுகளாக இருக்கும்‌. இதன்‌ செயல்‌ 16 பிட்‌ முகவரியை 
வைத்திருப்பதாகும்‌. இதனை 16 பிட்‌ கொண்ட ஒரே பதிவேடாகவும்‌ அல்லது 8 பிட்‌ 
கொண்ட இரண்டு பதீவேடுகளாகவும்‌ பயன்படுத்திக்‌ காள்ளலாம்‌. 


16 LAL DPTR 





8 பிட்‌ 8 பிட்‌ 


மறைமுக தாவல்‌, நோக்கீட்டு பட்டி கட்டளைகள்‌ மற்றும்‌ புற தரவினை மாற்றல்‌ 
போன்றவற்றிற்கு அடி பதிவேடாக ஊழியம்‌ செய்யும்‌. DPTR ஒரு தனிப்பட்ட உள்‌அக 
முகவரியினைப்‌ பெற்றிருக்காது. DPH (83H) மற்றும்‌ DPL (82H) வவவ்வேறான உள்‌அக 
முகவரிகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 


திட்டநீரல்‌ எண்ணி : 


8051 நுண்கட்டுப்படுத்தியினுள்ள திட்டநீரல்‌ எண்ணி, 16 பிட்டுகளைக்‌ 
கொண்டது. திட்டநீரல்‌ எண்ணி எந்த முகவரியை வைத்துள்ளதோ, அந்த நினைவக 
இருப்பிடங்களிலுள்ள திட்டநீரல்‌ கட்டளைக்கான பைட்டை, நுண்கட்டுப்படூத்தி அடுத்துச்‌ 
செயல்படுத்தும்‌. அதாவது, அடுத்ததாக எந்த நினைவக இருப்பிடங்களிலுள்ள 
கட்டளை பைட்டைச்‌ செயல்படுத்த வேண்டுமோ, அதற்குரிய முகவரி PC-இல்‌ 
இருக்கும்‌. C-இன்‌ மதிப்பானது, கட்டளை செயல்படுகின்றபோது அதன்‌ 
தன்மையைப்‌ எபாறுத்துத்‌ தானாகவே ஒன்று அதிகரிக்கின்றது அல்லது 
மாறுபடுகின்றது. PC பதிவேட்டிற்கு மட்டுமே, எவ்வித உள்‌அக முகவரியும்‌ கிடையாது. 


தொடர்‌ தரவுத்‌ தாங்கி : (Serial data buffer) 


இது கடத்துத்‌ தாங்கிப்‌ பதிவேடு (transmit buffer register) மற்றும்‌ திரட்டுத்‌ தாங்கிப்‌ 
பதிவேடு (receive buffer register) என இரண்டு தனித்தனி பதிவேடுகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. கடத்துத்‌ தாங்கிப்‌ பதிவேடு, இணை — உள்ளே - தொடர்‌ - வெளி (pareliel 
in - serial out) முறையில்‌ செயலாற்றுகின்ற பதிவேடாகும்‌. திரட்டுத்‌ தாங்கி பதிவேடு, 
தொடர்‌ - உள்‌ - இணை - வெளி (serial - in - parallel out) முறையில்‌ செயல்படுகின்ற 
ஒரு பதிவேடாகும்‌. —SBUF-565 தரவு செல்கீன்றபோது, அது கடத்தித்‌ தாங்கீக்குச்‌ 
சென்று தொடர்‌ அனுப்புதலை நடைமுறைப்படுத்துகிறது. 5BUF-லிருந்து தரவு வருவதாக 
இருந்தால்‌, அது தீரட்டூத்‌ தாங்கிப்‌ பதிவேட்டிலிருந்து வருகின்றது. 


231 


நேரச்சுற்றுப்‌ பதிவேடுகள்‌ : (Timer registers) 

THO, TLO மற்றும்‌ TH1, TL1 என்கிற இணையான பதிவேடுகள்‌, 16 பிட்‌ கொண்ட 
எண்ணிப்‌ பதிவேடுகளாகும்‌. இவைகள்‌ நேரச்சுற்று / எண்ணிகள்‌ O மற்றும்‌ 1 ஆகிய 
செயல்களுக்குப்‌ பயன்படுகின்றன. 
கட்டுப்பாடு பதிவேடுகள்‌ : (Control registers) 


இது IP. IE, TMOD, TCON, SCON மற்றும்‌ PCON என்கிற சிறப்புச்‌ செயல்சார்‌ 
பதிவேடுகள்‌, குறுக்கீடுகள்‌ , நேரச்சுற்று / எண்ணிகள்‌ மற்றும்‌ தொடர்‌ துறைமுகம்‌ 
ஆகியவற்றிற்குரிய கட்டுப்பாடு மற்றும்‌ நிலைப்பாட்டுத்‌ தகவல்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
5.3.2. நேரமூறை மற்றும்‌ கட்டுப்பாடு அலகு : (Timing and control unit) 


இந்த அலகானது, சுற்றின்‌ உட்பகுதியில்‌ நடைபெறுகின்ற செயல்களுக்குத்‌ 
தேவையான அனைத்து நேரமூறை மற்றும்‌ கட்டுப்பாட்டுச்‌ சைகைகளை 
ஏற்படுத்துகின்றது. மேலும்‌ இது, வெளிப்புறத்திலுள்ள அமைப்பு ஊர்தி (system 
௦ப5)களைக்‌ கட்டுப்படுத்தத்‌ தேவையான கட்டூப்பாட்டுச்‌ சைகைகளையும்‌ 
உண்டாக்குகிறது. 
5.3.3. அலையியற்றி : (oscillator) 

இது படிக அலையியற்றியைப்‌ பயன்படுத்தி, நுண்கட்டுப்படுத்தி செயல்படுவதற்குத்‌ 
தேவையான அடிப்படை நேரமுறை கடிகரச்‌ சைகைகளை உருவாக்குகின்றது. 
கட்டளைப்‌ பதிவேடு : (Instruction Register) 

இந்தப்‌ பதிவேடு, நுண்கட்டுப்படுத்தி செய்து முடிக்க வேண்டியவற்றைச்‌ செய்யக்‌ 
கட்டளைகளின்‌ செயற்பாட்டுக்‌ குறியீடுகளை (opcode) குறியீட்டுப்‌ பெயர்ப்பி செய்கின்றது. 
மேலும்‌ நேரமுறை மற்றும்‌ கட்டுப்பாட்டு அலகுக்குத்‌ தகவலைக்‌ கொடுத்துக்‌ 
கட்டளைகளைச்‌ செய்துமுடிக்கத்‌ தேவையான சைகைகளை உருவாக்குகிறது. 
EPROM மற்றும்‌ தீட்டநிரல்‌ முகவரிப்‌ பதிவேடு : 

IC சில்லினுள்‌ EPROM-Sa இந்தப்‌ பதிவேடுகள்‌ அமையப்பெற்றிருக்கும்‌. 
இவைகள்‌ உட்புறமாக முகவரியிடும்‌ தன்மையைப்‌ பெற்றிருக்கும்‌. 
RAM and RAM முகவரிப்‌ பதிவேடு : 

இத்தகைய பதிவேடுகள்‌ உட்புறமாக அமைந்துள்ள ₹414-இன்‌ 128 பைட்டுகளில்‌ 
இருக்கும்‌. இவைகளும்‌ உட்டறமாக முகவரியிடும்‌ தன்மையைப்‌ பெற்றிருக்கும்‌. 
ALU: . 

இந்த அலகு, TMP1 மற்றும்‌ TMP2 ஆகிய தற்காலிகப்‌ பதிவேடுகள்‌ வைத்துள்ள 
இயமிகளின்மீது, எண்‌ கணக்கியல்‌ மற்றும்‌ வாதியல்‌ செயல்களை 8 பிட்டில்‌ செய்கின்றது. 
நுண்கட்டூப்படூத்தியின்‌ பயனாளிகள்‌, தற்காலிகப்‌ பதிவேட்டை அடைய இயலாது. 
அதாவது, இதனைத்‌ தீட்டநீரலில்‌ பயன்படுத்த முடியாது. 


232 


5.3.4. SFR பதிவேடு வைப்பகம்‌ : (SFR Register Bank) 


இது சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேடுகள்‌ கொண்ட அமைப்பினைக்‌ குறிப்பிடுகின்றது. 
அவற்றிற்குரிய முகவரிகளைக்‌ கொடுத்து, இதிலுள்ள பதிவேடுகளை அடைய வழி செய்து 
கொள்ளலாம்‌. இதீனுள்ள பதிவேடுகளின்‌ முகவரி 80H முதல்‌ FFH வரை இருக்கும்‌. 


குறுக்கீடு, தொடர்‌ துறைமுகம்‌ மற்றும்‌ நேரச்சுற்றுகளுக்குரிய சுற்றுகள்‌, 
நேரமுறை மற்றும்‌ கட்டுப்பாடு அலகின்மூலம்‌ ஏற்படுத்தப்படுகின்ற கட்டுப்பாட்டுச்‌ 
சைகைகளைக்‌ கொண்டு அதற்குரிய செயல்களைச்‌ செய்கின்றது. 


5.4 8051865 முனைகள்‌ : 


8051 DIP முறையில்‌ உருவாக்கப்பட்ட ஒரு சில்லாகும்‌. இது 40 முனைகளைக்‌ 
கொண்டுள்ளது. படம்‌ 5.6 இல்‌ 8051-இன்‌ முனை வரைபடம்‌ காட்டப்பட்டூுள்ளது. இதில்‌ 
முக்கியமானது 8051-இன்‌ பல முனைகள்‌, ஒன்றிற்கு மேற்பட்ட வேலைகளைச்‌ 
செய்யக்கூடியன. முனைகளின்‌ பதிலிச்‌ செயல்கள்‌, தடிம எழுத்துக்களால்‌ 
காட்டப்பட்டுள்ளன. 


5.4.1 நிலையங்கள்‌ : 


8051-இல்‌ 32 VO முனைகள்‌ நான்கு எட்டூ - பிட்‌ இணை நிலையங்களாக 
(PO, P1, P2 மற்றும்‌ PS வடிவமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து நிலையங்களும்‌ 
இருதிசையிலானவை. அதாவது, ஒவ்வொரு முனையும்‌ உள்ளீடு அல்லது வெளியீடாக 
இல்லது இரண்டும்‌ வடிவமைக்கப்பட்டிருக்கும்‌. நீலையம்‌ 1-இன்‌ முனைகளைத்‌ தவிர 
மற்ற நிலையங்களின்‌ முனைகள்‌, பலவின்‌ ஒன்றாக இருக்கும்‌. ஒவ்வொரு நிலையமும்‌ 
ஒரு தாழிடல்‌, ஒரு வெளியீடு ஓட்டுநர்‌ மற்றும்‌ ஒரு உள்ளீடு தாங்கியைக்‌ கொண்டிருக்கும்‌. 


நிலையம்‌ O மூனைகள்‌ 32 - 39): 


நிலையம்‌ 0-இன்‌ முனைகள்‌ 1/0 முனைகளாகப்‌ பயன்படுத்தப்படும்‌. நிலையம்‌ 
0-இன்‌ வெளியீடு தூண்டுதல்‌ மற்றும்‌ உள்ளீடு தாங்கிகள்‌, புற நினைவகத்தை அடைய 
பயன்படுகின்றன. நிலையம்‌ 0, புற நினைவக முகவரியின்‌ தாழ்‌ வரிசை பைட்டை 
எழுதுவதற்காகவா அல்லது படிப்பதற்காகவா என நேரப்‌ பல்முனையமைப்பின்‌ 
தரவின்மூலம்‌ எவளியீடூ செய்யும்‌. ஆதலால்‌, நிலையம்‌ 0-வை பல்முனை ஒன்றாக்கி 
முகவரி / தரவு ஊர்தியாகப்‌ பயன்படுத்தலாம்‌. ' 


நிலையம்‌ 1 மூனைகள்‌ 1-8) : 


நிலையம்‌ 1, இருதிசையில்‌ செயல்படக்கூடிய ஒரு 8 பிட்‌ நிலையமாகும்‌. இது பிட்‌ 
மற்றும்‌ பைட்‌ முறைகளில்‌ முகவரியிடும்‌ தன்மை கொண்டது. நிலையம்‌ 1-இன்‌ 
முனைகள்‌, முனைகளாக மட்டுமே பயன்படுத்தலாம்‌. 


233 


நிலையம்‌ 2 முனைகள்‌ 21 - 28): 


நிலையம்‌ 2-இன்‌ வெளியீட்டுத்‌ தூண்டுதல்‌, புற நினைவகத்தை அடையப்‌ 
பயன்படும்‌. புற நினைவக முகவரி 16 பிட்‌ அகலமாக இருந்தால்‌, உயர்‌ வரிசை பைட்டை 
நிலையம்‌ 2-இல்‌ வெளியிடும்‌. இல்லையெனில்‌, நீலையம்‌ 2 VO நிலையமாகப்‌ 
பயன்படும்‌. நிலையம்‌ 2-இம்‌ இருதிசையில்‌ செயல்படக்‌ கூடிய ஒரு 8 Ac VO 
நிலையமாகும்‌. இதுவும்‌ பிட்‌ மற்றும்‌ பைட்‌ முறைகளில்‌ முகவரியிடூம்‌ தன்மை 
கொண்டது. இதற்கும்‌ SஈR-க்கான முகவரி நடுக்கத்தில்‌ ஒரு தனி முகவரி உள்ளது. 
நிலையம்‌ 3 முனைகள்‌ 10 - 17) 


நிலையம்‌ 3-இல்‌ உள்ள அனைத்து முனைகளும்‌, பல செயல்களைச்‌ 
செய்யக்கூடியன. தனிப்பட்ட செயல்களுடன்‌ சேர்த்து இரண்டு புறத்‌ தடங்கல்கள்‌, இரண்டு 
.எண்ணி உள்ளீடுகள்‌, இரண்டு குறிப்பிட்ட தரவு வரிகள்‌ மற்றும்‌ இரண்டு நேரக்‌ 
கட்டுப்பாட்டுச்‌ சைகைகள்‌ கீழே கொடுக்கப்பட்டூுள்ளன. 


வெளியீடு கட்டுப்பாட்டுத்‌ தரவைப்‌ படி. புற நினைவகத்‌ | 
தரவினைப்‌ படிக்கும்போது, வன்மியம்‌ குறைவியக்கக்‌ 
துடிப்பை உண்டாக்கும்‌. 
















எவளியீடு கட்டுப்பாட்டுத்‌ தரவை எழுது. புற நீனைவகத்‌ 
தரவினை எழுதும்போது, வன்மியம்‌ குறைவியக்கத்‌ 
துடிப்பினை உண்டாக்கும்‌. 


நேரமானி / எண்ணி 1 புற உள்ளீடு அல்லது சோதனை 
முனை. 















நேரமானி / எண்ணி 0 புற உள்ளீடு அல்லது சோதனை 
- முனை. 


தடங்கல்‌ 1 உள்ளீட்ட முனை. தாழ்‌ மட்டம்‌ அல்லது 
இறங்கு விளிம்புத்‌ துவக்கி. 


தடங்கல்‌ 0 உள்ளீட்டு முனை. தாழ்‌ மட்ட அல்லது இறங்கு 
- விளிம்புத்‌ துவக்கி. 






UART வகையில்‌ தொடர்‌ துறைமுகத்தீற்காகத்‌ தரவு 
முனையை அனுப்பு. பெயரும்‌ பதிவேடு வகையில்‌ கடிகார 
வெளியீடு. 


பக வகையில்‌, தொடர்‌ துறைமுகத்திற்காகத்‌ தரவு 
முனையைப்‌ பெறு பெயரும் பதிவேடு வகையில்தரவு,/முனை. 


234 


திறன்‌ வழங்கி முனைகள்‌ Vcc முனை 40) மற்றும்‌ Vss முனை 20) 

8051 d.c. திறன்‌ வழங்கி + 5/-இல்‌ செயல்படும்‌. முனை Vcc உடன்‌ +5V-82 
இணைக்க வேண்டும்‌ மற்றும்‌ தரையிடப்பட வேண்டிய முனை 0-இல்‌ இணைக்க 
வேண்டும்‌. 
அலையியற்றி முனைகள்‌ XTAL2 முனை 18) மற்றும்‌  XTAL1 
(முனை 19). 

அகக்‌ கடிகாரச்‌ சைகையினை உண்டாக்குவதற்காக, இந்த இரண்டு 
முனைகளிலும்‌ புற அலையியற்றி வேண்டும்‌. XTAL1 மற்றும்‌ XTAL2 : நுண்கட்டுப்படுத்தி 
செயலாற்றும்‌ பொருட்டு, அதற்குத்‌ தேவையான கடிகார அதீர்வெண்ணை 
உருவாக்குகின்ற வகையில்‌, IC சில்லினுள்‌ ஒரு அலையியற்றி இருக்கும்‌. XTAL1 
தலைகீழாக்கி XTAL2 அலையியற்றிப்‌ பெருக்கியின்‌ உள்ளீடாகச்‌ செயல்படும்‌. 
தலைகீழாக்கி அலையியற்றிப்‌ பெருக்கியின்‌ வெளியீடாகச்‌ செயல்படும்‌. 

ALE மூகவரித்‌ தாழிடல்‌ செயலியக்க முனை 30) (Address latch Enable) 

AD, - AD, வரிகள்‌ பல்வின்‌ ஒன்றாக்கி முனைகளாகும்‌. இந்த வரிகளை ஒன்றின்‌ 
பலவாக்க மற்றும்‌ முகவரியின்‌ அடிப்பாதியைப்‌ பெறுவதற்காக, 8051இன்‌ புறத்‌ தாழிடல்‌ 
ALE சைகை பயன்படும்‌. 


நிலையம்‌ 1 






8051 
(40 pin) 
DIP 













EA (Vpp) 
ALE (PROG) 
PSEN 


நீலையம்‌ 3 


(A11) (நிலையம்‌ 2 


படம்‌ 5.7 8051-இன்‌ முனைகள்‌ 


235 


RST( மறு அமைவு, முனை S): (Reset, Pin 9) 


இந்த முனை 8051ஐ மறு அமைவு செய்யப்‌ பயன்படும்‌. சரியான மறு அமைவுச்‌ 
செயற்பாட்டிற்காக, மறு அமைவுச்‌ சைகையை அலையியற்றி சென்று 
கொண்டிருக்கும்போதே, இரண்டு எந்திர சுழற்சிகளுக்காவது மறுஅமைவு சைகையை 
உயர்நிலையில்‌ கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும்‌. 
PSEN (தீட்டநிரல்‌ சேமிப்பு சயலியக்கம்‌, முனை 29) : (Program Store Enable, pin 29) 


இது குறைவியக்க வெளியீட்டுக்‌ கட்டுப்பாட்டு சைகை, புற ROM / EPROM-இன்‌ 
செயலியக்கச்‌ சைகையை ஊக்குவிக்க இது பயன்படும்‌. புற நினைவகத்தைப்‌ 
படிக்கும்போது, ஒவ்வொரு ஆறு அலையியற்றிக்‌ கால அளவிற்கு, இது 
ஊக்குவிக்கப்படுகின்றது. 


EA புற வழி அடைதல்‌, முனை 3] (External Acess, pin 31) 


இது புறத்‌ திட்டநீரல்‌ நினைவகத்தை அடைவதற்குரிய மூனை ஆகும்‌. புறத்‌ 
திட்டநிரல்‌ நீனைவகத்தை அடையும்பாழுது தாழ்‌ நிலையிலும்‌, மற்றும்‌ அக 
நினைவகத்திலுள்ள திட்டநிரலைச்‌ செயல்படுத்தும்போது உயர்நிலைக்கும்‌ இது செல்லும்‌. 
(0-யினுள்‌ அமைந்துள்ள EPROM- ஐ திட்டநிரல்‌ செய்கின்றபோது, இந்த முனைக்கு 21 V 
DC மின்னழுத்தம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
5.5 நடுவண்‌ செயலாக்க அலகு : (Central Processing Unit) : CPU 


8051-இன்‌ CPU எட்டூ - பிட்‌ எண்‌ கணிதம்‌ மற்றும்‌ வாதியல்‌ அலகு (Arithmatic 
and Logic Unit) A,B, PEW மற்றும்‌ SP பதிவேடுகள்‌, 16 பிட்‌ தீட்டநிரல்‌ எண்ணி மற்றும்‌ 
தரவுக்‌ குறிமுள்‌ (Data Pointer) பதிவேடுகள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டிருக்கும்‌. இந்தப்‌ 
பதிவேடுகளுடன்‌ சிறப்பு செயல்சார்‌ பதிவேடுகள்‌ குழுவும்‌ உண்டு. 


5.6 எண்‌ கணக்கியல்‌ மற்றும்‌ வாதியல்‌ அலகு : (ALU) 


நுண்கட்டுப்படுத்தி 8051வுள்ள ALU எண்‌ கணக்கியல்‌ மற்றும்‌ வாதியல்‌ 
செயல்கள்‌, 8 பிட்‌ மாறிகளில்‌ செய்யப்படுகின்றன. எண்‌ கணக்கியல்‌ அலகு கூட்டல்‌, 
கழித்தல்‌, பெருக்கல்‌ மற்றும்‌ வகுத்தல்‌ செயல்களை நிறைவேற்றும்‌. வாதியல்‌ அலகு 
AND, OR, XOR மற்றும்‌ தரவினைச்‌ சுழற்ற, காலி செய்ய மற்றும்‌ நீரப்ப ஆகிய வாதியல்‌ 
செயல்களைச்‌ செய்யும்‌. 8051 கட்டுமானத்தின்‌ முக்கியமான சிறப்பம்சம்‌ ALU ஆனது 
ஒரு பிட்‌ மற்றும்‌ எட்டூ பிட்‌ தரவு வகைகளைத்‌ தீறமையாகக்‌ கையாளும்‌. வாதியல்‌ 
கணக்கீட்டில்‌ தனிப்பட்ட பிட்டுகளின்‌ அமைவு, காலி. நிரப்பு, நகர்‌, சோதனை 
செய்‌ போன்ற செயல்களைச்‌ செய்யப்‌ பயன்படும்‌. ALU தேவையான இயமிகள்‌ TMP1 
மற்றும்‌ 1142 என்கிற தற்காலிகப்‌ பதிவேடுகளிலிருக்கும்‌. இந்தத்‌ தற்காலிகப்‌ 
பதீவேடுகளை நாம்‌ நேரிடையாகக்‌ கட்டளைகளில்‌ பயன்படுத்த முடியாது. இதில்‌ கூட்டல்‌ 
மற்றும்‌ கழித்தல்‌ செயல்களை மட்டும்‌ குறியீடு (Signed) மற்றும்‌ குறியிடாத (unsigned) 
ஆகிய இரண்டு முறைகளிலும்‌ செய்யலாம்‌. மற்ற செயல்களைக்‌ குறியிடாத முறையில்‌ 
மட்டுமே செய்ய முடியும்‌. 


236 


எண்‌ கணக்கியல்‌ மற்றும்‌ வாதியல்‌ செயல்கள்‌ முடிந்த பின்னர்‌ 
கிடைக்கப்பெறுகின்ற முடிவு, சேருமிடம்‌ பதிவேட்டில்‌ (destination register) சேமிக்கப்படும்‌. 


5.7 தரவு நினைவகம்‌ மற்றும்‌ பதிவேடு வைப்பகம்‌ (Data memory and Register 
Bank): 


8051, 128 பிட்‌ அக RAM-ஜப்‌ பெற்றிருக்கும்‌. RAM முகவரி பதிவேட்டின்மூலம்‌ 
இதனை அடையலாம்‌. அக RAM-இன்‌ ஒழுங்கமைப்பினைப்‌ படம்‌ 5.7- இல்‌ காணலாம்‌. 
அக RAM, மூன்று தெளிவான பகுதிகளைக்‌ கொண்டது. 


> வேலை) எய்யும்‌ பதிவேடுகள்‌ 
> பிட்‌ முகவரியிடக்‌ கூடிய பதிவேடுகள்‌ 
> பொதுநோக்கப்‌ பதிவேடுகள்‌ 


1. அத RAM-இன்‌ முகவரி OOH மூதல்‌ 1FH வரையுள்ள முதல்‌ 32 பைட்டுகள்‌, 32 
வேலை செய்யும்‌ பதிவேடுகளாகும்‌. நான்கு வைப்பகமாக, ஒழுங்காக இவை 
அமைக்கப்பட்டூுள்ளன. ஒவ்வாரு வைப்பகத்திலும்‌ எட்டுப்‌ பதிவேடுகள்‌ 
உள்ளன. ௦ முதல்‌ 3 வரை எண்ணால்‌ குறிக்கப்பட்ட நான்கு வைப்பகங்களில்‌, 
எட்டுப்‌ பதிவேடுகள்‌ RO - R7 உண்டு. ஒவ்வாரு பதிவேடும்‌, அதனுடைய RAM 
முகவரி அல்லது பெயரின்‌ மூலம்‌ முகவரியிடலாம்‌. ஒரு நேரத்தில்‌ ஒரே ஒரு 
வைப்பகம்‌ மட்டும்தான்‌ பயன்பாட்டில்‌ இருக்கும்‌. ஒSN-வுள்ள RSO மற்றும்‌ RS1 
பிட்டுகள்‌ எந்த வைப்பகம்‌ தற்போது பயன்பாட்டில்‌ உள்ளது என்பதை முடிவு 
செய்யும்‌. தேர்வு செய்யப்படாத பதிவேடு வைப்பகங்கள்‌, பொதுநோக்க RAM 
ஆகப்‌ பயன்படும்‌. மறு அமைவின்போது வைப்பகம்‌ 0 தேர்வு செய்யப்படும்‌. 


2. 8051, 16 பைட்டுகள்‌ பிட்‌ முகவரியிடக்கூடிய பரப்பைக்‌ கொடுக்கிறது. இது RAM 
பைட்டின்‌ முகவரிகள்‌ 20H முதல்‌ 2FH வரை ஆக்கிரமித்துக்‌கொள்ளும்‌. ஆக, 
எமாத்தம்‌ 128 மூகவரியிடக்கூடிய பிட்டுகளைப்‌ பெற்றிருக்கும்‌. 
மூகவரியிடக்கூடிய பிட்‌, அதனுடைய முகவரி OOH முதல்‌ 7FH வரை 
குறிக்கப்படலாம்‌ அல்லது 8 பிட்டுகள்‌ முகவரி 20H முதல்‌ 2FH வரை 
உருவாகலாம்‌. உதாரணமாக, பிட்‌ முகவரி AFH என்பது பைட்‌ முகவரி 29இன்‌ 
பிட்டு 6ஐ குறிக்கும்‌. 


3. RAM பரப்பிற்குமேல்‌ முகவரி 30H முதல்‌ TEH வரை பிட்‌ முகவரியிடக்கூடிய பரப்பு 
பொது - நோக்க RAM என அழைக்கப்படும்‌. இதனைப்‌ பைட்டின்‌ மூலமாக 


முகவரியிடலாம்‌. 


237 





மூகவரி முகவரிகள்‌ 
1F 7F 
1€ 
1D 
வைப்பகம்‌ 10 
a 1B 
1A 
19 
18 
17 
16 
5 






பிட்‌ மூகவரிகள்‌ 


வைப்பகம்‌ OC 
4 OB 

OA 

09 

08 

07 


படம்‌ 5.7 8051-இன்‌ அக RAM-இன்‌ ஒழுங்கமைப்பு 
5.8 திட்டநிரல்‌ நினைவகம்‌ : 
PC திட்டநீரல்‌ f 

என முகவரிப்‌ 8051-இல்‌ 4 கீ பைட்‌ அக RAM-ஐ கொண்டுள்ளது. 
DPTR—>| பதிவேடு | அதன்‌ முகவரி இருப்பிடம்‌ OOOOH முதல்‌ OFFFH வரை 
இருக்கும்‌. இது சில்லை அமைக்கும்போது, உற்பத்தியாளரால்‌ 
தீட்டநிரல்‌ செய்யப்பட்டதாகும்‌. அதனைக்‌ கட்டமைத்த பின்னர்‌ 
EPROM | அந்தப்‌ பகுதியை அழிக்கவோ அல்லது மாற்றவோ முடியாது. 
00001 ROM தீட்டநீரலின்‌ இறுதிப்‌ படிவத்தை இதில்‌ சேமிக்கப்‌ பயன்படுகிறது. 


` OFFFH 


திட்டநீரல்‌ முகவரிப்‌ பதிவேட்டினைப்‌ பயன்படுத்தித்‌ SUELTO நினைவகத்தை 
அடையலாம்‌. தீட்டநீரலின்‌ முகவரிகள்‌ OFFFH-Se அதிகமானால்‌, (அக RAM-cor 
கொள்தீறனைவிட அதிகரித்தால்‌ 8051 தன்னிச்சையாகப்‌ புறத்‌ திட்டநீரல்‌ 
நினைவகத்திலிருந்து குறியீடு பைட்டுகளை எடுத்துக்‌எகாள்ளக்‌ காரணமாகும்‌. 
எதுவாகிலும்‌, குறியீடு பைட்டுகள்‌ புற நினைவக முகவரிகள்‌ OOOOH முதல்‌ FFFFH வரை 
தனிப்பட்ட முறையில்‌, புற அடைமுனையைத்‌ (EA) (External access pin ) குரையுடன்‌ 
இணைத்து எடுத்துக்கொள்ளும்‌. 


238 


5.9. 8051இன்‌ நினைவக அமைப்பு : (Memory Organisation in 8051) 


8051 நுண்கட்டுப்படுத்தி மூலம்‌, 64K பைட்டுகள்‌, திட்டநீரல்‌ நினைவகத்தையும்‌ 
மற்றும்‌ 64K தரவு நீனைகத்தையும்‌ அடையலாம்‌. இதில்‌ 4 கி பைட்டுகள்‌, உள்‌அகத்‌ 
திட்டநீரல்‌ மற்றும்‌ 256 பைட்டுகள்‌ உள்‌அக தரவு நினைவகங்கள்‌ உள்ளன. 


ஒவ்வாரு நினைவக வகையும்‌ வேறுபட்ட முகவரியிடும்‌ தன்மை, மாறுபட்ட 
கட்டுப்பாட்டுச்‌ சைகைகள்‌ மற்றும்‌ வேறுபட்ட செயல்களையும்‌ எகாண்டிருக்கும்‌. 
ஒவ்வொன்றும்‌ சுதந்திரமாக இணைக்கப்படலாம்‌. மேலும்‌, ஒவ்வொன்றும்‌ ஒரே 
மாதிரியான முகவரி மற்றும்‌ தரவு ஊர்திகளையும்‌, வேறுபட்ட கட்டுப்பாட்டுச்‌ 


சைகைகளையும்‌ பயன்படுத்தும்‌. 


. பொதுவாக, ROM நினைவகம்‌, திட்டநீரல்‌ நினைவகமாகவும்‌ RAM தரவு 
நினைவகமாகவும்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


புறத்‌ திட்டநிரல்‌ நினைவகம்‌ : 


60 கி பைட்டுகள்‌ 
புறம்‌ 





படம்‌ 5.9. 8051 திட்ட நிரல்‌ நினைவகம்‌ 


தீட்டநிரல்‌ நினைவகம்‌, 64 கி பைட்டுகள்‌ இருப்பிடங்களைப்‌ பெற்றிருக்கும்‌. 64 கீ பைட்‌ 
திட்டநிரல்‌ நினைவகம்‌, உள்‌அக மற்றும்‌ புற நினைவக foi sees 
அமையப்பட்டிருக்கலாம்‌. படம்‌ 5.9 Ged 8051இன்‌ திட்டநிரல்‌ நினைவகத்தின்‌ படம்‌ 


காட்டப்பட்டூள்ளது. 


239 


ROM : 


திட்டநிரல்‌ நினைவகம்‌ ROM மற்றும்‌ EPROM கொண்ட சில்களில்‌ அடிப்பக்கம்‌ 
உள்ள 4 கீ பைட்டுகள்‌ சில்களினுள்‌ அமையப்‌ பெற்றிருக்கும்‌. ROM இல்லாத சில்களில்‌ 
அனைத்துத்‌ திட்டநிரல்‌ நினைவகத்தையும்‌ வெளியில்‌ வைத்துக்கொள்ளலாம்‌. உள்அக 
மற்றும்‌ புறமாக அமைந்துள்ள தீட்டநீரல்‌ நீனைவக இருப்பிடங்களை வேறுபடுத்தித்‌ 
தேர்வு செய்வதற்கு நுண்கட்டுப்படுத்தியிவுள்ள EA என்கிற முனை பயன்படுகிறது. EA=1 
எனில்‌, 0000H முதல்‌ OFFFH வரையுள்ள 4 கி பைட்‌ அளவு கொண்ட முகவரி உள்‌அக 
₹௦14-லிருந்தும்‌, 1000H முதல்‌ FFFFH வரையுள்ள 60கி பைட்‌ அளவு கொண்ட முகவரி 
புற ROM- லிருந்தும்‌ தாழிடப்படும்‌. 


EA=0 எனில்‌, அனைத்துக்‌ கட்டளைகளும்‌ புறத்‌ திட்டநிரல்‌ நினைவகத்திலிருந்து 
தாழிடப்படும்‌. PSEN சைகை புறத்‌ திட்டநிரல்‌ நினைவகத்தின்‌ படி ஸ்ட்ரோப்‌ சைகையாகச்‌ 
செயல்படுகின்றது. உள்‌அகத்‌ திட்டநிரல்‌ நினைவகத்தை அடைய PSEN பயன்படுத்தப்‌ 
படுவதில்லை. திட்டநிரல்‌ நினைவகத்திலுள்ள 00 முதல்‌ 23H வரையுள்ள இருப்பிடங்கள்‌ 
குறுக்கீடு சேவை செயல்முறைகளுக்குப்‌ (interrupt service routine) பயன்படுகிறது. 


புறநினைவகத்தை அடையத்‌ துறைமுகம்‌ 0 மற்றும்‌ துறைமுகம்‌ 2 ஆகிய இரண்டு 
துறைமுகங்களும்‌ பயன்படுத்தப்படுகின்றன. துறைமுகம்‌ 0 பல்வின்‌ ஒன்றாக்கி முகவரி 
/ தரவு ஊர்தியாகச்‌ செயல்படும்‌. 7 - சுழற்சியின்‌ தொடக்கத்‌ தாழ்‌ வரிசை 8 பிட்‌ முகவரியை 
இது கொடுக்கும்‌. இதேபோல்‌, துறைமுகம்‌ 2 ஒரு முகவரி ஊர்தியாகச்‌ செயல்படும்‌. இது 
உயர்வரிசை 8 பிட்‌ முகவரியைக்‌ கொடுக்கும்‌. தரவு அல்லது திட்டநீரல்‌, துறைமுகம்‌ 0 
வழியாகச்‌ செல்லும்‌ அல்லது வரும்‌. 


8051ஆல்‌ உருவாக்கப்பட்ட ALE சைகை மற்றும்‌ புறத்தாழிடலைப்‌ பயன்படுத்தி 
8 பிட்‌ முகவரியானது தாழிடப்படும்‌. 


£Aசைகை புறத்‌ திட்டநிரல்‌ நினைவகத்தைத்‌ தேர்வு செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. 
EA=0 எனில்‌, Vss உடன்‌ இணைக்கப்பட்டிருந்தால்‌ அனைத்துத்‌ திட்டநிரல்களும்‌ புறத்‌ 
திட்டநிரல்‌ நினைவகத்திலிருந்து கொண்டு வரப்படும்‌. புறத்‌ திட்டநீரல்‌ 
நினைவகத்திலிருந்து எடுகின்றபோது PSEN சைகை அதன்படி ஸ்டரோப்‌ சைகையாகச்‌ 
செயல்படுகிறது. l 


புற RAM - ஐ அடையும்போது, படி மற்றும்‌ எழுது செயல்களைப்‌ பொறுத்து 
நுண்கட்டுப்படுத்தி RD மற்றும்‌ WR சைகைகளை உருவாக்குகீறது. "MOVX" என்கிற 
கட்டளையைப்‌ பயன்படுத்திப்‌ புற தரவு நினைவகத்தை அடையலாம்‌. 8051-ற்கான 
உள்‌அகத்‌ தரவு நினைவக இருப்பிடம்‌ மூன்று கட்டமாக பிரிக்கப்பட்டுள்ளது. தாழ்‌ 128 
பைட்டுகள்‌, உயர்‌ 128 பைட்டுகள்‌ மற்றும்‌ SFR- கள்‌ உயர்‌ முகவரிகள்‌ மற்றும்‌ SFR- கள்‌ 
ஒரே முகவரி இடக்கட்டத்தை உபயோகிக்கும்‌. 8051-ன்‌ தரவு நினைவகப்‌ படமம்‌ படம்‌ 
5.2980 காட்டப்பட்டூள்ளது. 


240 


உள்‌ அக நினைவகம்‌ 


மறைமுக 
முகவரியால்‌ 


அடையலாம்‌ 


நேர்‌ மற்றும்‌ 
மறைமூக 

முகவரியால்‌ 

அடையலாம்‌ 





படம்‌ 5.9. 8051 தரவு நினைவகப்‌ படமம்‌ 


படம்‌ 5.9இல்‌ உயர்‌ முகவரியை மறைமுக முகவரியால்‌ மட்டும்‌ அடைய முடியும்‌ 
என்பதையும்‌, SFR - கள்‌ நேர்‌ முகவரியால்‌ மட்டுமே அடைய முடியும்‌ என்பதையும்‌ 
காட்டுகிறது. அதற்கு மாறாகத்‌ தாழ்‌ முகவரியை நேர்‌ அல்லது மறைமுக முகவரியால்‌ 
அடைய முடியும்‌. ' 


படம்‌ 5.1௦ இல்‌ புறத்‌ தரவு நினைவகத்தை இணைப்பதற்கான சுற்று 
காட்டப்பட்டுள்ளது. துறைமுகம்‌ 0-வால்‌ கொடுக்கப்பட்ட பல்வின்‌ ஒன்றாக்கி முகவரி / 
தரவு ஊர்தி புறத்‌ தாழிடல்‌ மற்றும்‌ ALE சைகையால்‌ ஒன்றின்‌ பலவாக மாற்றப்படும்‌. 
துறைமுகம்‌ 2 உயர்‌ வரிசை மூகவரி ஊர்தியைக்‌ கொடுக்கும்‌. 8௦5ாலிருந்து RD மற்றும்‌ 
WR சைகைகள்‌ நினைவகம்‌, படி மற்றும்‌ நினைவகம்‌ எழுது என்ற செயல்களைத்‌ தேர்வு 


செய்யும்‌. 





படம்‌ 5.1௦ புறத்தரவு நினைவகம்‌ அடைதல்‌ 


241 


படம்‌ 5.11 இ) மற்றும்‌ இ என்பன, புறத்தரவு நினைவகம்‌ படி மற்றும்‌ எழுது 
சுழற்சிகளுக்கான நேரமூறை அலைவடிவங்களாகும்‌. 


நிலையம்‌ தரவு INSTR 
9 உள்ளே லயம்‌ 


FROM R1 OR DPL FROM PCC 


நிலையம்‌ 2 P20 - P27 அல்லது DPHலிருந்து <P 
A18-A15 ABA15 


படம்‌ 5.11. (9) புறத்‌ தரவு நினைவகம்‌ படி சுழற்றிக்கான நேரமூறை அலைவடிவம்‌ 


டன்‌ அறத்‌ சள JU. சன்‌ 





நிலையம்‌ > Spey / INSTR 
௦ வெளியீடு உள்ளே 


FROM R1 OR DPL PCLலிருந்து 


நிலையம்‌ 2 ்‌ P20- P27 அல்லது DPHலிருந்து “லிருந்து 
A18 - A15 AB-A15 


படம்‌ 5.11 (2) புறத்‌ தரவு நினைவகம்‌ எழுது சுழற்சிக்கான நேரமுறை அலைவடிவம்‌ 


புற நினைவகத்தின்‌ முகவரி ஒன்று அல்லது இரண்டு பைட்டுகளைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 
ஒரு பைட்‌ அளவு கொண்ட முகவரிகள்‌, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 1/0 கட்டுப்பாட்டு 
வரிகளுடன்‌ சேர்ந்து புற ₹&14-ஐ அடைய வழி செய்கிறது. உயர்‌ முகவரி பைட்‌ 
செல்கின்றபோது, இரண்டு பைட்‌ அளவு கொண்ட முகவரிகள்‌ பயன்படுத்தப்படும்‌. 


242 


புற நினைவகத்தை இரண்டு முறைகளில்‌ அடையலாம்‌. அவை யாவன 
i) புறத்‌ திட்டநிரல்‌ நினைவகத்தின்‌ மூலம்‌ அடையலாம்‌. 
ii) புறத்‌ தீரவு நினைவகத்தின்‌ மூலம்‌ அடையலாம்‌. 


புறத்‌ தரவு நினைவகத்தை அடைவதற்கான கட்டளைகள்‌ அட்டவணை 


5.380 விளக்கப்பட்டுள்ளன. 


அட்டவணை 5.1 புறத்‌ தரவு நீனைவகத்தை அடைவதற்கான கட்டளைகள்‌ : 


MOVXA, @ Rp Rp-B0 உள்ள புறமுகவரியை A இல்‌ பிரதி ௭௫ 


MOVX A, DPTR DPTR - லுள்ள புற முகவரியை A க்குப்‌ பிரதி எடு 


MOVX A, Rp, A தரவினை 4&-லிருந்து ₹0-லுள்ள புற முகவரிக்குப்‌ பிரதி ௭௫ 


MOVX A, DPTR,A| தரவினை 4-லிருந்து DPTR - லுள்ள புற முகவரிக்குப்‌ பிரதி எடு 





புற நினைவகத்தை அடைய முக்கியமான விபரங்களைக்‌ கருத்தில்‌ கொள்ள 


வேண்டும்‌. 


> 


அனைத்துப்‌ புறத்‌ தரவும்‌ புற ROM உடன்‌ நகர்த்தலாம்‌ அல்லது A பதிவேடு. 
சம்மந்தப்பட்ட புற RAMஇன்‌ மூலம்‌ நகர்த்தலாம்‌. 


புற நினைவகத்தை அடையும்பொழுது, RP 256 பைட்டுகளை முகவரியிட.. 
முடியும்‌ மற்றும்‌ DPTR 64 கீ பைட்டுகளை முகவரியிட முடியும்‌. 


MOVX கட்டளை, புற ROM அல்லது 1/0 முகவரிகள்‌ 988 அடையப்‌ 


பயன்படும்‌. 


PCe பயன்படுத்தி புற ROM ஐ அடைய வேண்டுமெனில்‌, அதனை A உடன 
கூட்டுவதற்கு முன்பாக, அது 1ஆல்‌ உயர்த்தப்படும்‌. 


243 


5.9 உன்‌ : ROM (internal ROM) 


8051இல்‌ தரவு நினைவகமும்‌, தீட்டநீரல்‌ குறியீடு நினைவகமும்‌ இரு வேறுபட்ட 
௮வளிப்படையான நினைவகங்களாக ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும்‌ 
ஒரே மாதிரியான முகவரி நெடுக்கங்களைப்‌ பெற்றிருக்கும்‌. 


உள்‌அக ௩௦1/-இல்‌ அடங்கியுள்ள உள்‌அகத்‌ திட்டநீரல்‌ குறியீட்டின்‌ கட்டத்தில்‌ 
குறியீடு முகவர்‌ OOOOH முதல்‌ OFFFH வரை உபயோகத்தீலிருக்கும்‌. முகவரித்‌ தீட்டநீரல்‌ 
குறியீட்டு பைட்டுகளின்‌ முகவரிகள்‌ 0000 முதல்‌ FFFFH வரை, சாதாரணமாக PC Asp 
பயன்படுத்தப்படும்‌. தீட்டநீரல்‌ முகவரி வரி OFF FHSS மேலாகயிருந்தால்‌, அது உள்‌அக 
ROMஇன்‌ கொள்ளளவிற்கு அதிகமாயிருந்தால்‌, 8051 தன்னிச்சையாக புறத்‌ திட்டநீரல்‌ 
நினைவகத்திலிருந்து குறியீட்டு பைட்டுகளை எடுத்துக்கொள்ளும்‌. புற நினைவக 
-முகவரிகளிலிருந்து (0000H - FFFFH) முகவரிகள்புற அடைதல்‌ முனை மூலம்‌ (DIPன்‌ 
மேலுள்ள EA முனை 3) தரையிட்டூக்‌ குறியீட்டு பைட்டுகளைத்‌ தனிப்பட்ட வகையில்‌ 
எடுத்துக்‌எகாள்ளலாம்‌. குறியீடு எங்கிருக்கிறது என்பதைப்‌ பற்றி PC கவலைப்‌ 
படுவதில்லை. சுற்றுத்‌ திட்டமிட்டாளர்‌, அந்தக்‌ குறியீடு முழுவதுமாக உள்‌அக ROMஇல்‌ 
காணப்பட வேண்டுமா? முழுவதுமாக வெளிப்புற ROM அல்லது உள்‌அக மற்றும்‌ 
வெளிப்புற ROM இரண்டிலும்‌ சேர்ந்தே காணப்பட வேண்டுமா? எனத்‌ தீர்மானிக்கலாம்‌. 


RAM (தரவு நினைவகம்‌) : 


32 முதல்‌ 47 வரையுள்ள 16 பிட்‌ அளவு கொண்ட இருப்பிடங்கள்‌, பிட்‌ மற்றும்‌ 
பைட்‌ ஆகிய இரண்டு முறைகளிலும்‌ முகவரியிடக்‌ கூடிய தன்மை கொண்ட 
இருப்பிடங்களாகும்‌. இவைகள்‌ 16X8=128 பிட்‌ இருப்பிபங்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
இவைகளைத்‌ தனித்தனியாகப்‌ பிட்‌ முறையில்‌ முகவரியிடலாம்‌. இதனை அடுத்து 
அமைந்துள்ள 80 இருப்பிடங்களையும்‌, பைட்‌ முறையில்‌ மட்டுமே முகவரியிட முடியும்‌: 
பிட்‌ முறையில்‌ முகவரியிட முடியாது. 


நுண்கட்டுப்படுத்தியில்‌ 21 5“ ₹களும்‌, SFR பகுதியில்‌ அமையப்பெற்றிருக்கும்‌. 
இதீல்‌ 11 SஈRகளை மட்டும்‌ பிட்‌ மற்றும்‌ பைட்‌ ஆகிய இரண்டு முறைகளிலும்‌ 
முகவரியிடலாம்‌. உள்‌ அகத்‌ தரவு நினைவகத்திலுள்ள முகவரிகள்‌, எப்பொழுதும்‌ ஒரு 
பைட்‌ நீளம்‌ கொண்டதாக இருக்கும்‌. 


புற RAM நீனைவகத்தைப்‌ பயன்படுத்தும்‌ போது RD மற்றும்‌ WR என்கிற 
சைகைகளை CPU உருவாக்குகிறது. இதன்மூலம்‌ புறத்‌ தரவு நீனைவகத்திலிருந்து 
படிக்கப்படுகிறது அல்லது புறத்‌ தரவு நினைவகத்தில்‌ எழுதப்படுகிறது. புற தரவு 
நினைவகத்தின்‌ கொள்தீறன்‌, அதிகபட்சமாக 64 கி பைட்‌ இருக்கலாம்‌. பொதுவாக, 
நினைவகத்திற்குரிய முகவரி, ஒரு பைட்‌ அல்லது இரண்டு பைட்‌ நீளம்‌ கொண்டதாக 
இருக்கும்‌. 


244 


மறைமுக முகவரியிடும்‌ முறையைப்‌ பயன்படுத்தி மட்டும்தான்‌, புறத்‌ தரவு நினைவகத்தை 
அடைய முடியும்‌. ஒரு பைட்‌ முகவரி நீளம்‌ கொண்ட கட்டளைகளில்‌, அதன்‌ முகவரி RO 
மற்றும்‌ R1 என்கிற பதிவேடுகளின்‌ மூலம்‌ மறைமூகமாக குறிப்பிடப்படுகிறது. 


இரண்டு பைட்‌ முகவரி நீளம்‌ கொண்ட கட்டளைகளில்‌, அதன்‌ முகவரி DPTR 
என்கிற பதிவேட்டின்மூலம்‌ மறைமுகமாகக்‌ குறிப்பிடப்படுகிறது. புறத்‌ தரவு நினைவகப்‌ 
பயன்பாட்டின்போது, சேமக்கலம்‌ எப்பொழுதும்‌ தரவு இருக்கின்ற இயமியாக அல்லது 
தரவு சென்றடைகீன்ற இயமியாகச்‌ செயல்படும்‌. MOVX என்கிற கட்டளையின்மூலம்‌ 
மட்டும்தான்‌ புற RAMஐ அடைய முடியும்‌. 


8051 நுண்கட்டுப்படுத்தி 256 பைட்‌அளவு கொண்ட உள்‌அகத்‌ தரவு 
நினைவகத்தைக்‌ கொண்டிருக்கும்‌. உபயோகத்திற்கேற்ப நுண்கட்டுப்படுத்தியுடன்‌ 
64K பைட்‌ அளவு கொண்ட புறத்‌ தரவு நினைவகத்தை இணைத்துக்கொள்ளலாம்‌. 


நுண்கட்டுப்படுத்தியுடன்‌ புறத்‌ தரவு நினைவகம்‌ இணைக்கப்பட்ட சுற்று, படம்‌ 
5.10இல்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இதில்‌ ALE op ; a சுற்றைச்‌ செயலியக்கம்‌ 
செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. i 


புறத்‌ தரவு நினைவகத்தைப்‌ பயன்படுத்த MOVX வகையைச்‌ சார்ந்த கட்டளைகள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. RD மற்றும்‌ WR ஆகிய சைகைகள்‌, புறத்‌ தரவு 
நினைவகத்தின்‌ படி மற்றும்‌ எழுது ஸ்ட்ரோப்‌ சைகைகளாகச்‌ செயல்படும்‌. 


உள்கு/க நினைவகம்‌ : (Internal Memory) 


செயல்பாட்டினுள்ள -கணிப்ஸாறியில்‌, திட்டநீரல்‌ குறியீட்டுப்‌ பைட்டுகளுக்காக 
நினைவகம்‌ கண்டிப்பாக இருக்கும்‌. 8051இல்‌ இரு உட்புற RAM மற்றும்‌ ROM 
நினைவகம்‌ உள்ளன. பொதுவாகத்‌ திட்டநீரல்‌ இயக்கத்தின்போது, ROM மற்றும்‌ RAM 
நினைவகத்திலுள்ள மாறுகின்ற தரவினை மாற்றமுடியும்‌ . இந்தச்‌ செயல்களைச்‌ 
செய்வதற்குக்‌ கூடுதல்‌ நினைவகத்தைத்‌ தேவையான சுற்றுகளைப்‌ பயன்படுத்தீ 


வெளிப்புறமாக இணைக்கலாம்‌. 


வான்‌ நியூமான்‌ கட்டுமானங்களுடைய (Von Neumann architectures) 
நுண்கட்டுப்படுத்தியில்‌ தனி நினைவக முகவரி , திட்டநீரல்‌ குறியீடு அல்லது தரவிற்காகப்‌ 
பயன்படும்‌. ஆனால்‌, இரண்டுக்குமல்ல. 8051 (Hazard architecture) ஹசார்ட்‌ 
கட்டுமானத்தைக்‌ கொண்டது. இதில்‌ ஒரே முகவரி, வெவ்வேறு நினைவகங்களில்‌ குறியீடு 
மற்றும்‌ தரவிற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌. 


245 


e ris RAM (Internal RAM): 


128 பைட்‌ உள்‌அக RAMஇன்‌ விரிவான படம்‌ 5.7-இல்‌ காட்டப்பட்டுள்ளது. இது 
மூன்று வேறுபட்ட பகுதியாக ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளது. 


1. 00, மூதல்‌ 1F வரை 32 பைட்டுகள்‌ 32 வேலை செய்யும்‌ பதிவேடுகளாக 
நீர்மானிக்கப்பட்டு, நான்கு வைப்பகங்களாக ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளன. 
ஒவ்வொன்றும்‌ எட்டு பதிவேடுகளைக்‌ கொண்டுள்ளன. நான்கு பதிவேடு வைபகங்கள்‌ 
௦ முதல்‌ 3 வரை குறிக்கப்பட்டு, ஒவ்வொன்றும்‌ RO முதல்‌ R7 வரை எட்டுப்‌ பதிவேடுகளை 
வைத்திருக்கும்‌. ஒவ்வாரு பதிவேடும்‌ எபயரால்‌ குறிக்கப்படலாம்‌. (அதன்‌ வைப்பகம்‌ 
தேர்வு செயய்யப்படும்போது) அல்லது அவற்றின்‌ RAM மூகவரியின்‌ மூலம்‌ 
குறிக்கப்படலாம்‌. அதாவது வைப்பகம்‌ 3இன்‌ RO என்பது RO (வைப்பகம்‌ 3 தற்சமயம்‌ 
தேர்வு செய்யப்படும்போத) அல்லது முகவரி 18H வைப்பகம்‌ தேர்வு செய்தாலும்‌ அல்லது 
செய்யவில்லைலயன்றாலும்‌, எந்த நேரத்தில்‌ திட்டநிரல்‌ எசயல்பட்டுக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ PSW உள்ள பிட்டுகள்‌, ௩5௦ மற்றும்‌ RS1 எந்த வைப்பகத்தின்‌ 
பதிவேடுகள்‌ தற்சமயம்‌ பயன்பாட்டில்‌ உள்ளன என்பதைக்‌ கணக்கிடும்‌. தேர்வு 
செய்யப்படாத பதிவேடு வைப்பகங்கள்‌, பொது நோக்கு RAM ஆகப்‌ பயன்படும்‌. மறு l 
அமைவின்போது, வைப்பகம்‌ ௦ தேர்வு செய்யப்படும்‌. 


2. ஒரு பிட்‌ முகவரியிடத்தக்க பரப்புடைய 16 பைட்டுகள்‌, 20H முதல்‌ 2FH 
வரையுள்ள RAM பைட்‌ முகவரிகளை உபயோகிக்கும்‌. இவை 128 முகவரியிடத்தக்க 
பிட்டுகளை உருவாக்குகின்றன. முகவரியிடக்கூடிய பிட்டை அதனுடைய பிட்‌ முகவரி 
OOH முதல்‌ 7FH வரை குறிப்பிடலாம்‌ அல்லது 20H முதல்‌ 2FH வரையுள்ள 
எந்த பைட்‌ முகவரியிலும்‌ 8 பிட்டுகள்‌ உருவாக்கலாம்‌. அதாவது உதாரணமாகப்‌ பிட்‌ 
முகவரி 41 என்பது, பிட்‌ 7 இன்‌ பைட்‌ முகவரி 29H ஆகும்‌. திட்டநீரலுக்குத்‌ தேவையான 
போது, ஒரு ஈரடி நீகழ்வினை நினைவுகூரும்‌ பொருட்டு, PRA பிட்டுகள்‌ 
பயன்படுகின்றன. 


3. ஒரு பொது நோக்குடைய RAM பிட்‌ பரப்பிற்கு மேல்‌ 30H முதல்‌ 7FH வரை 
முகவரியிடக்கூடியது. 


5.10. திட்டநீரல்‌ எண்ணி மற்றும்‌ தரவுக்‌ குறிமூன்‌ : (Program Counter and data 
pointer) 


8051இல்‌ இரு 16 பிட்‌ பதிவேடுகள்‌ உள்ளன. அவை யாவன: தீட்டநீரல்‌ 
எண்ணி (Program counter (PC)) மற்றும்‌ தரவுக்‌ குறியீடு (DPTR). ஒவ்வொன்றும்‌ 
நினைவகத்தில்‌ முகவரியின்‌ பைட்டை வைத்திருக்கும்‌. 


246 


திட்டநீரல்‌ கட்டளை பைட்டுகள்‌ நினைவக இருப்பிடங்களிலிருந்து கொண்டு 
வரப்பட்டு, அவை தீட்டநீரல்‌ எண்ணியால்‌ குறிக்கப்படும்‌. ROM திட்டநீரல்‌ சில்லில்‌ 
முகவரி 0000, முதல்‌ OF FF, வரை இருக்கலாம்‌. OFFF,-5& அதிகப்படியான 
முகவரிக்காகச்‌ சில்லிற்கு வெளியே அல்லது 0000, மூதல்‌ FFFF, வரை அனைத்து 
முகவரிக்காகவும்‌, முழுவதுமாகச்‌ சில்லிற்கு எவளியே இருக்கலாம்‌. ஒவ்வவாரு 
கட்டளை பைட்‌ எடுக்கும்போது, PC தன்னிச்சையாக அதிகரிக்கப்படும்‌ மற்றும்‌ சில 
கட்டளைகளால்‌ மாற்றப்படலாம்‌. உள்‌அக முகவரி இல்லாத ஒரே பதிவேடு, தீட்டநீரல்‌ 
எண்ணி ஆகும்‌. 


DPTR பதிவேடு இரு 8 பிட்‌ பதிவேடுகளால்‌ ஆனது. அவையாவன DPH 
மற்றும்‌ DPL உட்புற மற்றும்‌ வெளிப்புறக்‌ குறியீடு அடைவதற்காகவும்‌, வெளிப்புறத்‌ 
தரவை அடைவதற்காகவும்‌ நினைவக முகவரிகளை நீரப்புவதற்கு இவைகள்‌ 
பயன்படுகின்றன. DPTR திட்டநிரல்‌ கட்டளைகளின்‌ கட்டுப்பாட்டிலிருக்கும்‌. அவை 
அதனுடைய 16 பிட்‌ பெயரால்‌ குறிப்பிடப்படலாம்‌ அல்லது ஒவ்வொரு தனிப்பட்ட பைட்‌ 
DPH மற்றும்‌ DPL வபயரால்‌ குறிப்பிடப்படலாம்‌. DPTRAக்கென்று தனிப்பட்ட உட்புற 
முகவரி கிடையாது. DPH மற்றும்‌ DPL இரண்டும்‌ ஒவ்வவாரு முகவரியுடன்‌ 
நியமிக்கப்படும்‌. 


511. கொழிகள்‌ மற்றும்‌ திட்டநிரல்‌ நிலைப்பாட்டு சொல்‌ : Flags and Program 
-Statue Word (PSW) 


கொடிகள்‌ என்பன 1 பிட்‌ பதிவேடுகள்‌. அவை சில திட்டநிரல்‌ கட்டளைகளின்‌ 
முடிவுகளைச்‌ சேமிக்கக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. மற்ற கட்டளைகள்‌, கொடிகளின்‌ 
நிபந்தனைகளைச்‌ சோதிப்பதற்கும்‌ நிரூபிப்பதற்கும்‌ பயன்படக்கூடும்‌. மேலும்‌, - 
கொடிகளின்‌ நிலைகளை அடிப்படையாகக்கொண்டு முடிவெடுக்க நீர்பந்தம்‌ செய்யும்‌, 
கட்டாயப்படுத்தும்‌. அவை எளிய முறையில்‌ கொடிகளைக்‌ குறிப்பிடுவதற்காகத்‌ தீட்டநீரல்‌ 
நிலைப்பாட்டுச்‌ சொல்‌ (PSW) மற்றும்‌ திறன்‌ கட்டுப்பாட்டுப்‌ பதிவேடுகள்‌ (Power Control 
Register (PCON)) இவற்றினுள்ளே தொகுக்கப்பட்டிருக்கும்‌. 


8051இல்‌ நான்கு எண்‌ கணக்கியல்‌ கொடிகள்‌ உள்ளன. கணிதச்‌ 
செயல்களுக்கேற்றாற்போல்‌ அவைகள்‌ தன்னிச்சையாகப்‌ பதில்‌ கொடுக்கக்கூடியன. 
மூன்று பயனாளர்‌ பொது நோக்குடைய கொடிகள்‌. அவைகளைத்‌ திட்டநிரலாளரின்‌ 
விருப்பத்திற்கேற்றவாறு அமைவுநிலை 1 ஆகவோ அல்லது O எனச்‌ சுழி ஆக்குவதோ 
மூடியும்‌. கணிதக்‌ ககாடிகள்‌ சுமை (Carry (C)) துணைச்‌ சுமை (Auxaillary Carry (AC)) 
பொங்கி வழி, வழிந்தோட (overflow (OV)) ஒப்புமை (Parity (P)) 


247 


நேர்‌ பைட்‌ 


முகவரி (MSB) ` பிட்‌ முகவரி (LSB) 
OFFH 
OFOH B 
DEOH ACC 
ODOH PSW 
0B3H IP 
OBOH P3 
OASH - IE 
OAOH P2 
98H SCON 
90H P1 
பல்‌ TCON 
80H Po 





படம்‌ 5.12 SFR பிட்‌ முகவரி 


248 


5.12. சிறப்புச்‌ ஸஈயல்சார்‌ பதிவேடுகள்‌ : (Special Function Registers) 


நுண்கட்டுப்படுத்தி, பலவகையான சிறப்புச்‌ செயல்களைச்‌ செய்யக்கூடிய 
பதிவேடுகளைக்‌ கொண்டுள்ளது. உள்‌அக 128 பைட்‌ முகவரிகள்‌ OOH முதல்‌ 7 FH வரை, 
8051 செயல்களில்‌ உபயோகிக்க முடியாது. அவை ஒரு தொகுப்பான சிறப்பு உட்புற 
பதிவேடுகளின்‌ மூலம்‌ எசயல்படுத்தப்படும்‌. அவை, சிறப்புச்‌ எசயல்சார்‌ பதிவேடுகள்‌ 
என்று அழைக்கப்படுகின்றன. 80 H முதல்‌ FFH வரையுள்ள முகவரிகளைப்‌ 
பயன்படுத்தி உள்‌அக RAM போன்று முகவரியிடக்‌ கூடியதாகும்‌. நுண்கட்டூப்படுத்தி 8 
பிட்டுகள்‌ உடைய 21 வகையான சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேடுகளைக்‌ கொண்டுள்ளன. 
படம்‌ 5.12-இல்‌ பிட்‌ SFR முகவரி காட்டப்பட்டுள்ளது. 


ACC(A), PSN, PO, P1, P2, P3, IP, IE, TCON மற்றும்‌ SCON என்கிற 11 
பதிவேடுகளும்‌, பிட்‌ மற்றும்‌ பைட்‌ முறைகளில்‌ முகவரியிடக்கூடிய தன்மை கொண்ட 
சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேடுகளாகும்‌. மீதமுள்ள SP, DPH, DPL, TMOD, TLO, THO, TL1, 
TH1, SBUF மற்றும்‌ PCON என்கிற 10 பதிவேடுகள்‌, பைட்‌ முறையில்‌ மட்டுமே 
முகவரியிடக்‌ கூடிய தன்மை கொண்ட சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேடுகளாகும்‌. இவைகள்‌ 
பிட்‌ முறையில்‌ முகவரியிட முடியாது. 


16 பிட்‌ DPTR பதிவேட்டில்‌ DPH மற்றும்‌ DPL என்பன முறையே உயர்‌ மற்றும்‌ 
தாழ்‌ பைட்‌ பதிவேடுகளாகும்‌. இது புறத்‌ தரவு நினைவகத்தினை (External Data memory). 
அடைய வழி செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. 16 பிட்‌ T, நேரச்சுற்று / எண்ணி பதிவேட்டில்‌ 
THO மற்றும்‌ TLO என்பன உயர்‌ மற்றும்‌ தாழ்‌ பைட்‌ பதிவேடுகளாகும்‌. அதேபோன்று 
TH1 மற்றும்‌ TL1 என்பன, 16 பிட்‌ நேரச்சுற்று / எண்ணி பதிவேட்டின்‌ உயர்‌ மற்றும்‌ தாழ்‌ 
பைட்‌ பதிவேடுகளாகும்‌. PO, Pi, P2 மற்றும்‌ P3 என்பன, நான்கு 
1/0 நிலையத்‌ தாழிடல்களாகும்‌. 


நேரச்சுற்று / எண்ணி செயல்களுக்கு TMOD மற்றும்‌ TON என்கிற பதிவேடுகள்‌' 
பயன்படுத்தப்படுகின்றன. IE மற்றும்‌ IP பதிவேடுகள்‌ தடங்கல்‌ செயல்பாடுகளுக்குப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 5000, SBUF மற்றும்‌ PCON பதிவேடுகள்‌ தொடர்‌ பரப்புச்‌ 
செயலுக்காகவும்‌, PCON பதிவேடு 8051இன்‌ திறன்‌ வகையினைத்‌ தேர்ந்‌ 
தெடுப்பதற்காகவும்‌ பயன்படுத்தப்படுகின்றன. _ 


SFR பகுதியிலுள்ள பயன்படுத்தப்படாத முகவரி (80H - FER) இருப்பிடங்கள்‌, 
வேறு செயலுக்காகப்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைப்‌ பயனாளிகள்‌ தீட்டநீரலில்‌ 
பயன்படுத்த முடியாது. SFR பெயர்களும்‌ அதற்குச்‌ சமமான உள்ளீட்டு முகவரிகளும்‌ 
அட்டவணை 5.2-இல்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. SFR-S61 பெயர்கள்‌ சில செயற்பாட்டுக்‌ 
குறியீடுகளில்‌ (OPCODE) அது வேலை செய்யும்‌ பெயர்களிலேயே குறிக்கப்படும்‌. 


249 


அதாவது A அல்லது THO எனக்‌ குறிக்கப்படும்‌ மற்றும்‌ அவற்றை, மற்ற செயற்பாட்டு 
குறியீடுகளின்‌ முகவரியின்‌ மூலமாகவும்‌ குறிப்பிடலாம்‌. அதாவது 06014 அல்லது BCH 
எனக்‌ குறிப்பிடலாம்‌. SFR களை அவற்றிற்குரிய பெயர்களைக்‌ கொண்டோ அல்லது 
அவற்றிற்குரிய முகவரிகளைக்‌ கொண்டோ அடைய, வழி செய்துகொள்ளலாம்‌. 


PC, SFR-B ஒரு பகுதியல்ல. அது உள்ளீட்டு முகவரியினைப்‌ பெற்றிருக்காது... 
குறிப்பாகத்‌ திட்டநிரலில்‌ பயன்படுத்தக்கூடிய எந்த முகவரியும்‌, கண்டிப்பாக ஒரூ 
எண்ணைக்கொண்டு தொடங்க வேண்டும்‌. 0 உடன்‌ தொடங்கும்‌ A, SFRக்கான முகவரி 
EOH என இப்படியாகவும்‌ இருக்கலாம்‌. இந்த எண்ணைப்‌ பயன்படுத்தாமல்‌ போனால்‌, 


திட்டநிரலைத்‌ தீரட்டும்போது கூட்டாளர்‌ தவறு (assembler error ) ஏற்படும்‌. 


_ அட்டவணை 5.2 5FR-இன்‌ பெயர்கள்‌ மற்றும்‌ அதற்குச்‌ சமமான உள்ளீடு RAM 
முகவரிகள்‌ 


a ட்டை 
| es 
DPTR -இன்‌ உயர்‌ பைட்‌ புற நினைவகத்தை மூகவரியிபி | 
DPTR இன்‌ தாழ்‌ பைட்‌ புற நினைவகத்தை முகவரியிப்‌ 
ன செயலியக்கக்‌ கட்டுப்பாடு 
| தடங்கல்‌ முன்னுரிமைக்‌ கட்டுப்பாடு 
Eu உள்ளீடு / வெளியீடு துறைமுகத்‌ தூழிடல்‌ குறைமூகம்‌ O) 
உள்ளீடு / வெளியீடு துறைமுகத்‌ தாழிடல்‌ குறைமுகம்‌ 2) 
உள்ளீடு / வெளியீடு துறைமுக தாழிடல்‌ (துறைமுகம்‌ 3) l 
திட்டநீரல்‌ நீலைப்பாட்டுச்‌ சொல்‌ 
தொடர்‌ கட்டுப்பாடு 98H 























250 


TCON* | நேரமானி / எண்ணி கட்டுப்பாடு 





© குறியிட்ட ஈRகள்‌, பிட்‌ மற்றும்‌ பைட்‌ ஆகிய இரு முறைகளிலும்‌ முகவரியிடக்‌ 
கூடியவை. 


5.13 அடுக்கு மற்றும்‌ அடுக்குக்‌ குறிமூள்‌ : (Stack and the Stack Pointer) 


அடுக்கு என்பது, உட்புற RAMB 'ஒரு பரப்பு. இது சில செயல்பாட்டுக்‌ 
குறியீடுகளுடன்‌ சேர்ந்து, விரைவாகத்‌ தரவினைச்‌ சேமிப்பதற்கும்‌ எடுப்பதற்கும்‌ 
பயன்படும்‌. 8 பிட்‌ அடுக்குக்‌ குறிமுள்‌ (SP Stack Pointer), பதிவேடு 8051இல்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. இது உட்புற RAM இன்‌ முகவரியை வைத்திருக்கும்‌. அதற்கு 
அடுக்கின்‌ உச்சி (top of the stack) என்று பெயர்‌. SP பதிவேட்டிலுள்ள முகவரி என்பது, 
உட்புற RAMஇன்‌ இருப்பிடம்‌. அங்கே தரவின்‌ கடைசி பைட்‌, அடுக்குச்‌ செயல்பாட்டின்‌ 
போது சேமிக்கப்படும்‌. 


அடுக்கில்‌ தரவினை வைக்கும்போது, தரவினை அடுக்கினில்‌ சேமிப்பதற்கு 
முன்பாக SP உயர்வடையும்‌. ஆகையால்‌, அடுக்கானது சேமிக்கப்பட்ட தரவாக உயரும்‌. 
அடுக்கிலிருந்து தரவினை மறுபடியும்‌ எடுக்கும்போது, அடுக்கிலிருந்து பைட்‌ 
படிக்கப்படும்‌ மற்றும்‌ சேமிக்கப்பட்டுள்ள தரவின்‌ அடுத்துள்ள இடத்திற்கு SP குறைந்து 
அதனைக்‌ குறிக்கும்‌. 

அடுக்கின்‌ செயல்பாடு மற்றும்‌ SP படம்‌ 5.18இல்‌ காட்டப்பட்டூுள்ளது. 8051இன்‌ 
மறுஅமைவின்போது, SP 07Hஇல்‌ அமையும்‌. அதனை உட்புற RAM முகவரியின்‌ 
எந்த இடத்தில்‌ வேண்டுமானாலும்‌, திட்டமிட்டாளரால்‌ தரவு நகர்க்‌ கட்டளையைப்‌ 


பயன்படுத்தி மாற்ற முடியும்‌. 


251 


உட்புற RAMஇன்‌ அளவைவிட அடுக்கின்‌ உயரம்‌ வரம்புக்குட்பட்டது. பதிவேடு 
வைப்பகம்‌, பிட்‌ முகவரியிடக்கூடிய RAM மற்றும்‌ கீறலட்டை RAM பரப்புகளின்‌ மீது 
அரிய தரவினை எழுதுவதற்கான தீறனை அறுக்கப்‌ பெற்றுள்ளது. மூன்னதாக 
வரையறுக்கப்பட்ட அடுக்கு எல்லைகளுக்கு அப்பால்‌ விருத்தி செய்யாமல்‌ 
நீர்மானிப்பது, தீட்டநீரலாளரின்‌ பொறுப்பாகும்‌. 





CPU-இன்‌ CPU-இன்‌ 
செயல்‌ செயல்‌ 
தரவினைச்‌ சேமி | முகவரி OA தரவினைப்‌ 
பெறு 
தரவினைச்‌ சேமி | முகவரி 09 தரவினைப்‌ 
பெறு 
தரவினைச்‌ சேமி | முகவரி 08 தரவினைப்‌ 
பெறு 
அடுக்கின்மேல்‌ தரவினைச்‌ அடுக்கிலிருந்து தரவினைப்‌ 
சேமிப்பது எபறுவது 
௫யர்த்திய பின்னர்‌ சேமிப்பது உட்டறு RAM (பெற்ற பின்னர்‌ குறைத்தல்‌ 


படம்‌ 5.13 அடுக்கின்‌ செயல்யாரு 


சாதாரணமாக அடுக்கு ஆனது உள்‌அக RAM-இன்‌ உயர்வான இடத்தில்‌, 
பதிவேடு, பிட்‌ மற்றும்‌ கீறலட்டை உள்‌அக RAM பரப்புகளின்‌ மூரண்பாடுகளைத்‌ 
தவிர்ப்பதற்காக, SP பதிவேட்டில்‌ வைக்கப்பட்டுள்ள தேர்ந்‌ தடுக்கப்பட்ட தகுந்த 
எண்ணால்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌. 
5.14 உள்ளீடு / வெளியீடு நிலையங்கள்‌ : (1/0 Ports) 


நுண்கட்டுப்படுத்தி 8051 நான்கு உள்ளீடு / வெளியீடு நிலையங்களை, 
இடைப்பரிமாறலுக்காகக்‌ கொண்டிருக்கும்‌ ஒவ்‌எவாரு நிலையமும்‌, எட்டு வரிகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. நான்கு நிலையங்களும்‌, இருதிசையில்‌ (bidirectional) 
செயல்படுகின்ற தன்மை கொண்டவை. ஒவ்வொரு நிலையமும்‌, ஒரு தாழிடல்‌ (PO முதல்‌ 
P3 வரையுள்ள சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேடுகள்‌, ஒரு வெளியீடு ஓட்டுநர்‌ 
(Output driver) மற்றும்‌ ஒரு உள்ளீடு தாங்கி (Input buffer) ஆகியவற்றைக்‌ 


கொண்டிருக்கும்‌. நான்கு நிலையங்களின்‌ அமைப்பும்‌ படம்‌ 5.1486 காட்டப்பட்டுள்ளது. 


252 


புற நீனைவகத்தை அடைய நிலையம்‌ 0 மற்றும்‌ நிலையம்‌ 2 களிலுள்ள 
வெளியீடு ஓட்டுநர்கள்‌, உள்‌அகக்‌ கட்டுப்பாட்டுச்‌ சைகை மூலமாக உள்‌அக DOR மற்றும்‌ 
ADDR / DATA சைகைகளுக்குத்‌ தாவுகிறது. புற நினைவகத்தை அடையத்‌ துறைமுகம்‌ 
2 என்கீற SFR மாறாமல்‌ அப்படியே இருக்கும்‌. ஆனால்‌ நிலையம்‌ 0 என்கிற SFR, 
அதற்குக்‌ கொடுக்கப்படுகின்ற '1' களைக்‌ கொண்டிருக்கும்‌. நிலையம்‌ 1, நிலையம்‌ 2 
மற்றும்‌ நிலையம்‌ 3 ஆகிய மூன்று நிலையங்களும்‌, அக இழுவை வெளியீடுகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 

நிலையம்‌ O திறந்த வடிகால்‌ (Open drain) வவளியீட்டைக்‌ கொண்டிருக்கும்‌. 
ஒவ்வொரு VO முனைகளையும்‌, தனித்தனியாக உள்ளீடு அல்லது வெளியீடாகப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. நிலையம்‌ 0 மற்றும்‌ நிலையம்‌ 2 ஆகிய இரண்டு 
நிலையங்களும்‌, ADDR / DATA ஊர்தியாகச்‌ செயல்படுகின்றபோது, அவைகளைப்‌ 
பொதுவான VO நீலையங்களாகப்‌ பயன்படுத்த முடியாது. உள்ளீட்டு நிலையமாகப்‌ 
பயன்படுத்தப்படுகீன்றபோது நிலையம்‌ முனைக்குரிய தாழிடல்‌ கண்டிப்பாக '1'ஐ 
கொண்டிருக்க வேண்டும்‌. இதன்‌ காரணமாக வெளியீடு ஓட்டுநராகச்‌ செயல்படுகின்ற 
FET செயல்படா நிலைக்குச்‌ செல்கின்றது 1, 2 மற்றும்‌ 3 ஆகிய நிலையங்களில்‌ 
அதற்குரிய முனைகள்‌ இழுவை மேல்‌ மூலமாக உயர்நிலைக்கு இழுக்கப்படுகின்றது. 
ஆனால்‌ புற மூலம்‌ காரணமாகத்‌ தாழ்நிலைக்கு இழுக்கப்படுகிறது. 

புற நினைவகத்திற்கு நிலையம்‌ 0-வை முகவரி ஊர்தியாகப்‌ பயன்படுத்தினால்‌, 
அகக்‌ கட்டுப்பாட்டுச்‌ சைகைகள்‌, முகவரி வரிகள்‌ FET-Qest கதவினை முடுக்கீவிடும்‌. 
முகவரி முனையிலுள்ள “1' மேலேயுள்ள FET ஐ செயல்படும்‌ நீலைக்கு மாற்றும்‌. 
கீழேயுள்ள FET ஐ செயல்படா நிலைக்கும்‌ முகவரி பிட்‌ 0 எனில்‌, கீழுள்ள செயல்பட 
நிலைக்கும்‌, மேலுள்ள FET செயல்படா நிலைக்கும்‌ செல்லும்‌. முகவரி உருவாகிய 
பின்னர்‌, புறச்‌ சுற்றுகளில்‌ முகவரித்‌ தாழிடல்‌ செயலியக்கத்‌ துடிப்பின்‌ (ALE) மூலம்‌ 
தாழிடப்படும்‌. அந்த ஊர்தி மீண்டும்‌ தரவு ஊர்தியாகத்‌ திரும்பும்‌. துறைமுகம்‌ 0 புற 
நினைவகத்திலிருந்து தரவினைப்‌ படிக்கும்‌. அதனால்‌, வாதியியல்‌ 1 தன்னிச்சையாக 
அனைத்து நிலையம்‌ O தாழிடல்களிலும்‌ உள்‌அகக்‌ கட்டுப்பாட்டு வாதியியல்‌ மூலமாக 
எழுதப்படும்‌. 

நிலையம்‌ 0விலுள்ள வரிகள்‌, வெளியீடு நிலைய வரிகளாகப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றபோது, திறந்த வடிகாலாக இருக்கும்‌. பிட்டிற்கான தாழிடலில்‌ T 
ஐ எழுதுகின்றபோது, வெளியீடு FET களைச்‌ செயல்படா நீலைக்கு இட்டுச்செல்லும்‌. 
இத்தகைய செய்கையினால்‌, இதனை உயர்‌ மின்‌ மறிப்பு கொண்ட உள்ளீடாகப்‌ 
பயன்படுத்திக்‌ எகாள்ளலாம்‌. 

நிலையங்கள்‌ 1, 2 மற்றும்‌ 3 என்பன, நிலையான உள்சுக மேலிமுத்தலைக்‌ 
கொண்டிருக்கும்‌. அதனால்‌, சில நேரங்களில்‌ இவைகள்‌, போன்மை இருத்சையிலான்‌ 
நிலையங்கள்‌ (Quasibidirectional) என்றழைக்கப்படும்‌. நிலையம்‌ 01, சரியான 
இருதிசையிலான நிலையமாகச்‌ செயல்படுகிறது. ஏனெனில்‌, அதனை உள்ளீடாகச்‌ 
செயல்படுத்துகின்றபோது அது மாறுபடுவதால்‌, அதற்குச்‌ சரியான இருதிசை நிலையம்‌: 
என்று சொல்லப்படுகிறது. 


255 


நிலையம்‌ 3க்கான முனைகள்‌, பல செயற்பாடுகள்‌ கொண்ட நிலையங்கள்‌ என 
அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால்‌, இவைகள்‌ நிலைய முனைகளாக மட்டும்‌ 
சஜசெயல்படாமல்‌, வேறு செயல்களுக்காகவும்‌ பயன்படூத்தப்படுகின்றன. 


நான்கு நிலையங்களின்‌ செயல்கள்‌, அட்டவணை 5.380 சுருக்கமாகக்‌ 
கூறப்பட்டுள்ளன. 


அட்டவணை 5.3 நிலையச்‌ செயல்கள்‌ 


நிலையம்‌ 0 













உள்ளீடு / வெளியீடு நிலையமாகப்‌ பயன்படுகின்றன. 



















இரு திசை தாழ்‌ - வரிசை முகவரி மற்றும்‌ புற 
நினைவகத்திற்காகத்‌ தரவு ஊர்தியாகப்‌ பயன்படுகிறது. 


உள்ளீடு / வெளியீடு நிலையமாகப்‌ பயன்படுகீன்றன. 


நிலையம்‌ 2 | உள்ளீடு / வெளியீடு நிலையமாகப்‌ பயன்படுகிறது. 


புற நினைவகத்திற்காக உயர்‌ வரிசை முகவரி ஊர்தியாகப்‌ 
பயன்படுகீறது. 


உள்ளீடு / வெளியீடு நிலையமாகப்‌ பயன்படும்‌. 
மாற்றுப்‌ பயன்பாடு 
தொடர்‌ தரவு உள்ளீடு 
தொடர்‌ தரவு வெளியீடு 
புறத்‌ தடங்கல்‌ 0 


புறத்‌ தடங்கல்‌ 1 
um நேரமானி 0 உள்ளீடு 





புற நேரமானி 1 உள்ளீடு 
புற நினைவக எழுது சைகை 


புற நீனைவகப்‌ படி சைகை 


256 


5.15 6051-அன்‌ அலையியற்றி மற்றும்‌ கடிகாரம்‌ : 


8051851 இதயமாக உள்ள இந்தச்‌ சுற்று, கடிகாரத்‌ துடிப்புகளை உண்டாக்கி, 
அனைத்து உள்‌அகச்‌ செயற்பாடுகளையும்‌ ஒத்தியங்க வைக்கின்றது. XTAL ! மற்றும்‌ 
XTAL 2 முனைகளில்‌, ஒரு ஒத்திசைவு பின்னகத்தை இணைத்து, ஒரு 
அலையியற்றியைக்‌ குவார்ட்ஸ்‌ படிகம்‌ மற்றும்‌ மின்தேக்கிகளைக்‌ கொண்டு 
உருவாக்கலாம்‌. அலையியற்றியின்‌ சுற்று மற்றும்‌ நேரமுறையைப்‌ படம்‌ 5.15இல்‌ 
காணலாம்‌. 


C1 
IH 18x TAL2 
uab ibis 8051 DIP 
பீங்கான்‌ ஒத்ததிர்வி L 


1: 19xTAL1 
C2 
படிகம்‌ அல்லது பீங்கான்‌ ஒத்ததீர்வி அலையியற்றிச்‌ சுற்று 


P2 P1 P2 P1 P2 Pi P2 Pi P2 P1 P2 P1 P2 
அலையற்றி 


proce 
பவல்‌ நிலை 2 | நிலை 3 | நிலை 4 | நிலைக | நிலை 6 
E 





e ஒரு எந்தீரச்‌ சுழற்சி y 
ட A பிப வது 
8051865 நேரமுறை 
படம்‌ 5.15. அலையியற்றிச்‌ சுற்று மற்றும்‌ நேரமூறை 


படிகத்தின்‌ அதிர்வெண்‌, நுண்கட்டூப்படுத்தியின்‌ உள்‌அகக்‌ கடிகார 
அதீர்‌வெண்ணாகும்‌. நுண்கட்டுப்படுத்தியின்‌ அதீர்‌ஸவண்‌ 1 மெகாஹர்ட்ஸ்‌ முதல்‌ 16 
மெகா ஹர்ட்ஸ்‌ வரையிலும்‌ இருக்கும்‌. 


படிகம்‌, மின்தேக்கிகள்‌ மற்றும்‌ தலைகீழாக்கியைக்‌ கொண்டு அலையியற்றியை 
உருவாக்கிப்‌ படிக அதிர்‌ வெண்ணில்‌ ஒரு துடிப்புத்‌ தொடரை உருவாக்கலாம்‌. 
நுண்கட்டுப்படூத்தியின்‌ உள்ளே மிகச்சிறிய நேர இடைவெளியினை நீர்மானிக்கும்‌ 
கடிகார அதிர்லவண்‌ துடிப்பு (Pulse), P நேரம்‌ எனப்படும்‌. எனிய கட்டளை அல்லது 
மிகச்சிறிய இடைவெளியில்‌ நிறைவேற்றுவது, எந்தீரச்‌ சுழற்சி ஆகும்‌. 


செயற்குறியீடு பைட்டைக்‌ கொணர்தல்‌, செயற்குறியீட (Opcode), குறியீடு 
பெயர்த்தல்‌, செயற்குறியீட்டைச்‌ செய்து முடித்தல்‌ அல்லது ஒரு தரவு பைட்டை எழுதுதல்‌ 
போன்ற நுண்கட்டூப்படுத்தியின்‌ தனித்தனிச்‌ செயல்பாடுகளுக்கான அடிப்படை நேர 
இடைஎவளி நிலை என்பதாகும்‌. ஒவ்வாரு நிலைக்கும்‌ இரு அலையியற்றித்‌ 
துடிப்புகள்‌ வரையறுக்கப்படும்‌. 


257 


திட்டநிரல்‌ கட்டளைகள்‌ ஒன்று, இரண்டு அல்லது நான்கு எந்தீரச்‌ சுழற்சிகள்‌ 
கட்டளையின்‌ வகைப்பாட்டிற்கு ஏற்றாற்போல்‌ நிறைவேற்றுவதற்குத்‌ தேவைப்படும்‌. 
கட்டளைகள்‌ எடுக்கப்பட்டு, நுண்கட்டுப்படுத்தியினால்‌ தன்னிச்சையாக 
நிறைவேற்றப்படும்‌. நுண்கட்டுப்படுத்தி, முதலாவது மறு அமைவின்போது, ௩௦14 
நினைவக முகவரி 0000 தொடக்கக்‌ கட்டளையாகும்‌. 


நேரத்தைக்‌ கணக்கிடுவதற்கு, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டளையை 
நிறைவேற்றுவதாக எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்கான 
நேரம்‌, 
Cx 12d 


inst 


படிக அதீர்வூண்‌ 


நேரச்சுற்று / எண்ணிகள்‌ : (Timer / Counters) 





8051 இரண்டு 16 பிட்‌ நேரச்சுற்று / எண்ணி பதிவேடுகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 
அவையாவன, நேரச்சுற்று O (TO) மற்றும்‌ நேரச்சுற்றுப்‌ 1(11) பதிவேடுகள்‌ இரண்டும்‌ 
நேரச்சுற்றாகவோ அல்லது எண்ணிகளாகவோ இயக்குவதற்கேற்றார்போல்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. 

'நேரச்சுற்று' வகையில்‌, ஒவ்‌எவாரு எந்திரச்‌ சுழற்சியின்போதும்‌, நேரச்சுற்றுப்‌ 
பதிவேட்டிலுள்ள மதிப்பு ஒன்று அதிகரிக்கும்‌. அதாவது, நேரச்சுற்றாகச்‌ 
செயல்படுகின்றபோது, அது எந்திரச்‌ சுழற்சிகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிறது. ஒரு 
எந்திரச்‌ சுழற்சி 12 அலையியற்றி நேரங்களைக்‌ (fosc) கொண்டிருக்கும்‌. கணக்கீடு 
விகிதம்‌ என்பது, அலையியற்றி அதீர்வெண்ணின்‌ 12 ஆகும்‌. உதாரணமாகப்‌ படிக 
அதிர்வெண்‌ 12 MHZ எனில்‌, நேரச்சுற்றின்‌ கடிகார அதிர்வண்‌ 114142 ஆகும்‌. 


எண்ணி வகையில்‌, அதற்குரிய புற உள்ளீட்டு முனை TO அல்லது TIRO 
1 லிருந்து 0 விற்கு மாறும்போது, பதிவேடு ஒன்று அதிகரிக்கும்‌. இந்த வகையில்‌ புற 
உள்ளீடு ஒவ்வொரு எந்திரச்‌ சுழற்சியின்‌ கட்டம்‌ 2ன்‌ நிலை 5-ன்‌ (5502) போதும்‌ தேர்வுச்‌ 
செய்யப்படுகிறது. தேர்வுச்‌ செய்யப்பட்டவைகள்‌, ஒரு எந்திரச்‌ சுழற்சியில்‌ உயர்வாகவும்‌ 
அடுத்த சுழற்சியின்போது தாழ்வாகவும்‌ இருக்கும்‌. அப்போது அதற்குரிய பதிவேட்டின்‌ 
மதிப்பானது ஒன்று அதிகரிக்கும்‌. இவ்வாறு அதிகரிக்கப்பட்ட புதிய கணக்கீடு, அடுத்து 
வருகின்ற எந்திரச்‌ சுழற்சியின்‌ 53௪1 என்கிற நிலையின்போது பதிவேட்டில்‌ கிடைக்கும்‌. 
அதாவது, ஒரு 1லிருந்து 0 என்ற மாற்றத்தை நுண்கட்டுப்படுத்தி கண்டுபிடிப்பதற்குக்‌ 
குறைந்தது இரண்டு எந்தீரச்‌ சுழற்சிகள்‌ தேவைப்படும்‌. அதிகபட்சக்‌ கணக்கீடு விகிதம்‌ 
ஆனது அலையியற்றியின்‌ அதீர்வண்‌ களின்‌ 1/24 மடங்காக இருக்கும்‌. புற உள்ளீடு 
சைகைகளின்‌ கடமைச்‌ சுழற்றியில்‌ எந்தக்‌ கட்டுப்பாடும்‌ கிடையாது. ஆனால்‌, 
கொடுக்கப்பட்ட மட்டும்‌ மாறுவதற்கு முன்பாக ஒரு தடவையேனும்‌ சரிபார்க்கப்பட்டது என 
நிச்சயப்படுத்த வேண்டும்‌. அது ஒரு முழுமையான எந்திரச்‌ சுழற்றி வரையிலும்‌ 
அப்படியே வைத்திருக்க வேண்டும்‌. 


258 


நேரச்சுற்று எண்ணி கட்டுப்பாட்டு வாதியல்‌ : 

8051இன்‌ நேரச்சுற்றுகள்‌ மட்டும்‌ எண்ணிகள்‌ C0 லுள்ள TR1/0 பிட்டுகள்‌ 
11/௦0லுள்ள கதவு பிட்டுகள்‌ மற்றும்‌ 8051இன்‌ INT1/0 உள்ளீடு முனைகள்‌ 
ஆகியவற்றால்‌ கட்டுப்படுத்தப்பட்டன. '71400 பதிவேட்டினுள்ள C/T பிட்‌ செயல்பாட்டைத்‌ 
தீர்மானிக்கும்‌. நேரச்சுற்றுக்கான தேர்வு பிட்‌ O மற்றும்‌ எண்ணி செயல்பாட்டிற்கான 
தேர்வு பிட்‌ 1. இது படம்‌ 5.16-இல்‌ விளக்கப்பட்டூள்ளது. 












நேரச்சுற்றின்‌ செயல்பாடு 
C/T = 0 (1/0மலிருந்தி 


z நேரச்சுற்றுப்‌ 
740 CM=1(TMOD | பதிவேடுகள்‌ 
உள்ளீடூ மூனை 


கதவு 1100-லிருந்து 


(INTE/O 
உள்ளீடு மூனை 





௩1/0 (TMOD லிருந்த 


> 








படம்‌ 5.16. நேரச்சுற்று / எண்ணி கட்டுப்பாடு வாதியல்‌ 


நேரச்சுற்று O மற்றும்‌ நேரச்சுற்று 1 : 





MOD, இந்த நேரச்சுற்றுகளில்‌ 71/00, சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேட்டிலுள்ள 
கட்டுப்பாட்டு முனைகள்‌ எண்ணி அல்லது நேரச்சுற்று வகையைத்‌ தேர்வு செய்கிறது. 
இந்த இரண்டு நேரச்சுற்று / எண்ணிகள்‌ நான்கு செயல்பாட்டு வகைகளில்‌ செயல்படும்‌ 
தன்மை கொண்டன. எந்த வகையில்‌ செயலாற்ற வேண்டும்‌ என்பதை TMOD 


பதிவேட்டிவுள்ள M1 மற்றும்‌ MO பிட்டுகளைக்‌ கொண்டு தேர்வு செய்து கொள்ளலாம்‌. 









(LSB) 





(MSB) = = 
GATE| C/T | mi | MO | GATE] C/T | Mi | MO 


நேரச்சுற்று 1 நேரச்சுற்று ௦ 





நேரச்சுற்று / எண்ணிகள்‌ இரண்டிற்கும்‌ வகைகள்‌ 0, 1 மற்றும்‌ 2 ஒரே மாதிரியாய்‌ 


இருக்கும்‌. 


259 


நான்கு செயல்பாட்டின்‌ வகைகள்‌, கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 
செயலாற்றுகின்ற விதம்‌ 
3 - பிட்‌ எகாண்ட நேரச்சுற்று / எண்ணி 
16 பிட்‌ கொண்ட நேரச்சுற்று / எண்ணி 
தானாகவே மறுசுமை ஆகின்ற தன்மை பெற்ற 8 பிட்‌ 
கொண்ட நேரச்சுற்று / எண்ணி 
நேரச்சுற்று 0) FLO 8 பிட்கொண்ட நேரச்சுற்று / எண்ணியாகச்‌ 


செயல்படும்‌. இது நேரச்சுற்று 0-க்குரிய கட்டுப்பாட்டுப்‌ 


பிட்டுகளால்‌ கட்டுப்பாடு செய்யப்படுகிறது. 7110ம்‌ 8 பிட்‌ காண்ட 
ஒரு நேரச்சுற்றாகச்‌ செயல்படும்‌. இது நேரச்சுற்று 1க்குரிய 
கட்டுப்பாட்டுப்‌ பிட்டால்‌ கட்டுப்பாடு செய்யப்படுகிறது. 


(நேரச்சுற்று 1) நேரச்சுற்று / எண்ணி 1 தடுக்கப்படுகிறது. 





mans 0: (Mode 0) (13 பிட்‌ நேரச்சுற்று / எண்ணி) 


வகை 0 யிலுள்ள இரண்டு நேரச்சுற்றுகளும்‌ ஒரு 8 பிட்‌ எண்ணியாகும்‌. இந்த 
13பிட்‌ நேரச்சுற்றிற்கு MCS - 48 ஏற்றதாகும்‌. முறை 0 இல்‌ நேரச்சுற்றுப்‌ பதிவேடு 13 பிட்‌ 
கொண்ட பதிவேடாகச்‌ செயல்படும்‌. நேரச்சுற்று / எண்ணி 1-இன்‌ முறை 0-இல்‌ 
செயற்பாட்டிற்கான படம்‌ 5.17-இல்‌ காட்டப்பட்டுள்ளது. இந்த முறையில்‌, நேரச்சுற்றுப்‌ 
பதிவேடு, ஒரு 13பிட்‌ பதிவேடாகும்‌. இந்த நேரச்சுற்று செயலாற்றி முடிவடையும்‌ போது, 
அனைத்தும்‌ 1 ஆக மாறி, பின்பு அனைத்தும்‌ 0 என மாறுகின்றபோது, TCON 
பதீவேட்டிலுள்ள நேரச்சுற்றுக்‌ குறுக்கீட்டுக்‌ கொடி TF1 அமைவு நிலையை அடையும்‌. 
TMOD பதிவேட்டிலுள்ள C/T பிட்டைப்‌ பயன்படுத்திப்‌ பதிவேட்டை நேரச்சுற்று அல்லது 


எண்ணியாகச்‌ செயல்படூத்தீக்‌ கொள்ளலாம்‌. 


TMOD பதிவேட்டிலுள்ள C/T பிட்டைப்‌ பயன்படுத்திப்‌ பதிவேடூ நேரச்சுற்று 
அல்லது எண்ணியாகச்‌ செயல்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. நேரச்சுற்று 1 எண்ணியாகச்‌ 
செயல்பட வேண்டுமென்றால்‌, TR1=1 எனவும்‌, மற்றும்‌ கதவு = 0 அல்லது INT1 = 1 
எனவும்‌ இருக்கவேண்டும்‌. கதவு = 1 என அமைக்கும்போது, நேரச்சுற்றுப்‌ புற உள்ளீடு 
INT 1 ஆல்‌ கட்டுப்படுத்தப்படும்‌. இந்தச்‌ எசயல்‌ துடிப்பின்‌ அகலத்தைக்‌ கணக்கிடுவதற்குப்‌ 
பயன்படுகிறது. 


260 


OSC * 12 C/T=0 





TL1 | TH1 
5 8c} 8 பிட்‌ 
குறுக்கீடு 


“INTI peer 


படம்‌ 5.17 நேரச்சுற்று / எண்ணி 1 முறை O : 13 பிட்‌ எண்ணி 


TCON சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேட்டில்‌, TRI கட்டுப்பாடு முனை ஆகவும்‌ 11/00-இல்‌ 
கதவாகவும்‌ இருக்கும்‌. 


TCON பதிவேடு : 


TCON என்பது, 8 பிட்டுகளைக்‌ கொண்ட ஒரு SFR பதிவேடாகும்‌. இதனைப்‌ 
பிட்‌ மட்டும்‌ பைட்‌ ஆகிய இரண்டூ முறைகளிலும்‌ முகவரியிடலாம்‌. இந்தப்‌ பதிவேடூ 
நேரச்சுற்று பொங்கி வழி கொடிகள்‌, நேரச்சுற்றுகளுக்கான ஓட்டம்‌ கட்டுப்பாடு பிட்டுகள்‌ ( 
Run outro! unit), புறக்‌ குறுக்கீடுகளுக்கான வகை கட்டுப்பாடு பிட்டுகள்‌ மற்றும்‌ புறக்‌ 
குறுக்கீடுகளுக்கான கொடி பிட்டுகள்‌ ஆகியவற்றினைக்‌ கொண்டிருக்கும்‌. 10014 


பதிவேட்டின்‌ அமைப்பானது, கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 


(MSB) D7 D6 D5 D4 D3 02 D1 DO (LSB) 


TF4 | TRA | Tro | TRO | 161 | m | IEO | ITO 


261 


பயர்‌ மற்றும்‌ எசயல்கள்‌ 


நேரச்சுற்று 1 பொங்கி வழி கொடி. நேரச்சுற்று / எண்ணி பொங்கி 
வழிகின்றபோது, இது வன்மியமுறையில்‌ அமைவு நிலைக்குச்‌ 
செல்கிறது. குறுக்கீடு எசயல்படுத்தப்பட்டவுடன்‌ தானாகவே 
காலியாகிவிடும்‌. 















நேரச்சுற்று 1 ஓட்டக்‌ கட்டுப்பாடு முனை வன்மியத்தால்‌ அமைவு / 
மறுஅமைவி காலி ஆகின்ற தன்மை கொண்டது. இதன்மூலம்‌ 
நேரச்சுற்று / எண்ணியைச்‌ செயற்பாடு / செயற்படா நிலைக்கு 
மாற்ற முடியும்‌. 


நேரச்சுற்று 0 பொங்கி வழி கொடி. நேரச்சுற்று / எண்ணி பொங்கி 
வழிகின்றபோது, அது மென்மிய அமைவு நிலைக்குச்‌ செல்லும்‌. 
குறுக்கீடு ஈயல்படுத்தப்பட்டவுடன்‌ தானாகவே காலியாகி விடும்‌. 





நேரச்சுற்று 0 ஓடு கட்டுப்பாடு முனை, மென்மியத்தால்‌ அமைவு / 
காலி ஆகின்ற தன்மை கொண்டது. இதன்மூலம்‌ நேரச்சுற்று / 
எண்ணியைச்‌ செயற்படு / செயற்படா நிலைக்கு மாற்ற முடியும்‌. 


குறுக்கீடு 1 விளிம்புக்‌ கொடி, புறக்‌ குறுக்கீட்டில்‌ விளிம்புச்‌ சைகை 
கண்டுப்பிடிக்கப்படும்போது, வன்மியத்தால்‌ அமைவு நிலையை 
அடையும்‌. 


குறுக்கீடு 1 வகைக்‌ கட்டுப்பாடு பிட்‌, எமன்மியம்‌ முறையில்‌ 
அமைவு நீலை / காலி செய்து கொள்ளலாம்‌. இதன்மூலம்‌ 
இறங்கு விளிம்பு / தாழ்‌ மட்டும்‌ தொடக்கி முறைகளில்‌, புறக்‌ 
குறுக்கீடு ஆனது எந்த முறையில்‌ எதாடங்கவேண்டும்‌ என்பதைத்‌ 
தீர்மானிக்கும்‌. 
















குறுக்கீடு 0 விளிம்புக்‌ காடி. புறக்‌ குறுக்கீட்டில்‌ விளிம்புச்‌ சைகை 
கண்டுபிடிக்கப்பட்டால்‌, எமன்மியம்‌ முறையில்‌ அமைவு 
நிலையை அடையும்‌. குறுக்கீடு செயல்படத்‌ தொடங்கியவுடன்‌ 
இது தானாகவே காலியாகிவிடும்‌. 





குறுக்கீடு 0 வகைக்‌ கட்டுப்பாடு பிட்‌, எமன்மியம்‌ முறையில்‌ 
அமைவு / காலி ஆக மாற்றலாம்‌. இதன்மூலம்‌ இறங்கு விளிம்பு 
/ தாழ்‌ மட்டத்‌ தொடக்கி முறைகளில்‌ புறக்‌ குறுக்கீடானது எந்த 
முறையில்‌ தொடங்க வேண்டும்‌ என்பதைத்‌ தீர்மானிக்கும்‌. 


262 


13 பிட்‌ காண்ட பதிவேடு, 71 11லிருந்து 8 பிட்டுகளையும்‌ மற்றும்‌ TL 1-லிருந்து 5 
பிட்டுகளையும்‌ கொண்டுள்ளது. TL1 Mes முதல்‌ 3 பிட்டுகள்‌ வரையறுக்கப்படாதவை 
மற்றும்‌ அவற்றைக்‌ கவனிக்க வேண்டியதில்லை. ஓடூ கொடி (7௩1)-ஐ அமைவு 
நிலையில்‌ வைத்துப்‌ பதிவேடுகளைக்‌ காலி செய்ய முடியாது. 


மூறை 0இன்‌ செயல்பாடு நேரச்சுற்று 0 மற்றும்‌ 1 போன்றிருக்கும்‌. 
TMOD பதிவேடு : 


TMOD என்பது 8 பிட்டுகளைக்‌ கொண்ட ஒரு சிறப்புச்‌ செயல்சார்‌ பதீவேடாகும்‌. 
இதனைப்‌ பைட்‌ முறையில்‌ மட்டுமே முகவரியிட முடியும்‌. இதிலுள்ள CA என்கிற 
கட்டுப்பாட்டுப்‌ பிட்டைப்‌ பயன்படுத்தி நேரச்சுற்றாகச்‌ செயல்பட வேண்டுமா அல்லது 
எண்ணியாகச்‌ செயல்பட வேண்டுமா என்பதைத்‌ தேர்வு செய்துகொள்ளலாம்‌. நான்கு 
மூறைகளில்‌ எந்த முறையில்‌ செயலாற்ற வேண்டும்‌ என்பதை, 1/1 மற்றும்‌ MO ஆகிய 
கட்டுப்பாடு பிட்டுகளைப்‌ பயன்படுத்தி த்தேர்வு செய்யலாம்‌. 


முறை 1 (16 பிட்‌ நே௱ச்சுற்று / எண்ணி) : 





முறை 1இன்‌ செயலானது முறை 0வைப்‌ போன்றேயிருக்கும்‌. ஆனால்‌, இதில்‌ 
நேரச்சுற்று 1-ற்குரிய TH1 மற்றும்‌ TL ஆகிய இரண்டு 8 பிட்‌ பதிவேடுகளும்‌ இணைந்து, 
16 பிட்‌ பதிவேடாகச்‌ செயல்படுகிறது. முறை 1இல்‌ செயல்படுகின்ற நேரச்சுற்று 1க்கான 
செயல்விளக்கப்‌ படமானது, படம்‌ 5.17 இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 





கதவு 


INTI முனை 


படம்‌ 5.18 நேரச்சுற்று / எண்ணி 1 முறை 1: 16 பிட்‌ எண்ணி 


263 


முறை 2 (8 பிட்‌ கன்‌ மறு சுமை நோச்சுற்று / எண்ணி) : 





முறை 2இல்‌ நேரச்சுற்றுப்‌ பதிவேடானது, 8 பிட்‌ ககாண்ட பதிவேடாகச்‌ 
செயல்படுகிறது. இது தானாகவே சுமையேற்றும்‌ தன்மை கொண்டது. நேரச்சுற்று 


க்கான முறை 2ற்கான செயலின்‌ விளக்கப்படமானது, படம்‌ 5.19இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 
இந்த முறையில்‌ செயல்படும்‌. TL1 லிருந்து பாங்கி வழியும்போது, TF1 மட்டும்‌ அமைவு 
நிலையை அடைவதில்லை. TH1-வுள்ள மதிப்பானது 111-இல்‌ மறுசுமையேற்றுகீறது. 
மறுசுமையேற்றிய, பின்பும்‌ THI-Beir மதிப்பு மாறாமல்‌ அப்படியே இருக்கும்‌. 1:11-இன்‌ 
மதிப்பை மென்மியம்‌ முறையில்‌ மறுஅமைவு நிலைக்குக்‌ கொண்டு வரலாம்‌. முறை 
2இன்‌ செயல்பாடு, நேரச்சுற்று / எண்ணி ௦இன்‌ செயல்பாட்டினை ஒத்திருக்கும்‌. 





படம்‌ 5.19. நேரச்சுற்று / எண்ணி 1 முறை 2 


முறை 3: (ஒரு 8 பிட்‌ நேரச்சுற்று / எண்ணி) 





முறை 3இன்‌ நேரச்சுற்று 1 கணக்கீடை வைத்திருக்கும்‌. TH1=0 என 
அமைக்கும்போது ஏற்படுகின்ற விளைவை ஒத்திருக்கும்‌. முறை 3இன்‌ நேரச்சுற்று O 
TLO மற்றும்‌ THO ஆகிய இரு பதிவேடுகளும்‌ தனித்தனி எண்ணியாகச்‌ செயல்படும்‌. 
நேரச்சுற்று 0 மட்டுமே முறை 3இல்‌ செயலாற்ற முடியும்‌. நேரச்சுற்று 1 முறை 3இல்‌ 
செயலாற்ற முடியாது. நேரச்சுற்று O முறை 3இல்‌ செயலாற்றுகின்ற விளக்கப்படத்தை 
படம்‌ 5.20 இல்‌ காணலாம்‌. 


TLO ஆனது நேரச்சுற்று 0 இன்‌ கட்டுப்பாடு பிட்டுகளைப்‌ பயன்படுத்தும்‌. 
நேரச்சுற்று 0க்கான கட்டுப்பாடு முனைகள்‌ முறையே C/T, GATE, TRO, INTO மற்றும்‌ 
TFO அகியவை கட்டுப்பாடு சைகைகளாகச்‌ செயல்படும்‌. நேரச்சுற்று முறையில்‌ THO 
பூட்டப்படும்‌. அது நேரச்சுற்று 1லிருந்து TRI மற்றும்‌ *₹1இன்‌ உபயோகத்திற்கு 
எடூத்துக்‌எகாள்ளும்‌. இவ்வாறு THO இப்போது நேரச்சுற்று 1ஐ கட்டுப்படுத்தும்‌. 
அதேபோன்று நேரச்சுற்று 1க்குரிய கட்டுப்பாடு முனைகள்‌ C/T, GATE, TR1,1NT1 மற்றும்‌ 
TF1 ஆகியனவாகும்‌. இவைகள்‌ THO க்குரிய கட்டுப்பாடு சைகைகளாகச்‌ செயல்படும்‌. 


264 


குறுக்கீடு 





1/12₹ THO 
€ |" 
= குறுக்கீடு 
TR1 கட்டுப்பாடு 


படம்‌ 5.20. நேரச்சுற்று / எண்ணி முறை 3 





முறை 3இல்‌ உபயோகத்திற்காக வேண்டிய அதிகப்படியான 8 பிட்‌ நேரச்சுற்று அல்லது 
எண்ணி கொரடுக்கப்பட்டிருக்கும்‌. முறை 3இல்‌ நேரச்சுற்று 0 உடன்‌ இருப்பது 8051 
மூன்று நேரச்சுற்று / எண்ணிகள்‌ உள்ளதைப்‌ போன்றதாகும்‌. முறை 3இல்‌ நேரச்சுற்று 
0 எனில்‌, நேரச்சுற்று 1 செயல்படு மற்றும்‌ செயல்படா நிலைக்குத்‌ தன்னுடைய நிலையை 
விட்டு மற்றும்‌ தன்னுடைய முறைக்குத்‌ தாவும்‌ அல்லது தொடர்‌ துறைமுகத்தினால்‌ 
இன்னும்‌ பயன்படுத்தக்‌ கூடியதாக இருக்கும்‌. நேரச்சுற்று 1க்கான குறுக்கீடு THOMSEr 
மூலம்‌ கட்டுப்படுத்தப்படும்‌. நேரச்சுற்று 0, TF1 கொடியைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டிருக்கும்போது, நேரச்சுற்று 1இன்‌ மூலம்‌ எவ்விதக்‌ குறுக்கீடுகளும்‌ 
ஏற்படுவதில்லை. அட்டவணை 5.4-இல்‌ நேரச்சுற்றின்‌ முறைகள்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. 


அட்டவணை 4 நேரச்சுற்று முறைகளின்‌ தொகுப்பு. 


சுருக்கமான விளக்கம்‌ 
16 -23 பிட்‌ நேரச்சுற்று (1-5 பிட்டுகள்‌ மற்றும்‌ TH-8 பிட்டுகள்‌) 
எண்ணியின்‌ பொங்கி வழிதல்‌ நேரக்குறுக்கீடு கொடியினால்‌ குறிப்பிடப்படும்‌. 
16 பிட்‌ நேரச்சுற்று (TL-8 பிட்டுகள்‌ மற்றும்‌ TH-8 8 பிட்டுகள்‌ முறை 0 
வைப்‌ போன்று மறு அமைவு பெறும்‌ . 


தானே இயங்குகின்ற மறுசுமை முறை, TL லிருந்து பொங்கி வழியும்‌ 8 
பிட்‌ எண்ணி (TL-8 பிட்‌) TF மட்டும்‌ அமைவு நிலைக்குக்‌ கொண்டு 
ல்லாமல்‌ * ஐயும்‌ TH- யுங்கொண்டு மறுசுமையேற்றும்‌. 


TL மற்றும்‌ TH ஆகிய இரண்டு தனித்தனியான எண்ணிகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. 





265 


5.16. குறுக்கீடு அமைப்பு : Interrrupt Structure 


நுண்கட்டுப்படுத்தியின்‌ கவனத்தை உடனடியாகப்‌ பெறுவதற்காகக்‌ குறுக்கீடுகள்‌ 
பயன்படுத்தப்படுக்ன்றன. ஒரு குறுக்கீடு உருவானவுடன்‌, நுண்கட்டுப்படுத்தி தான்‌ 
செய்து கொண்டிருக்கின்ற முதன்மைத்‌ திட்டநீரலை நிறுத்திவிட்டு, அதன்‌ கட்டுப்பாட்டை 
அந்தக்‌ குறுக்கீட்டிற்குரிய சேவை துணை நீரற்செயன்முறை இருக்கின்ற இடத்திற்குக்‌ 
கொண்டு செல்கின்றது. 8051 நுண்கட்டுப்படூத்தி, ஐந்து வகையான குறுக்கீடு 
மூலங்களைக்‌ கொண்டது. ஆனால்‌ 8052. நுண்கட்டுப்படுத்தி ஆறு வகையான 
குறுக்கீட்டு மூலங்களைக்‌ கொண்டதாகும்‌. அலையர்வன, 


() புறக்குறுக்கீடூ O (60) 

O நேரச்சுற்றுக்‌ குறுக்கீடு 0 (TFO) 

இ புறக்குறுக்கீடு 1 (1£1) 

@ நேரச்சுற்றுக்‌ குறுக்கீடு 1(1F1) 

© தொடர்‌ துறைமுகக்‌ குறுக்கீடு (TIFR1) 


இந்தக்‌ குறுக்கீடுகள்‌ அனைத்தும்‌, படம்‌ 5.21-இல்‌ காட்டப்பட்டுள்ளன. INTO 
மற்றும்‌ INTI ஆகிய புறக்‌ குறுக்கீடுகள்‌, TCON பதிவேட்டிலுள்ள ITO மற்றும்‌ 171 
பிட்டுகளைப்‌ பொறுத்து, ஒவ்வொன்றும்‌ மட்ட அல்லது மாறும்‌ செயலியக்கமுடையதாக 
இருக்கலாம்‌. TCON பதிவேட்டிலுள்ள முனைகள்‌ |£0 மற்றும்‌ El, இந்தக்‌ குறுக்கீடுகளை 
உண்மையாக உருவாக்குகின்ற கொடிகளாகும்‌. ஒரு புறக்‌ குறுக்கீடு உருவாகியவுடன்‌, 
கட்டுப்பாடு அதற்குரிய சேவை துணை நீரற்செயன்முறைக்குச்‌ சென்றவுடன்‌, அந்தக்‌ 
குறுக்கீடு மாற்று முறையில்‌ செயலாற்றுவதாகத்‌ தானாகவே காலி ட யாசி விடும்‌. 
மாறாக, அது மட்டம்‌ முறையில்‌ செயலாற்றுவதாக இருந்தால்‌, அதற்குரிய குறுக்கீடு 
கொடி தானாகவே காலியாகாது. அதனை ஓமன்மியம்‌ முறையில்தான்‌ காலி 
செய்யவேண்டும்‌. 


நேரச்சுற்று 0 மற்றும்‌ நேரச்சுற்று 1 ஆகியவற்றின்‌ குறுக்கீடுகள்‌, TFO 
மற்றும்‌ TF1 என்கிற கொடிகளால்‌ உருவாகின்றன. இந்தக்‌ கொடிகள்‌, அதற்குரிய 
நேரச்சுற்றின்‌ எசயல்‌ முழுவதுமாக முடிந்த பின்பு தாமாகவே அமைவு நிலையை 
அடையும்‌. நேரச்சுற்றுக்‌ குறுக்கீடு உருவாகியவுடன்‌, நுண்கட்டுப்படுத்தியானது 
குறிப்பிட்ட சேவை துணைநீரற்‌ செயன்முறை (Service sybroutine) க்குச்‌ சென்று, 


அதனை செயல்படுத்தத்‌ தொடங்கிய உடனேயே அதற்குரிய குறுக்கீடு காடி தானாகவே 
காலியாகிவிடும்‌. 


266 


இந்த மாதிரியான Gahan குறுக்கீடு மூலங்களையும்‌, IE என்கிற சிறப்புச்‌ 
செயல்சார்‌ பதிவேடைப்‌ பயன்படுத்தி, அதற்குரிய பிட்டுகளை அமைவுநீலை அல்லது 
நீக்கம்‌ செய்வதன்மூலம்‌, அவை தனித்தனியாகச்‌ செயலியக்கம்‌ அல்லது செயல்முடக்கம்‌ 
பெறச்‌ செய்யலாம்‌. 

மேலும்‌ [£-இல்‌ பதிவேடு செயலியக்கப்‌ பிட்‌ EA-unb கொண்டிருக்கும்‌. EA=0 எனில்‌, 
அனைத்துக்‌ குறுக்கீடுகளும்‌ ஒரே சமயத்தில்‌ செயல்முடக்கம்‌ அடையும்‌. IE - குறுக்கீடு 
செயலியக்கப்‌ பதிவேடு, கீழே காட்டப்பட்டூள்ளது. 


(MSB) (LSB) 


[= lle 


பெயர்‌ மற்றும்‌ அதன்‌ முக்கியத்துவம்‌ 


எசயலியக்கக்‌ கட்டுப்பாடு பிட்‌, அனைத்துக்‌ குறுக்கீடுகளும்‌ 
ஹென்மியத்தால்‌ செயல்முடக்கம்‌ அடைந்து நீக்கப்‌ பயன்படும்‌. 
நிறுத்தி வைக்கப்பட்டவை. 

நிறுத்தி வைக்கப்பட்டவை. 

செயலியக்கத்‌ ஒதூடர்துறைமுகக்‌ கட்டுப்பாடு முனை. 
செயலியக்க நேரச்சுற்று 1 கட்டுப்பாடு முனை. நேரச்சுற்று / 
எண்ணி 1 -லிருந்து குறுக்கீடுகளை மென்மியத்தால்‌ 
எசயலியக்கம்‌ / செயல்‌ முடக்கம்‌ அடையச்‌ செய்யப்‌ 


பயன்படுகிறது. அமைவு / நீக்கம்‌ மென்மியத்தால்‌ நடைபெறும்‌. 


செயலியக்கப்‌ புறக்‌ குறுக்கீடு 1 கட்டுப்பாடு மூனை அமைவு / 
நீக்கம்‌. இது 11 1-லிருந்து குறுக்கீடுகளை எமமன்மியத்தால்‌ 
எசயலியக்கம்‌ / செயல்முடக்கம்‌ பெறப்பயன்படும்‌. 


செயலியக்க நேரச்சுற்று 0 கட்டுப்பாடு முனை. நேரச்சுற்று / 
எண்ணி லிருந்து குறுக்கீடுகளை மைன்மியத்தால்‌ 


செயலியக்கம்‌ / செயல்முடக்கம்‌ அடையச்‌ செய்யப்‌ 


பயன்படுகிறது. அமைவு / நீக்கம்‌ மென்மியத்தால்‌ நடைபெறும்‌. 


செயலியக்கப்‌ புறக்‌ குறுக்கீடு 0 கட்டுப்பாடு முனை. அமைவு / 
நீக்கம்‌. இது !1111-லிருந்து குறுக்கீடுகளை மென்மியத்தால்‌ 


செயலியக்கம்‌ / செயல்முடக்கம்‌ எபறப்‌ பயன்படும்‌. 





268 


மூந்துரிமை மட்ட அமைப்பு : (Priority Level Structure) 


ஒரே நேரத்தில்‌, ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட குறுக்கீடுகள்‌ உருவானால்‌, 
நுண்கட்டுப்படுத்தி அவற்றிற்குரிய முந்துரிமையின்‌ அடிப்படையில்‌ அவற்றைச்‌ 
செயல்படுத்தும்‌. ஒவ்‌எவாரு குறுக்கீடு மூலங்களையும்‌, சிறப்புச்‌ எசயல்சார்‌ பதிவேடு 
(SFR) IP- பயன்படுத்தித்‌ தனித்தனியாக அவற்றிற்குரிய பிட்டுகளை அமைவுநிலை 
அல்லது நீக்கம்‌ அடையச்‌ செய்வதன்மூலம்‌, இரண்டு முந்துரிமை நிலைகளில்‌ 
ஏதாவதொரு நிலையில்‌ செயலாற்றுகின்றவாறு தீட்டநீரல்‌ செய்து கொள்ளலாம்‌. 
IP பதிவேடின்‌ அமைப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 


(MSB) 57 ps ps D4 D3 D2 D vo ($, 
ad வ) 


IP பதிவேடு, பிட்‌ மற்றும்‌ பைட்‌ ஆகிய இரண்டூ முறைகளிலும்‌ முகவரியிடத்‌ தகுந்த ஒரு 
8 பிட்‌ பதிவேடாகும்‌. இது குறுக்கீடுகளின்‌ முந்துரிமையை முடிவு செய்யபயன்படுகிறது. 
இதன்‌ விவரம்‌ கீழே காட்டப்பட்டூள்ளது. 





யர்‌ மற்றும்‌ அதன்‌ முக்கியத்துவம்‌ 


நிறுத்தி வைக்கப்பட்டது. 

நிறுத்தி வைக்கப்பட்டது. 

நிறுத்தி வைக்கப்பட்டது. 

தொடர்‌ துறைமுக முந்துரிமைக்‌ கட்டுப்பாடு பிட்‌, தொடர்‌ 
துறைமுகக்‌ குறுக்கீட்டின்‌ முந்துரிமை நிலையை நீர்ணயிக்கப்‌ 
பயன்படுகிறது. எதாடர்‌ துறைமுகத்தீற்காக உயர்‌ / தாழ்‌ 
முந்துரிமைக்‌ குறுக்கீடுகளை எமன்மியத்தால்‌ நீர்ணயிக்கலாம்‌. 
அமைவு / நீக்கம்‌ ஹன்மியத்தால்‌ நடைபெறும்‌. 


நேரச்சுற்று 1 முந்துரிமைக்‌ கட்டுப்பாடு முனை. நேரச்சுற்று 
1இன்‌ குறுக்கீடு, முந்துரிமை நிலையை நிர்ணயிக்கப்‌ 
பயன்படுகிறது. PT 1 = 1 எனில்‌, உயர்‌ முந்துரிமையுடன்‌ 
செயலாற்றும்‌. நேரச்சுற்று / எண்ணி 1க்கான உயர்‌ / தாழ்‌ 
முந்துரிமைக்‌ குறுக்கீடுகளை, ஹென்மியத்தால்‌ நிர்ணயம்‌ 
செய்யலாம்‌. அமைவு / நீக்கம்‌ மென்மியத்தால்‌ நடைபெறும்‌. 
புறக்‌ குறுக்கீடு 1, முந்துரிமைக்‌ கட்டுப்பாடு முனை. புறக்‌ 
குறுக்கீட்டு 1ன்‌ முந்துரிமையை நீர்ணயம்‌ செய்யப்‌ 
பயன்படுகிறது. INT 1-லிருந்து உயர்‌ / தாழ்‌ முந்துரிமைக்‌ 
குறுக்கீடுகளை எமன்மியத்தால்‌ நீர்ணயிக்கலாம்‌. அமைவு / 
நீக்கம்‌ எமன்மியத்தால்‌ நடைபெறும்‌. 


269 


பெயர்‌ மற்றும்‌ அதன்‌ மூக்கியத்துவம்‌ 


நேரச்சுற்று 0 முந்துரிமை கட்டுப்பாடு முனை. நேரச்சுற்று 











0இன்‌ குறுக்கீட்டின்‌ முந்துரிமையை நீர்ணயம்‌ செய்யப்‌ 
பயன்படுகிறது. நேரச்சுற்று / எண்ணி 0க்கான உயர்‌ / தாழ்‌ 
முந்துரிமைக்‌ குறுக்கீடுகளை மென்மியத்தால்‌ நீர்ணயம்‌ 
செய்யலாம்‌. அமைவு / நீக்கம்‌ மமன்மியத்தால்‌ நடைஸறும்‌. 


புறக்‌ குறுக்கீடு 0 மூந்துரிமைக்‌ கட்டுப்பாடு முனை. புற 
குறுக்கீடு 0இன்‌ முந்துரிமையை நிர்ணயம்‌ சய்யப்‌ 
பயன்படுகிறது. INTO- லிருந்து உயர்‌ / தாழ்‌ முந்துரிமைக்‌ 
குறுக்கீடுகளை ஹூன்மியத்தால்‌ நிர்ணயிக்கலாம்‌. அமைவு/ 
நீக்கம்‌ ஹன்மியத்தால்‌ நடைபெறும்‌. 


தாழ்ந்த முந்துரிமை கொண்ட ஒரு குறுக்கீடு, உயர்ந்த முந்துரிமை கொண்ட 
வேஹாரு குறுக்கீட்டினால்‌ குறுக்கீடு செய்யப்படலாம்‌. ஆனால்‌, வேறோரு தாழ்ந்த 


முந்துரிமை கொண்ட குறுக்கீட்டினால்‌ குறுக்கீடு செய்ய முடியாது. ஒரு உயர்ந்த 
முந்துரிமை கொண்ட குறுக்கீடை, வேறு ட்‌ குறுக்கீடும்‌ குறுக்கீடு செய்ய மூடியாது. 


வெவ்வேறு முந்துரிமை நிலைகள்‌ ககாண்ட இரண்டு குறுக்கீடுகள்‌ ஒரே நேரத்தில்‌ 
ஏற்றுக்கொள்ளப்பட்டால்‌, முதலில்‌ உயர்ந்த முந்துரிமை கொண்ட குறுக்கீட்டின்‌ 
வேண்டுகோளை ஏற்று, அதனைச்‌ செயல்படுத்தும்‌. ஒரே முந்துரிமை நிலைகள்‌ 
கொண்ட இரண்டு குறுக்கீடுகள்‌ ஒரே நேரத்தில்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டால்‌, எந்தக்‌ 
குறுக்கீடின்‌ வேண்டுகோளை ஏற்கவேண்டும்‌ என்பது, உள்‌அகக்‌ குறுக்கீடு 
வரிசைகளின்மூலம்‌ கண்டுப்பிடிக்கப்படும்‌. அதாவது, ஒவ்வொரு முந்துரிமைக்கு 
உள்ளாகவும்‌, இரண்டாவது முந்துரிமை அமைப்பு இருக்கும்‌. இது கணக்கீடு வரிசை 
செய்வதன்‌ மூலம்‌ கண்டுபிடிக்கப்படும்‌. முந்துரிமை நிலைக்கு உள்ளாக இருக்கின்ற 
இரண்டாவது முந்துரிமை எவ்வாறு இருக்கும்‌ என்பது, கீழே உள்ள அட்டவணையில்‌ 
காட்டப்பட்டூள்ளது. 


270 






தர்‌ 


புற வன்மியம்‌ குறுக்கீடு 0 (INTO) 










நேரச்சுற்று 0 குறுக்கீடு (TFO) 
புற வன்மியம்‌ குறுக்கீடு 1 (INT1) 
நேரச்சுற்று 1 குறுக்கீடு (TF1) 


தொடர்‌ அனுப்புக்‌ குறுக்கீடு RI மற்றும்‌ TI 


புறக்‌ குறுக்கீடுகள்‌ : 


8051 நுண்கட்டுப்படுத்தி, இரண்டு த்‌ குறுக்கீடுகளைக்‌ கொண்டுள்ளது. புற 
குறுக்கீடுகளைத்‌ தேவைக்கேற்ப ஊக்கப்பட்ட நிலை அல்லது ஊக்கப்பட்ட பெயர்ச்சி 
ஆகிய முறைகளில்‌ செயல்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. TCON பதிவேடிலுள்ள IT2 மற்றும்‌ 
ITO பிட்டுகளைப்‌ பயன்படுத்தித்‌ தேவையான நிலையைச்‌ செயல்படுத்தலாம்‌. இதில்‌ [11 
பிட்‌ புறக்‌ குறுக்கீடு 1க்காகவும்‌ மற்றும்‌ 170 பிட்‌ புறக்‌ குறுக்கீடு 0-ற்காகவும்‌ 
பயன்படூத்தப்படுகின்றன. ITx=0 எனில்‌, புறக்‌ குறுக்கீடு x அதற்குரிய INTX முனையில்‌ 
தாழ்நிலை கொண்ட சைகை வந்தால்‌ சரியான தொடக்கியாக ஏற்றுக்கொள்ளும்‌. மாறாக, 
ITx=1 எனில்‌, புறக்‌ குறுக்கீடு x அதற்குரிய INTx முனையில்‌ விளிம்புத்‌ தொடக்கி சைகை 
வந்தால்‌ மட்டுமே சரியான குறுக்கீடு என ஏற்றுக்கொள்ளும்‌. இந்த முறையில்‌, INTX 
முனையில்‌ - அடுத்தடுத்த மாதீரிகள்‌ ஒரு சுழற்சியில்‌ உயர்நிலைக்கும்‌ அடுத்த 
சுழற்சியில்‌ தாழ்நிலைக்கும்‌ சென்றால்‌, TCON-இல்‌ 'உள்ள குறுக்கீடு வேண்டுகோள்‌ 
கொடி [Ex அமைவுநிலையில்‌ இருக்கும்‌. mmg பிட்‌ 15% குறுக்கீடின்‌ வேண்டுகோளை 
ஏற்கும்‌. 

ஒவ்வொரு எந்திரச்‌ சுழற்சியின்போதும்‌, புறக்‌ குறுக்கீடு மூனைகள்‌ ஒன்று தேர்வு 
செய்யப்பட்டுக்‌ குறைந்தது 12 அலையியற்றி நேரங்களுக்கு உயர்‌ அல்லது தாழ்‌ 
உள்ளீடை வைத்திருக்க வேண்டும்‌. இதன்‌ பின்னர்தான்‌, சரியான முனையின்‌ தேர்வு 
தீர்மானிக்கப்படும்‌. புறக்‌ குறுக்கீடு ஊக்கப்பட்ட பெயர்ச்சி எனில்‌, குறைந்தது ஒரு எந்தீரச்‌ 
சுழற்சிக்குப்‌ புறக்‌ குறுக்கீடு முனை உயர்நிலையில்‌ இருக்க வேண்டும்‌. அதன்‌ பிறகு 
குறைந்தது ஒரு எந்திரச்‌ சுழற்சிக்குத்‌ தாழ்நிலையில்‌ இருக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ 
பெயர்ச்சி ஏற்படுவதாகத்‌ தீர்மானிக்கப்பட்டு ¡Ex என்கிற குறுக்கீடு கொடி அமைவு 
நிலையை அடையும்‌. குறுக்கீடு ஏற்பட்டுக்‌ கட்டுப்பாடு அதற்குரிய சேவை துணைநீரற்‌ 


செயன்முறைக்குச்‌ சென்றவுடன்‌,க்‌ CPU வினால்‌ IEX தன்னிச்சையாகவே நீக்கப்படும்‌. 


271 


புறக்‌ குறுக்கீடு ஊக்கப்பட்ட - நிலையில்‌ செயல்படுவதாயிருந்தால்‌, 
உண்மையான குறுக்கீடு உருவாகும்‌ வரையிலும்‌ புறக்குறுக்கீடு அந்த வேண்டுகோளை 
செயலியக்க நிலையில்‌ வைத்திருக்க வேண்டும்‌. அதாவது அந்தக்‌ குறுக்கீடு 
ஏற்றுக்‌ககாள்ளப்படுகின்ற வரை, அதற்குரிய குறுக்கீடு முனை தாழ்நிலையில்‌ 
இருக்கவேண்டும்‌. அதற்குரிய தீரன்நீரன்‌செயன்முறை முடிவடைவதற்கு முன்பாக, 
அதற்குரிய குறுக்கீடு கொடியை மென்மியம்‌ முறையில்‌ நீக்கவேண்டும்‌. 


5.17. தொடர்‌ துறைமுகமும்‌ அதன்‌ தீட்டநீரலிடுதலும்‌ : (Serial port and their pro- 
gramming) 


8051 நுண்கட்டுப்படுத்தியிலுள்ள தொடர்‌ துறைமுகம்‌, இருவழியில்‌ 
செயல்படக்கூடியது. அதாவது, ஒரே நேரத்தில்‌ பரப்பு மற்றும்‌ ஏற்புச்‌ செயல்களைச்‌ 
செய்யும்‌ தன்மையைப்‌ பெற்றிருக்கும்‌. இதில்‌ பதிவேடு, தரவினை வைத்திருப்பதற்காகப்‌ 
பயன்படுகிறது. தரவு அனுப்புதலைப்‌ பதிவேடு கட்டுப்படுத்தும்‌. தரவு வேகத்தைப்‌ 
பதிவேடு 50014 கட்டுப்படுத்தும்‌. தரவு வேகத்தைப்‌ பதிவேடு PCON கட்டுப்படுத்தும்‌ 
மற்றும்‌ முனை RXD (P3.0) மற்றும்‌ TXD (3.1) தரவு மாற்றும்‌ செயலைச்‌ செய்யும்‌. தொடர்‌ 
துறைமூக ஏற்பு மற்றும்‌ பரப்புப்‌ பதிவேடுகள்‌ இரண்டையும்‌ SBUF என்கிற சிறப்புச்‌ 
செயல்சார்‌ பதிவேடுகளின்மூலம்‌ பயன்படுத்த முடியும்‌. 58ப-இல்‌ எழுதுவது பரப்புப்‌ 
பதிவேடைச்‌ சுமையேற்றுவதாகும்‌. தனியான ஏற்புப்‌ பதிவேடைப்‌ பயன்படுத்தி SBUF- 
வைப்‌ படிக்கலாம்‌. 8051இன்‌ தொடர்‌ துறைமுகம்‌ ஒரு ஏற்பு - தாங்கியாகும்‌. அதாவது, 
ஏற்கனவே ஏற்கப்பட்ட பைட்டை ஏற்புப்‌ பதிவேடிலிருந்து படிப்பதற்கு முன்பாக, இரண்டு 
பைட்டை ஏற்க ஆரம்பித்து விடும்‌. 


SBUF பதிவேடு, உண்மையில்‌ இரண்டு பதீவேடுகளைக்‌ கொண்டிருக்கும்‌. அதில்‌ 
TXD முனை வழியாகப்‌ பரப்பக்கூடிய தரவைப்‌ பரப்புப்‌ பதிவேடில்‌ எழுதலாம்‌. RXD முனை 
வழியாக ஏற்கப்படுகின்ற தரவானது, ஏற்புப்‌ பதிவேடிலிருக்கும்‌. இதனைத்‌ 
தேவைக்கேற்பப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 

8051 தொடர்‌ தரவு, அனுப்புதலுக்காக நான்கு திட்டமிடத்தக்க 
மூறைகளைக்‌ கொண்டுள்ளது. SCON பதிவேட்டிலுள்ள SMO மற்றும்‌ SM1 முனைகளை 
அமைத்து (1) ஒரு குறிப்பிட்ட முறையைத்‌ தேர்வு செய்யலாம்‌. 5001 மற்றும்‌ 8001 
பிட்டின்‌ அமைப்புகள்‌, படம்‌ 5.22 னா) மற்றும்‌ SH களில்‌ காட்டப்பட்டுள்ளன. 


(1456) 7 6 0 (LSB) 


5 4 3 2 1 
oo] or] oof [oT 


272 

















பெயர்‌ மற்றும்‌ அதன்‌ முக்கியத்துவம்‌ 
தொடர்‌ துறைமுக முறைக்‌ கட்டுப்பாடு முனை O. 
மென்மியத்தால்‌ அமைவு / நீக்க நிலையை அடையப்‌ 
பயன்படுகிறது. 





தொடர்‌ துறைமுக முறைக்‌ கட்டுப்பாடு முனை 1. 
மென்மியத்தால்‌ அமைவு / நீக்க நிலையை அடையப்‌ 
பயன்படுகிறது. 





தொடர்துறைமுகக்‌ கட்டுப்பாடு முனை ௮. 


(மென்மியத்தால்‌ அமைவு நிலையில்‌ வைக்கப்படும்‌ 


ஏற்பி செயலியக்கக்‌ கட்டுப்பாடு பிட்‌ இது தொடர்‌ 
வரிசைத்‌ தரவு உள்வாங்கலைச்‌ செயலியக்கமடையச்‌ 
செய்கின்ற முனை ஆகும்‌. இதனை மென்மியம்‌ மூலம்‌ 
அமைவு / நீக்க நிலையாக அமைத்துக்கொள்ளலாம்‌. 











பரப்பு பிட்‌ UART முறையில்‌ செயலாற்றுகின்றபோது 
அனுப்ப வேண்டிய 9-ஆவது பிட்டை இது 
கொண்டிருக்கும்‌. மென்மிய முறையில்‌, இதனை 
அமைவு / நீக்க நிலையில்‌ வைக்கலாம்‌. 










ஏற்பு பிட்‌ 8. 
முறை 2 மற்றும்‌ 3களில்‌ செயலாற்றுகின்றபோது 
ஏற்கப்பட்ட 9-வது பிட்‌, இதனைக்‌ குறிக்கிறது. 













பரப்பு க்குறுக்கீடு கொடி. 
பைட்டானது அனுப்பப்பட்டவுடன்‌, வன்மிய முறையால்‌ 
அமைவு நிலையை அடையும்‌. சேவை முடிந்த பின்பு 
ஹன்மியம்‌ முறையில்‌ நீக்க முடியும்‌. 






ஏற்புக்‌ குறுக்கீடு கொடி. 
பைட்‌ ஏற்றவுடன்‌ வன்மிய முறையால்‌ அமைவு 
நிலையை அடையும்‌. சேவை முடிந்தபின்பு 
மென்மியம்‌ முறையில்‌ மட்டும்‌ இதனை நீக்க முடியும்‌. 


273 


குறிப்பு : SMO, SM1 கொண்டு நிலையைத்‌ தேர்வு செய்தல்‌. 
ன பெயரும்‌ பதிவேடு பாட்‌ = 1/12 
௫கர்வுப்‌ பதிவேடு 
ஓ பிட்‌ UART, நிலையான தரவு வேகம்‌. 
பாட்‌ -1/32 அல்லது 4/64 
1 ஓ பிட்‌ UART, மாறுகிற தரவு வேகம்‌. 


படம்‌ 5.22 (3) SCON தொாடர்வரிசை துறைமுகக்‌ கட்டுப்பாடு / நிலைப்பாட்டுப்‌ பதிவேடு. 




















(MSB) > o (56 


அவச ICC 


பெயர்‌ மற்றும்‌ அதன்‌ முக்கியத்துவம்‌ 


தொடர்‌ வரிசை பாட்‌ விகீதம்‌ மாற்று பிட்‌. தீட்டநீரலால்‌ 
1 என அமைக்கப்‌ பாட்‌ விகிதம்‌, இரண்டூ பங்காக 
இருக்கும்‌. 

PCON.6.4 | வரையறுக்கப்படாதவை. 

PCON:3 பொது நோக்கப்‌ பயனாளர்‌ கொடி பிட்‌ 1. திட்டநிரலால்‌ 
அமைவு / நீக்க நிலைக்குக்‌ கொண்டு வர முடியும்‌. 


PCON.2 பொதுநோக்கப்‌ பயனாளர்‌ கொடி பிட்‌ O. திட்டநிரலால்‌ 
அமைவு / நீக்க நிலையை அடைய முடியும்‌. 

500111 திறன்‌ கீழ்‌ பிட்‌. இந்தப்‌ பிட்‌ அமைவு நிலையிலிருந்தால்‌, 

PCON.O திறன்‌ கீழ்‌ முறையில்‌ செயலாற்றும்‌. 
முறை பிட்‌. இந்தப்‌ பிட்‌ அமைவு நிலையிலிருந்தால்‌, 
மூறையில்‌ செயலாற்றும்‌. 





படம்‌ 5.22 ஜ்‌ PCON பிட்‌ அமைப்பு 


274 


தொடர்‌ வரிசைத்‌ துறைமுகத்தீற்கான செயற்பாட்டு முறைகள்‌ : 
(Operating Modes for serial port) 


தொடர்‌ வரிசைத்‌ தரவு முறை ௦ : நகர்வுப்‌ பதிவேடு முறை 


இந்த முறையில்‌ RX0-இன்‌ வழியாக மட்டுமே தொடர்‌ வரிசை உட்படும்‌. தரவு 
மற்றும்‌ வளியே செல்லும்‌. TXD ஆனது நகர்வுக்‌ குகையை வெளியிடும்‌. இந்த 
முறையில்‌ 8 பிட்டுகள்‌ அனுப்பப்படும்‌ அல்லது ஏற்கப்படும்‌. இதில்‌ LSB பிட்‌ முதலில்‌ 
அனுப்பப்படும்‌ அல்லது ஏற்கப்படும்‌. இதில்‌ பாட்‌ விகிதம்‌ % நிலையாக இருக்கும்‌. 


நகர்வுப்‌ பதிவேடு முறை படம்‌ 5.23-இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 





தரவு வெளியீடு 
S6P2 
| | | | | y 
RXD தரவு DO DI | D2 | D3 | p4 | D5 | D6 | D7] m 
ண்ணா ee கன்ன A aa a T 
வெளியீடு | எவளியீடு 
| 
| | 
| | 
எவளியீடு | 1 | 2 | 3 [4 15 16 | 7 pa 
| | | | | | | 
| | | | | | | | பிறத்தரவு 
ei eel | | | | | | பிட்‌ உள்ளீடு 
RxD seo நர DI | 52) [Psi [Dei] 95,105 [27] 
| | | | 
| | | | | | | | 
Loo | | | | | | 
தரவு உள்ளீடு 


5512 படம்‌ 5.23 நகர்வுப்‌ பதிவேடு முறை 


இந்த முறையில்‌ செலுத்தீடு செய்யும்போது, RXD-லிருந்து தரவானது 
வெளியேற்றப்படும்‌. 56௪2-இன்‌ இறங்கு விளிம்பின்போது, தரவானது மாற்று 
அல்லது ஒரு கடிகாரத்துடிப்பிற்குப்‌ பிறகு நகர்வுக்‌ கடிகை )(0-இன்‌ வெளியீடின்‌ ஏறு 
விளிம்பின்போது மாறும்‌. S6P2 என்ற நிலையில்‌ ஏற்படுகின்ற "SBUF-860 எழுது" 
என்கிற சைகையின்போது, நகர்வுப்‌ பதிவேடின்‌ 9-வது பிட்‌ இடத்தில்‌ te சுமையேற்றும்‌ 
மற்றும்‌ TXமயிடம்‌ Osio செயலைச்‌ செய்யும்படி கூறுகின்றது. 


“SBUF-Qe எழுது” என்கிற சைகை உருவாகி, "அனுப்பு" (SEND) சைகை 
உருவாவதற்கு முன்பாக, அதற்கு இடைப்பட்ட கால இடைவவளியில்‌ ஒரு முழு எந்தீரச்‌ 
சுழற்சி வீணாகிவிடும்‌. நகர்வுக்‌ கடிகை ஒவ்‌எவாரு எந்திரச்‌ சுழற்சியின்‌ 53, 54 மற்றும்‌ 
55 நிலைகளின்போது தாழ்நிலையிலும்‌ மற்றும்‌ 56, 51 மற்றும்‌ 52 நிலைகளின்‌ போது 
உயர்நிலைகளிலும்‌ இருக்கும்‌. ஒவ்வவாரு எந்தீரச்‌ சுழற்சியின்‌ 562 நிலையின்போதும்‌ 
அனுப்புச்‌ சைகை செயலியக்க நிலையில்‌ இருக்கும்‌. அனுப்புச்‌ சைகை செயலியக்கம்‌ 
அடையும்போது, நகர்வுப்‌ பதிவேட்டிலுள்ள மதிப்பானது ஒரு பிட்‌ வலது புறமாக நகரும்‌. 
"SBUF-Qed எழுது" சைகை உருவாகி, அதனைத்‌ தொடர்ந்து வருகின்ற பத்தாவது எந்தீரச்‌ 
சுழற்சியின்‌ 51”1நிலையின்போது, அனுப்புச்‌ சைகை விலக்கப்பட்டுவிடும்‌ மற்றும்‌ 71 
அமைவு நிலைக்குச்‌ செல்லும்‌. 

RXD-னுள்ளே ஏற்கப்பட்ட தரவு TXD -இல்‌ உருவாகின்ற நகர்வுக்‌ கடிகையுடன்‌ 
ஒத்திருக்க வேண்டும்‌. 5512 -இன்‌ இறங்கு விளிம்பின்போது தரவு, தேர்வு செய்யப்பட்டு, 
நகர்வுக்‌ கடிகையின்‌ ஏறுகின்ற விளிம்பின்போது SBUF-0S நகர்த்தப்படும்‌. 

கணிப்‌பாறிகளுக்கிடையே தரவினை அனுப்புவதற்கு முறை 0 உகந்ததல்ல. 
ஆனால்‌, அதிவேகத்‌ தொடர்‌ வரிசை, தரவுச்‌ சேமிப்பு முறையின்படி தனி வாதீயியல்‌ 
சுற்றைப்‌ பயன்படுத்தித்‌ தரவின்‌ வேகத்தை அதிகரிக்க முடியும்‌. முறை 0-இல்‌ 
பயன்படுத்தப்படும்‌ பாட்‌ விகிதம்‌, திட்ட அளவைவிட அதிகமாக இருக்கும்‌. உதாரணமாக, 
6 OWEN ஹர்ட்ஸ்‌ படிகத்திற்கான நகர்வு வேகம்‌, 500 கிலோ ஹாட்ஸ்‌ ஆகும்‌. 
தொடர்‌ வரிசைத்‌ தரவு மூறை'1 (8 பிட்‌ UART) : 


இந்த முறையில்‌, 1௦ பிட்டுகள்‌ TXD -இன்‌ வழியாக அனுப்பப்படும்‌ அல்லது 
TXD -இன்‌ வழியாக ஏற்கப்படும்‌. SMO மற்றும்‌ 5111 ஆகியவை 01 எனில்‌, SBUF முழு 
இரட்டை ஏற்பி / பரப்பியாக செயல்படும்‌. அப்போது ஒரே நேரத்தில்‌ தரவினை அனுப்ப 
மற்றும்‌ ஏற்க முடியும்‌. படம்‌ 5.24-இல்‌ தரவுச்‌ சொல்லின்‌ உருவமைப்பு 
காட்டப்பட்டுள்ளது. 


பிட்‌ மைய || ஏற்கப்பட்ட தரவு 


இயல்புநிலை dl டட || | | y | இயல்புதிலை 





La TT i H |; E |; |: 
தக, ச வயர்‌ ன கண்கள்‌ E ES கக | 
தொடக்கபிட்‌ பரவு பிட்டுகள்‌ குறைந்த ஒரு 
நிறுத்து பிட்‌ 
பிட்‌ நேரம்‌ = 1/1 


படம்‌ 5.24 தரவுச்‌ சொல்லின்‌ உருவமைப்பு 


276 


அனுப்பப்படும்‌ தரவானது ஆரம்ப பிட்‌, எட்டுத்‌ தரவு பிட்டுகள்‌ (LSB முதலில்‌ 
மற்றும்‌ ஒரு நீறுத்துப்‌ பிட்‌ ஆகிய பிட்டுகளாக அனுப்பப்படும்‌. அனைத்துப்‌ பிட்டுகளும்‌ 
அனுப்பப்பட்டவுடன்‌, குறுக்கீடு கொடி Tl அமைவு நிலைக்குச்‌ செல்லும்‌. ஒவ்வொரு 
பிட்டின்‌ இடைவெளியும்‌ பாட்‌ விகிதம்‌ அதிர்வண்ணிற்கு நேர்மாறாக இருக்கும்‌. மேலும்‌ 
அந்த இடைஎவளி முழுவதும்‌, ஒவ்வவாரு பிட்டும்‌ உயர்‌ அல்லது தாழ்‌ நிலையைப்‌ 
பேணும்‌ நிலையிலேயே இருக்கும்‌. 


அதே வரிசையில்‌ ஏற்கப்படுகின்ற தரவும்‌ கீடைக்கும்‌. ஆரம்பப்‌ பிட்டின்‌ இறங்கு 
விளிம்பால்‌ ஏற்புச்‌ Asu எதாடங்கப்படுகிறது. பெறப்பட்ட முதல்‌ பிட்டான தொடக்க பிட்‌ 
£ 0' வாக இருந்தால்‌ மட்டுமே, ஏற்புச்‌ செயல்‌ தொடர்ந்து நடைபெறும்‌. பெறப்பட்ட தரவு 
SBUF பதிவேட்டிற்குச்‌ செல்லும்‌ மற்றும்‌ நிறுத்துப்‌ பிட்‌ 5004-லுள்ள RBS என்கிற 
பிட்டிற்குச்‌ செல்லும்‌ மற்றும்‌ Ri அமைவு நிலையை அடையும்‌. 


தரவு பிட்டுகள்‌ ஏற்புப்‌ பதிவேட்டிற்குத்‌ திட்டமிடத்தக்க பாட்‌, பட்டை விகிதத்தில்‌ 
நகரும்‌. RI=0 மற்றும்‌ முறை பிட்‌ 51/2-0 அல்லது நிறுத்துப்‌ பிட்‌ = 1 என இருந்தால்‌ மட்டுமே 
பெறப்பட்ட தரவு SBUF மற்றும்‌ RBS- Qed சுமக்கப்படும்‌. 3-0 என்பது, திட்டநிரல்‌ முந்தைய 
தரவு பைட்டைப்‌ படித்ததைக்‌ குறிக்கும்‌ மற்றும்‌ அடுத்த தரவினைப்‌ பெறுவதற்குத்‌ தயாராக 
இருக்கும்‌. SM2-Hedt நிலை எதுவாக இருந்தாலும்‌, தரவினை SBUF-58 மாற்றும்‌ 
நிறுத்துப்‌ பிட்டின்‌ செயல்‌ முழுமை அடையும்‌. SM2=0 என்பது நிறுத்துப்‌ பிட்‌ நிலையுடன்‌ 
எபறப்பட்ட பைட்டைச்‌ செயலியக்கம்‌ அடையச்‌ செய்வதாகும்‌. இந்த முறையைப்‌ 
பயன்படுத்துவதற்கான நீபந்தனை வரம்பிற்குட்படுத்தப்பட்டது. ஆனால்‌, முறை 2 
மற்றும்‌ மூறை 3 களில்‌ மிகவும்‌ பயனுள்ளதாகும்‌. 


ஆரம்பப்‌ பத்து பிட்டுகளில்‌, தொடக்கப்‌ பிட்டை விலக்கி, எட்டுத்‌ தரவு பிட்டுகளும்‌ 
SBUF-க்குச்‌ செல்லும்‌. SCON- Gest REE-இல்‌ நிறுத்துப்‌ பிட்சேமிக்கப்படும்‌. RI=1 என்பது, 
புதிய தரவு பைட்‌ பெறப்பட்டுள்ளதைக்‌ குறிக்கும்‌. 


மூறை 1 பாட்‌ விகிதங்கள்‌ : (Mode 1 Baud Rate) 
நேரச்சுற்று 1-ஐ பயன்படுத்தி, முறை க்கான பாட்‌ விகிதத்தை உருவாக்கலாம்‌. 
பாட்‌ அதிர்வண்ணைக்‌ கணக்கிட நேரச்சுற்றின்‌ பொங்கி வழி கொடி பயன்படுகிறது. 


SWCD 


2 நேரச்சுற்று 1-இன்‌ 
Soc = “32. * பொங்கிவழி அதிர்‌எவண்‌ 





277 


தொடர்வரிசைத்‌ தரவு முறை 2 - பன்மு றப்படூத்தி முறை : 
(Serial Data Mode 2 - Multiprocessor Mode) 


மூறை 2, முறை 1 போன்றிருக்கும்‌. மூறை 2-இல்‌ செயலாற்றுகின்ற போது 11 
பிட்டுகள்‌ TXD -இன்‌ வழியாக அனுப்பப்படும்‌ அல்லது RXD வழியாகப்‌ பெறப்படும்‌. இது 
ஒரு தொடக்க பிட்‌ 0) 8 தரவு பிட்டுகள்‌ (LSB முதலில்‌. திட்டமிடத்தக்க 9-ஆவது தரவு 
பிட்‌ மற்றும்‌ ஒரு நிறுத்துப்‌ பிட்‌ (1) என மொத்தம்‌ 11 பிட்டுகளைக்‌ கொண்டிருக்கும்‌. இதன்‌ 
தரவு அமைப்பானது, படம்‌ 5.25-இல்‌ காட்டப்பட்டுள்ளது. 

பிட்‌ மைய நேரத்தில்‌ "| | 


e 11/11/111௮ 
AA GE |] 


தொடக்கபிட்‌ பரவு பிட்டுகள்‌ / குறைந்த ஒரு f 


பிட்‌ நேரம்‌ = 1/1 
t அத 


படம்‌ 5.23 பன்முறைப்படுத்தித்‌ தரவுச்‌ சொல்‌ 


அனுப்புச்‌ செயலின்போது, 9-ஆவது தரவு பிட்டை 6001/-லுள்ள TBS) 0 அல்லது 
என வைத்துக்‌எகாள்ளலாம்‌. தரவினைப்‌ பெறும்போது 9-ஆவது பிட்‌ SCON -லுள்ள RB8-க்குச்‌ 
செல்லும்‌. இந்த முறைக்கான பாட்‌ விகிதத்தை ௦௦/32 அல்லது 
f,,./64 எனத்‌ தேர்வு செய்து கொள்ளலாம்‌. 


அனுப்புச்‌ செயலின்போது, SBUF என்கிற பதிவேட்டைச்‌ சேருமிடப்‌ பதிவேடு 
(destination register) ஆகக்‌ கொண்டு கட்டளையின்மூலம்‌ ஆரம்பிக்கப்படூுகின்றது. 
SMCD 





2 
‘= g = 540 % அலையியற்றி அதிர்வெண்‌ 

முறை 0 வைப்‌ போல்‌, முறை 3இல்‌ பாட்‌ விகிதம்‌ மிக அதிகம்‌. இந்த அதிகத்‌ தரவு விகிதம்‌, 
பன்முறைப்படுத்தியின்‌ அதிகமான பயன்பாடுகளுக்குத்‌ தேவைப்படும்‌. முறை 2க்கான 
RI-ஐ அமைக்கும்‌ நிபந்தனை முறை, 1-ஐ போன்றதாகும்‌. கடைசி பிட்‌ எபறப்படூம்போது 
RI=0வாக இருக்கவேண்டும்‌. மற்றும்‌ 5142-0 அல்லது பெறப்பட்ட ஒன்பதாவது பிட்‌ 1 
ஆக இருக்கவேண்டும்‌. SM2=0 என்று இருந்தால்‌ மட்டும்‌, பெறப்பட்ட ,தரவினால்‌ 
குறுக்கிடப்படும்‌. அதனுடைய ஒன்பதாவது பிட்‌ 0 என்றாகும்‌. . SM2 =1 எனில்‌, 
தரவினுடைய 9-வது பிட்‌ 0 என்றுள்ள செய்தியினால்‌ குறுக்கிடப்படாது. 
மேற்கூறப்பட்டுள்ள ஏதாவதொரு தன்மை ஏற்படாமல்‌ இருந்தால்கூடப்‌ பெறப்பட்ட 
தகவல்‌ முழுவதும்‌ அழிந்து விடும்‌. மற்றும்‌ Ri அமைவு நிலைக்குச்‌ செல்லாது. 


278 


இந்தத்‌ திட்டம்‌ 1508 அனுப்புகின்ற கணிப்‌பாறி, தேர்த்‌ தெடுத்த செய்தி 
பெறுகின்ற கணிப்‌எபாறியுடன்‌ மட்டும்‌ சேயல்படும்‌. மற்ற ஏற்புடைய 
கணிப்‌எபாறிகளைக்‌ குறுக்கீடு செய்யாமல்‌ பேச அனுமதிக்கும்‌ செய்தியினைப்‌ 
பெறுகின்ற கணிப்பபாறிகள்‌, “பேசுபவர்‌ “-லிருந்து “கவனமாகக்‌ கேட்பவர்‌” அல்லது 
“செவிடாக உள்ளவர்‌ “ ஆகியவர்களால்‌ குறியீடு செய்யப்பட்ட பைட்டூடன்‌, ஒன்பதாவது 
தரவு பிட்‌ 1 என அமைக்கக்‌ கட்டளையிடும்‌. ஒன்பதாவது பிட்டினுள்ள 1 அனைத்து 
ஏற்பிகளையும்‌ குறுக்கிடும்‌. குறியீடு பைட்டுகளுக்கு பதில்‌ கொடுப்பதற்கு ஏற்றாற்போல்‌, 
அவைகளைத்‌ திட்டமிட உத்தரவிடும்‌. அதனுடைய முறையான SCON பதிவேடுகளில்‌ 
5M2-இன்‌ நிலையைத்‌ திட்டநீரலிடும்‌. தேர்ந்தெடுக்கப்பட்ட கேட்பவர்கள்‌, O செய்திகளால்‌ 
அமைக்கப்பட்ட ஒன்பதாவது பிட்டிற்குப்‌ பதில்‌ கொடுப்பார்கள்‌. 
தொடர்‌ வரிசை முறை 3 : 


இந்த முறையில்‌, 11 பிட்டுகள்‌ TXD -இன்‌ வழியாக அனுப்பப்படும்‌ அல்லது 
RXD -இன்‌ வழியாகப்‌ பெறப்படும்‌. இதில்‌ தரவு பிட்‌ ஒரு தொடக்க பிட்‌ ©), 8 தரவு பிட்டுகள்‌ 
(58 முதலில்‌ ஒரு திட்டமிடத்தக்க 9வது தரவு பிட்‌ மற்றும்‌ ஒரு நிறுத்துப்‌ பிட்‌ (1) என 
மொத்தம்‌ 11 பிட்டுகளைக்‌ கொண்டிருக்கும்‌. முறை 3-இன்‌ செயல்‌ முறை 2-ஐ போன்றே 
இருக்கும்‌. ஆனால்‌, பாட்‌ விகிதத்தில்‌ மட்டும்‌ வேறுபடும்‌. முறை 3-இன்‌ பாட்‌ விகிதம்‌ 
மாறக்கூடியது. 


நான்கு முறைகளிலும்‌ செய்தி அனுப்புதலை, எந்தக்‌ கட்டளையின்‌ மூலமாகவும்‌ 
ஆரம்பிக்கலாம்‌. அவற்றில்‌ SBUF பதிவேடு சேருமிடமாக பயன்படும்‌. முறை 0-இல்‌ 
செய்தி பெறப்படுவது REN = 1 மற்றும்‌ RI=0 என்கிற நிபந்தனைகளைக்‌ கொண்டு 
ஆரம்பிக்கப்படுகிறது. மற்ற முறைகளில்‌ உள்ளே நுழையும்‌ தரவின்‌ தொடக்கப்‌ (REN=1) 
பிட்டினால்‌ ஏற்புடைய செயல்‌ தொடங்கும்‌. அட்டவணை dan நான்கு தொடர்‌ வரிசை 
நிலைய முறைகள்‌ 6தாகுக்கப்பட்டூள்ளன. 


அட்டவணை 5.5 தொடர்வரிசை நிலைய மூறைகள்‌ 


செலுத்தீட்டு அமைப்பு 


8 - தரவு பிட்டுகள்‌ 

10 - பிட்‌ தொடக்கப்‌ பிட்‌ + 8 தரவு பிட்டுகள்‌ + 
நிறுத்துப்‌ பிட்‌ l 

11 - பிட்‌ தொடக்கப்‌ பிட்‌ + 8 தரவு பிட்டுகள்‌ + 
திட்டமிடத்தக்க வது தரவு பிட்‌ + நிறுத்துப்‌ பிட்‌ 


















12 அலையியற்றி 
அதிர்லவண்‌ 
மாறக்கூடியது மாறி 
y32 அல்லது 1/64 
அலையியற்றி 
அதிர்வெண்‌ 


மாறி 























11 - பிட்‌ தொடக்கப்‌ பிட்‌ + 8 தரவு பிட்டுகள்‌ + 
திட்டமிடத்தக்க 9வது தரவு பிட்‌ + நிறுத்துப்‌ பிபி 






279 


பாட்‌ விகிதங்களை உருவாக்குதல்‌ : 
முறை 0-இல்‌ தொடர்வரிசைத்‌ துறைமுகம்‌ : 


பாட்‌ விகிதம்‌ - அலையியற்றி அதிர்வெண்‌ 
12 
முறை 1-இல்‌ தொடர்வரிசைத்‌ துறைமுகம்‌ 


முறை 1இல்‌ பாட்‌ விகிதம்‌ ஒரு மாறி. பாட்‌ விகிதமானது நேரச்சுற்று 1 அல்லது 
நேரச்சுற்று 2 6052-இல்‌ மட்டும்‌ ஆல்‌ உருவாக்க முடியும்‌. 


பாட்‌ விகிதம்‌ - k x அலையியற்றி அதிர்வவண்‌ 
32x 12x [256 - TH1] 
SMOD = 0 எனில்‌, k=1 ஆகும்‌ 
SMOD = 1 எனில்‌, k=2 ஆகும்‌ (SMOD என்பது PCON ஆகும்‌. பதிவேடு ஆகும்‌ 


TH 1-இன்‌ மறுசுமையின்‌ மதிப்பு 
TH 1 = 256 - kx அலையியற்றி அதீர்வெண்‌ 
384 x பாட்‌ விகிதம்‌ 
TH 1-இன்‌ மதிப்பு ஒரு முழு எண்‌ ஆகும்‌. 
முறை 2இல்‌ தொடர்வரிசைத்‌ துறைமுகம்‌ : 


இந்த முறையில்‌ பாட்‌ விகிதம்‌ நிலையானது. CON பதிவேட்டிலுள்ள SMOD 
பிட்டின்‌ மதிப்பைப்‌ பொறுத்தது. 


பாட்‌ விகீதம்‌ = (32 அல்லது 1/64) x அலையியற்றி அதிர்வெண்‌ 


இந்த முறையில்‌, நேரச்சுற்று எதுவும்‌ பயன்படுத்தப்படுவதில்லை. 


SMOD=1 பாட்‌ விகிதம்‌ 
SMOD=0 பாட விகிதம்‌ 


132 அலையியற்றி அதிர்வெண்‌ 
164 அலையியற்றி அதிர்‌எவண்‌ 


u 


மூறை 3-இன்‌ தொடர்‌ வரிசைத்‌ துறைமுகம்‌ : 


முறை 3-இன்‌ பாட விகிதம்‌ மாறக்கூடியது. மாறி) இதன்‌ பாட்‌ விகீதம்‌ முறை 
1-ஐ ஒத்திருக்கும்‌. 


280 


தொடர்‌ வரிசைத்‌ தரவு மாறுதலுக்கான 8051-இன்‌ தீட்டநிரல்‌ : 


(Programming 8051 for serial data transfer) : 


8051-665 தீட்டநீரலிடத்‌, தரவினை தொடர்‌ வரிசையில்‌ செலுத்துவதற்குக்‌ 


கீழ்க்கண்ட வரிசையில்‌ செயல்களைச்‌ செய்வதற்காக 8051-ஐ தீட்டநீரலிட வேண்டும்‌. 
அவை யாவன: 


ப்‌ 


2) 


3 


4 
5) 
9 


7) 


8) 


முறை 2-இல்‌ நேரச்சுற்று 1-2 பயன்படுத்தி, பாட்‌ விகிதத்தை அமைக்க TMOD 
பதிவேட்டை 20H என்ற மதிப்பைக்‌ கொண்டு சுமையேற்ற வேண்டும்‌. 


தொடர்வரிசைத்‌ தரவு மாறுதலுக்காகத்‌ தேவையான பாட விகிதத்தைப்‌ பெற 
TH1-8 சுமையேற்ற வேண்டும்‌. 


தொடர்வரிசை முறை 1-ஐ பயன்படுத்துவதற்காக 50014 பதிவேட்டை 50H 
என்கிற மதிப்பைக்‌ காண்டு சுமையேற்ற வேண்டும்‌. 


1௩1 = 1 என அமைத்து, நேரச்சுற்று 1-ஐ தொடங்க வேண்டும்‌. 
CLR Tf கட்டளையைப்‌ பயன்படுத்தி TI - ஐ காலி செய்யவேண்டும்‌. 
எழுத்தினை எழுதி SBUF பதிவேட்டில்‌ அனுப்ப வேண்டும்‌. 


JNB TI, XXXX என்ற கட்டளையைப்‌ பயன்படுத்தி, TI கொடி பிட்டைத்‌ தடை 
செய்யவேண்டும்‌. 


அடுத்த எழுத்தை மாற்றுவதற்காக வரிசை 5-க்குச்‌ செல்லவேண்டும்‌. 


தொடர்‌ வரிசைத்‌ தரவு எபறுவதற்கான 8051-இன்‌ தீட்டநீரல்‌ : (Programming 


8051 for Receiving serial data) 


'தரவினைத்‌ தொடர்‌ வரிசை முறையில்‌ பெறுவதற்குக்‌ கீழ்க்கண்ட வரிசையில்‌ 


செயல்களைச்‌ செய்வதற்காக, 8051-ஐ திட்டநீரல்‌ வேண்டும்‌. 


D 


2) 


3) 


4) 


முறை 2-இல்‌ நேரச்சுற்று 1-ஐ பயன்படுத்தி, பாட்‌ விகிதத்தை அமைக்கப்‌ 
பதிவேட்டை 20 என்ற மதிப்பைக்‌ கொண்டு சுமையேற்ற வேண்டும்‌. 


தொடர்வரிசைத்‌ தரவு மாறுதலுக்காகத்‌ தேவையான பாட விகிதத்தைப்‌ பெற 
1-ஐ சுமையேற்ற வேண்டும்‌. 


தொடர்வரிசை முறை 1-ஐ பயன்படுத்துவதற்காகப்‌ பதிவேட்டை SO என்கிற 
மதிப்பைக்‌ கொண்டு சுமையேற்ற வேண்டும்‌. 


TR 1 = 1 என அமைத்து, நேரச்சுற்று 1-8 தொடங்க வேண்டும்‌. 


‚281 


5) CLR RI கட்டளையைப்‌ பயன்படுத்தி RI - ஐ காலி செய்யவேண்டும்‌. 


6) JNB RI, XXXX என்ற கட்டளையைப்‌ பயன்படுத்தி Ri கொடி பிட்டைத்‌ தடை 


செய்யவேண்டும்‌. 


7) Ri = 1 எனில்‌, SBUF பதிவேடு பைட்டை வைத்திருக்கும்‌. இந்தப்‌ பைட்டைச்‌ 
சேமிக்கவேண்டும்‌. 


ஐ அடுத்து எழுத்தைப்‌ பபற வரிசை 5-க்குச்‌ செல்லவேண்டும்‌. 
5.18. முகவரியிடல்‌ முறைகள்‌ : (Addressing Modes) 


முகவரியிடல்‌ முறைகள்‌ என்பது, முகவரிகள்‌ கட்டளைகளில்‌ எவ்வாறு 
குறிப்பிடப்படுகின்றன என்பதைக்‌ குறிக்கும்‌. பொதுவாகக்‌ கட்டளைகளுக்குத்‌ 
தேவையான தரவு, பதிவேடுகளில்‌ அல்லது நீனைவகத்தீல்‌ இருக்கும்‌. இவற்றில்‌ 
இருக்கின்ற தரவைப்‌ பலவகையான முறைகளைப்‌ பயன்படுத்தி அடையலாம்‌. தரவை 
அடையும்‌ வழிமுறைகள்‌ முகவரியிடல்‌ முறைகள்‌ எனப்படும்‌. 8051 நுண்கட்டுப்படுத்தி, 


ஐந்து வகையான முகவரியிடல்‌ முறைகளைக்‌ கொண்டுள்ளது. அவை யாவன: 


3 பதிவேடு முகவரியிடல்‌ (Register Addressing) 

2) நேரடி பைட்‌ முகவரியிடல்‌ (Direct byte Addressing) 

3) பதிவேடு மறைமுக முகவரியிடல்‌ (Register indirect Addressing) 
4) உடனடி முகவரியிடல்‌ (immediate Addressing) 

5) பதிவேடு குறிப்பு முகவரியிடல்‌ (Register specific Addressing) 


பதிவேடு முகவரியிடல்‌ : 


இவ்வகையில்‌, தேர்வு செய்யப்பட்டுள்ள வைப்பகத்தில்‌ உள்ள RO - R7 
பதிவேடுகளைக்‌ கொண்டு, இயமிகள்‌ குறிப்பிடப்படுகின்றன. இதில்‌ உள்ள கட்பளைகள்‌ 
செயல்படுத்தப்படும்போது, தேர்ந்‌ தடுக்கப்பட்ட பதிவேடு வைப்பகத்தில்‌ உள்ள எட்டுப்‌ 
பதிவேடுகளில்‌, ஒரே ஒரு பதிவேடு மட்டுமே ஒரு நேரத்தில்‌ அடைய முடியும்‌. 
திட்டநீரலாளர்‌ பதிவேட்டில்‌ உள்ள 4 மற்றும்‌ 3 (வைப்பகத்‌ தேர்வி) பிட்டுகளைப்‌ 
பயன்படுத்தி, நான்கு வைப்பகங்களில்‌ ஏதாவதொரு வைப்பகத்தை மட்டும்‌ ஒரு நேரத்தில்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


282 


மறைமுக முகவரியிடல்‌ முறை : 


இந்த POD முகவரியிடலில்‌, இயமி இருக்கின்ற நீனைவக இருப்பிடங்களின்‌ 
முகவரி, பதிவேடுகளின்மூலம்‌ கட்டளைகளில்‌ குறிப்பிடப்படுகீறது. உள்‌அக மற்றும்‌ புற 
RAM -களை முகவரியிடுவதற்கு, இம்முறையைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


இயமி இருக்கின்ற நினைவக இருப்பிடங்களின்‌ முகவரியைக்‌ குறிப்பிடுவதற்கு, 
தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிவேடு வைப்பகத்தினுள்ள RO அல்லது Ri பதிவேடு அல்லது 
அடுக்குக்‌ குறிமுள்‌ பயன்படுத்தப்படுகிறது. இயமி இருக்கின்ற நினைவக 
இருப்பிடங்களின்‌ 16 பிட்‌ முகவரியைக்‌ குறிப்பிடுவதற்குத்‌ தரவுக்‌ குறிமுள்‌ (DPTR) 
ப்யன்படுத்தப்படுகிறது. 


RO அல்லது R1 பதிவேடுகளைக்‌ கொண்டு உள்‌அக RAM - லுள்ள அனைத்து 
இருப்பிடங்களையும்‌ (00 - 7FH), புறத்‌ தரவு நினைவகத்திலுள்ள தாழ்‌ 256 பைட 
இருப்பிடங்களையும்‌ 8 பிட்‌ கொண்ட முகன்ரியின்‌ மூலம்‌ முகவரியிடலாம்‌. 


தரவு நீனைவகத்திவுள்ள முழு 64 கி பைட்‌ இருப்பிடங்களும்‌, 16 பிட்‌ DPTR 


பதீவேடின்மூலம்‌ முகவரியிடப்படுகீன்றது. சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேடுகளை, மறைமுக 
முகவரியிடலைக்‌ கொண்டு குறிப்பிட முடியாது. 


உதாரணம்‌ : 

செயற்குறிப்பு செயல்‌ 

MOV @ RP, #n உடனடி பைட்‌ n ஐ Rp -லுள்ள முகவரியில்‌ வை. 

MOV @ Rp, add Address-இல்‌ உள்ளவற்றை Rp -லுள்ள முகவரியில்‌ வை. 
MOV @ Rp, A A-யிவுள்ள தரவை Rp -லுள்ள முகவரியில்‌ வை. 

MOV add, @ Rp Rp-யிவுள்ள முகவரியில்‌ உள்ளவற்றை ,&00255-இல்‌ வை. 
MOV A, @ Rp Rp-யினுள்ள முகவரியில்‌ © EDAD A -Qo வை. 


உடன்‌ முகவரியிடல்‌ முறை : 


இந்த முகவரியிடல்‌ முறையில்‌, இயமி ஒரு மாறிலி ஆகும்‌. அதனால்‌, 
கட்டளையில்‌ மாறிலியை இணைக்க வேண்டும்‌. ர குறி என்பது, உடன்‌ முகவரியிடல்‌ 
முறை என்பதைக்‌ குறிக்கும்‌. இந்த முறையைப்‌ பயன்படுத்தி உடன்‌ தரவை நகர்த்தல்‌, 
எண்‌ கணக்கியல்‌ மற்றும்‌ வாதியல்‌ செயல்களை உடன்‌ தரவுடன்‌ செய்தல்‌ போன்ற 
செயல்களைச்‌ செய்யலாம்‌. 


உதாரணம்‌ : 


MOV A, #52 


இந்தக்‌ கட்டளை, 52 என்ற தரவைச்‌ சேமக்கலத்தில்‌ சுமையேற்றம்‌ செய்யும்‌. 


செயற்குறிப்பு செயல்‌ 
MOV Rr, #n 8 பிட்‌ எண்‌. n - ஐ பதிவேடு Rr -இல்‌ வை 
MOV A,#n 8 பிட்‌ எண்‌. n - ஐ பதிவேடு A -இல்‌ வை 
MOV DPTR, #nn 16 பிட்‌ எண்‌. nn - ஐ பதீவேடு DPTR -இல்‌ வை 


பதிவேடூ குறிப்பு முகவரியிடல்‌ : 


இது கட்டளையின்‌ உள்ளேயே உள்ளது. இது சேமக்கலம்‌ அல்லது OPTR 
போன்ற குறிப்பிட்ட பதிவேடைக்‌ குறிப்பிடுகிறது. 


உதாரணம்‌ : 
SWAP A: 


அடைவமைத்த முகவரியிடல்‌ : 


அடைவமைத்த முகவரியிடலில்‌, திட்டநீரல்‌ நினைவகத்தை மட்டுமே அடைய 
முடியும்‌. இந்த முகவரியிடலைப்‌ பயன்படுத்தித்‌ தீட்டநீரல்‌ நினைவகத்தை மட்டும்‌ அடைய 
முடியும்‌. அதில்‌ உள்ள இருப்பிடங்களில்‌ இருந்து, தரவைப்‌ படிக்க மட்டும்‌ 
செய்துகொள்ளலாம்‌. பொதுவாக, அடைவமைத்த முகவரியிடல்‌, திட்டநிரல்‌ நினைவகத்தில்‌ 
உள்ள நோக்கீட்டு அணிப்பட்டியைப்‌ படிப்பதற்குப்‌ பயன்படுகிறது. 


உதாரணம்‌ : MOVC A, @ A+ DPTR 

இந்தக்‌ கட்டளை, DPTR மற்றும்‌ சேமக்கலம்‌ ஆகிய இரண்டில்‌ உள்ள 
மதிப்புகளைக்‌ கூட்டுகிறது. அந்தக்‌ கூட்டுத்தொகையை முகவரியாகப்‌ பயன்படுத்துகிறது. 
அதிலிருந்து பைட்டானது சேமக்கலத்திற்கு நகருகிறது. 


5.19. 8051 கட்டளைத்‌ தொகுப்பு : instruction Set) 


i) தரவு மாற்றும்‌ கட்டளைகள்‌ : (Data Transfer Instructions) 
தரவு மற்றும்‌ கட்டளைகள்‌, மூன்று வகைகளாகப்‌ பிரிக்கப்படுகீன்றன. 
1. பொது நோக்குக்‌ கட்டளைகள்‌. 
2. சேமக்கலம்‌ குறித்த கட்டளைகள்‌. 
3. முகவரி - நோக்கக்‌ கட்டளைகள்‌ 


1. பொது நோக்குத்‌ தரவு மாற்றக்‌ கட்டளைகள்‌ : 
இரண்டாவது இயமியால்‌ குறிக்கப்பட்ட பைட்‌ மாறி, முதல்‌ இயமியால்‌ 


குறிப்பிடப்பட்ட இடத்தில்‌ வைக்கப்படும்‌. மூல பைட்‌ மாறாது, அப்படியே இருக்கும்‌. வேறு 
அல்லது பிற பதிவேடு அல்லது கொடியில்‌ மாற்றம்‌ இருக்காது. 


285 


i} MOV கட்டளைகள்‌ 
it) PUSH கட்டளை 
Iti) POP கட்டளை 
ஆகிய கட்டளைகள்‌ இவ்வகையைச்‌ சாரும்‌. 


i) MOV A, Rn பூதிவேடிலிருந்து சேமக்கலத்திற்கு நகர்த்த) 
செயல்‌: (A) (Rn) 
பதிவேடு Rn-B உள்ள மதிப்பின்‌ நகலைப்‌ பதிவேடு A-Q வை. 
MOV A, RO 


ii) MOV A, direct (நேரடி பைட்டிலிருந்து சேமக்கலத்திற்கு நகர்த்து 
MOV A, 30H 


செயல்‌: (A) — (direct) நேரடியாக முகவரியிடப்பட்ட இருப்பிடத்தில்‌ இருக்கின்ற 
மதிப்பின்‌ நகலைச்‌ சேமக்கலத்திற்கு நகர்த்து. 


iii) MOV A, @ Ri மறைமுக RAM -லிருந்து சேமக்கலத்திற்கு நகர்த்து. 
(A) — (Ri) 
உதாரணம்‌ : MOV A, @ R1 பதிவேடு Ri குறிப்பிடுகின்ற. நினைவக இருப்பிடங்களில்‌ 
உள்ள மதீப்பின்‌ நகலைச்‌ சேமக்கலத்திற்கு நகர்த்து. 
iv) MOV A, # data உடனடித்‌ தரவைச்‌ சேமக்கலத்திற்கு நகர்த்து 


A= #data 
உதாரணம்‌ : MOV A, # 30H 


கட்டளையுடன்‌ கொடுக்கப்பட்ட தரவினைச்‌ சேமக்கலத்தில்‌ வை. 


vV MOVRn,A  சேமக்கலத்திலிருந்து பதிவேட்டிற்கு நகர்த்து 
உதாரணம்‌ : (Rn) «— (A) 
MOV R2, A 


தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிவேடுவைப்பகத்திவுள்ள R2 பதிவேட்டில்‌, சேமக்கலத்தில்‌ 
உள்ளவற்றை வை என்பதைக்‌ கட்டளை குறிக்கிறது. 


vi) MOV Rn, direct நேரடிப்‌ பைட்டைச்‌ சேமக்கலத்திற்கு நகர்த்து 

(Rn) «— (direct) 

உதாரணம்‌ : : MOV R1, 40H 

நினைவக முகவரி 40:1-இல்‌ உள்ளவற்றைத்‌ தேர்ந்‌தெடுக்கப்பட்ட பதிவேடு 
வைப்பகத்திலுள்ள பதிவேட்டில்‌ வை என்பதை, இந்தக்‌ கட்டளை குறிக்கும்‌. 


286 


vil) MOV Rn, # data (நேரடித்‌ தரவை பதிவேட்டிற்கு நகர்த்து 
(Rn) — #data 


உதாரணம்‌: MOV R2, # 20H. இந்தக்‌ கட்டளை தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிவேடு 
வைப்பகத்தில்‌ உள்ள பதிவேடு R2 -Q 20H ஐ சுமையேற்றும்‌. 


vii) MOV direct, A (சேமக்கலத்திலிருந்து நேரடி பைட்டிற்கு நகர்த்து. 

(direct) «— (A) 

உதாரணம்‌ : MOV 20H, A: இந்தக்‌ கட்டளையானது, சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றை, 
இந்தக்‌ கட்டளையில்‌ (20H) குறிக்கப்பட்ட நேரடி நினைவக முகவரியில்‌ வைக்கும்‌. 


ix) MOV direct, Rn பதிவேடிலிருந்து நேரடி பைட்டிற்கு நகர்த்து, 
(direct) «— (Rn). 
உதாரணம்‌: MOV 30H, R2 : இந்தக்‌ கட்டளை தேர்ந்தைடுக்கப்பட்ட பதிவேடு 


வைப்பகத்திலுள்ள பதிவேடு ₹2-இல்‌ உள்ளவற்றை, இந்தக்‌ கட்டளையில்‌ (30H) 
குறிக்கப்பட்டுள்ள நேரடி நினைவக முகவரியில்‌ வைக்கும்‌. 


x) MOV (direct), (direct) நேரடி பைட்டிலிருந்து நேரடி பைட்டிற்கு நகர்த்து 
(direct) «— (direct) 

உதாரணம்‌: MOV 20H, 40H: இந்தக்‌ கட்டளை, நினைவக இருப்பிடத்தில்‌ (40H) 

உள்ளவற்றை நினைவக இருப்பிடம்‌ (20H) -இல்‌ வைக்கும்‌. 


xi) MOV direct, @ Ri 
(direct) «— ((Ri)) 


உதாரணம்‌ : MOV 20H, @ R3 

இந்தக்‌ கட்டளை, தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிவேடு வைப்பகத்தீனுடைய பதிவேடு 
R3 -இல்‌ கொடுக்கப்பட்ட நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரியில்‌ உள்ளவற்றை 
இருப்பிடம்‌ 20-இல்‌ உள்ள நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரியில்‌ வைக்கும்‌. 


xii) MOV direct, # data 
(direct) «— # data 


உதாரணம்‌ : MOV 30H, # 12H 
இந்தக்‌ கட்டளையானது, கட்டளையில்‌ (2H) கொடுக்கப்பட்ட தரவை நீனைவக 
இருப்பிடத்தின்‌ முகவரி 30H-இல்‌ வைக்கும்‌. 


xii) MOV@Ri,A 
(Ri) «—(A) 


287 


உதாரணம்‌ : MOV @ R1,A 
இந்தக்‌ கட்டளை, சேமக்கலத்தீல்‌ உள்ளவற்றைத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிவேடு 
வைப்பகத்தின்‌ ₹1-இல்‌ கொடுக்கப்பட்டுள்ள நீனைவக இருப்பிடத்தின்‌ முகவரியில்‌ 
வைக்கும்‌. 
MOV @ Ri, direct 
((Ri)) «— (direct) 
உதாரணம்‌ : : MOV @ R2, 30H இந்தக்‌ கட்டளை, நினைவக இருப்பிடத்தில்‌ 
உள்ளவற்றைத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிவேடு வைப்பகத்தின்‌ R2 பதிவேடால்‌ 
குறிக்கப்பட்ட நீனைவக இருப்பிடத்தின்‌ முகவரியில்‌ வைக்கும்‌. 
MOV @ Ri, # data 
(RI) <—# data 
உதாரணம்‌ : MOV @ R2, # 30H: இந்தக்‌ கட்டளை, தேர்ந்‌தைடுக்கப்பட்ட பதிவேடு 
வைப்பகத்தின்‌ R2 பதிவேடால்‌ குறிக்கப்பட்ட நினைவக இருப்பிடத்தின்‌ முகவரியில்‌ 
30H-ஐ சுமையேற்றும்‌. 


MOVA, ACC என்பது செல்லக்கூடிய கட்டளை அல்ல. 
MOV DPTR, # data 16 பைட்டுகள்‌ : 3 சுழற்சிகள்‌ : 2 


செயல்‌ : (தரவுக்‌ குறிமுள்ளை 16 பிட்‌ மாறிலி கொண்டு சுமையேற்ற] 


விளக்கம்‌ : தரவுக்‌ குறிமுள்‌, குறிப்பிடப்பட்ட 16 பிட்‌ மாறிலி கொண்டு சுமையேற்று. 
கட்டளையின்‌ இரண்டாவது மற்றும்‌ மூன்றாவது பைட்டுகளில்‌, 16 பிட்‌ 
மாறிலி சுமையேற்றப்படுகிறது. இரண்டாவது பைட்‌ உயர்‌ - வரிசை (DPH) 
பைட்டையும்‌, மற்றும்‌ மூன்றாவது பைட்‌ தாழ்‌ வரிசை பைட்டையும்‌ (DPL) 
வைத்திருக்கும்‌. கொடிகள்‌ எவற்றிலும்‌ மாற்றம்‌ இருக்காது. இந்தக்‌ 
கட்டளை மட்டுமே தரவின்‌ 16 பிட்டை ஒரே நேரத்தில்‌ நகர்த்துகிறது. 
உதாரணம்‌ : MOV DPTR, # 1234H 


இந்தக்‌ கட்டளை, 1234 மதிப்பைத்‌ தரவுக்‌ குறிமுள்ளில்‌ சுமையேற்றும்‌. DPH - 
12H-யும்‌ DPL - 34H -யும்‌ வைத்திருக்கும்‌. 


செயல்‌: MOV 
(DPTR) <— #data 15-0 
DPH + # data 15-8 DPL <— # data 7-0 
MOV CA, @ A+ < base - reg> பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 2 


செயல்‌ : குறியீடு பைட்டுகளை நகர்த்து. 
MOVC A, @A+DPTR 
இந்தக்‌ கட்டளை, சேமக்கலத்தைத்‌ திட்டநிரல்‌ நினைவகத்தில்‌ உள்ளவற்றைக்‌ 
கொண்டு சுமையேற்றும்‌. திட்டநீரல்‌ நீனைவகத்தீன்‌ முகவரி, சேமக்கலம்‌ மற்றும்‌ DPTR 
பதிவேடு ஆகியவற்றில்‌ உள்ளவற்றின்‌ கூட்டுத்தொகையைக்‌ கொடுக்கும்‌. 
செயல்‌ : (A) ௨ (A) + (DPTR) 


288 


MOVC A, @A+PC 

இந்தக்‌ கட்டளை, சேமக்கலத்தைத்‌ திட்டநீரல்‌ நினைவகத்தில்‌ உள்ளவற்றைக்‌ 
கொண்டு சுமையேற்றும்‌. திட்டநிரல்‌ நினைவகத்தின்‌ முகவரி, சேமக்கலம்‌ மற்றும்‌ 
திட்டநிரல்‌ எண்ணி ஆகியவற்றில்‌ உள்ளவற்றின்‌ கூட்டுத்தொகையைக்‌ கொடுக்கும்‌. 
திட்டநிரல்‌ எண்ணியில்‌ தற்சமயம்‌ உள்ளவை, கூட்டுவதற்கு முன்பாக 1ஆல்‌ 
அதிகரிக்கப்படும்‌. 
செயல்‌ : (PC) «— (PC) +1 

(A) «— ((A +(PC)) 

MOVX <dest - byte>, <src - byte> பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 2 
செயல்‌ : புறவழியாக நகர்த்து. 

MOVXA, @ Ri 

(A) <— (RI) : 

இந்தக்‌ கட்டளை, புற நினைவகத்தில்‌ உள்ளவற்றைச்‌ சேமக்கலத்தில்‌ வைக்கும்‌. 
புற நினைவகத்தின்‌ முகவரி, பதிவேடால்‌ கொடுக்கப்படும்‌. 
MOVX A, @ DPTR: 

இந்தக்‌ கட்டளை, புற நினைவகத்தில்‌ உள்ளவற்றைச்‌ சேமக்கலத்தீல்‌ வைக்கும்‌. 
புற நினைவகத்தின்‌ முகவரி, பதிவேடால்‌ கொடுக்கப்படும்‌. 


செயல்‌ : (A) «— ((DPTR) 
MOVX @ Ri, A E இந்தக்‌ கட்டளை, சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றைப்‌ புற 
நினைவகத்தில்‌ வைக்கும்‌. புற நினைவகத்தின்‌ முகவரி, பதிவேடால்‌ கொடுக்கப்படும்‌. 
செயல்‌ : ((Ri)) «— A 
MOVX @ DPTR, A: இந்தக்‌ கட்டளை, சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றைப்‌ புற 
நினைவகத்தில்‌ வைக்கும்‌. புற நினைவகத்தீன்‌ முகவரி, DPTR பதிவேடால்‌ கொடுக்கப்படும்‌. 
செயல்‌: ((DPTR)) ௨ A 
PUSH direct 
செயல்‌: அடுக்கிற்குத்‌ தள்ளு பைட்டூகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 2 
உதாரணம்‌ : குறுக்கீடு நிரற்செயன்முறையில்‌ நுழையும்போது, அடுக்குக்‌ குறிமூள்‌ 
09H-ஐ வைத்திருக்கும்‌. தரவுக்‌ குறிமுள்‌ 0123H என்கிற மதிப்பை வைத்திருக்கும்‌. 
கட்டளை வரிசை, 

PUSH DPL 

PUSH DPH ; 

ஆகியவை, அடுக்குக்‌ குறிமுள்ளை OBH என்று அமைக்கும்‌. 23H மற்றும்‌ San 
ஆகியவற்றை, உள்‌அக RAM இருப்பிடங்கள்‌, OAH மற்றும்‌ OBH ஆகியவற்றில்‌ 
சேமிக்கின்றன. 
செயல்‌ : று (SP) +1 

«SPY «— (direct) 


289 


POP direct: 
செயல்‌: அடுக்கிலிருந்து ௭௫ பைட்டுகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 2 


விளக்கம்‌ : அடுக்குக்‌ குறிமுள்ளால்‌ முகவரியிடப்பட்ட உள்‌அக RAM, இருப்பிடத்தில்‌ 
உள்ளவற்றைப்‌ படித்துப்‌ பின்‌, அடுக்குக்‌ குறிமுள்‌ மதிப்பு ஒன்று 
குறைக்கப்படும்‌. பழக்கப்பட்ட மதிப்பு, பின்னர்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்ட 
முகவரி பைட்டிற்கு மாறும்‌. கொடிகளில்‌ எந்த மாற்றமும்‌ இருக்காது. 
செயல்‌ : (direct) «— ((SP)} 
(SP) e (SP) - 1 


XCHA, <byte> பைட்டுகள்‌ : /2 சுழற்சிகள்‌ : 1 

செயல்‌ : சேமக்கலத்தைப்‌ பைட்‌ மாறியுடன்‌ பரிமாற்றும்‌. 

உதாரணம்‌ : RD பதிவேடு 20H என்கிற முகவரியை வைத்திருக்கும்‌. சேமக்கலம்‌ 3FH 
(001111118) என்ற மதிப்பை வைத்திருக்கும்‌. உள்‌அக RAM இருப்பிடம்‌ 20H ஆனது 
75H (011101018) என்ற மதிப்பை வைத்திருக்கும்‌. 


XCH A, @ RO என்கிற கட்டளையில்‌ RAM இருப்பிடம்‌ 20H ஆனது. 3FH (001111118) 
மற்றும்‌ 75H (011101018) ஆகிய மதிப்புகளைச்‌ சேமக்கலத்தில்‌ வைத்திருக்கும்‌. 

XCH A, Rn 

செயல்‌: (A) *; (Rn) 


உதாரணம்‌ : XCH A, RO இந்தக்‌ கட்டளை, சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றைத்‌ 
தேர்ந்தெடுத்த பதிவேடு வைப்பகத்தின்‌ RO பதிவேடில்‌ உள்ளவற்றுடன்‌ பரிமாற்றம்‌ 
செய்கிறது. 

XCH A, direct 

செயல்‌ : (A) t (direct) 


உதாரணம்‌ : XCHA, 20H இக்கட்டளை, சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றை நினைவகத்தில்‌ 
உள்ளவற்றுடன்‌ பரிமாற்றம்‌ செய்கிறது. நினைவகத்தின்‌ முகவரி, கட்டளையிலே (20H) 
கொடுக்கப்பட்டுள்ளது. 

X CHA, ORI 

செயல்‌: (A) “> (Ri) 

உதாரணம்‌ : MOVA, #R2: இந்தக்‌ கட்டளை, சேமக்கலத்தில்‌ உள்ளவற்றை நினைவக 
இருப்பிடத்தில்‌ உள்ளவற்றுடன்‌ உடன்‌ பரிமாற்றம்‌ செய்கிறது. நினைவக இருப்பிடத்தின்‌ 
முகவரி, தேர்ந்தைடுத்த பதிவேடு வைப்பகத்தின்‌ R2 பதிவேட்டில்‌ உள்ளவற்றைக்‌ கொடுக்கும்‌. 


X CHDA, @ Ri: செயல்‌ : இலக்கப்‌ பரிமாற்றம்‌ பைட்டூகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 1 
உதாரணம்‌ : RO பதிவேடு முகவரி 20ஐ வைத்திருக்கும்‌. சேமக்கலம்‌ 36H 


290 


(00110110B) என்கிற மதீப்பை வைத்திருக்கும்‌. உள்‌அக RAM இருப்பிடம்‌ 20H ஆனது 
20H (001000008) மற்றும்‌ 75H (011101018) ஆகிய மதிப்புகளை வைத்திருக்கும்‌. 

X CHD A, @ RO 

இந்தக்‌ கட்டளை, RAM இருப்பிடம்‌ 20H ஆனது 76H (01110110B) மற்றும்‌ 35H 
(001101018) ஆகிய மதிப்புகளைச்‌ சேமக்கலத்தினுள்‌ வைத்திருக்கும்‌. 


செயல்‌ : (4,027 (Rao) 


எண்கணக்கியல்‌ கட்டளைகள்‌ : (Arithmetic Instructions) 
ADD A, <Src - byte> 


செயல்‌ : கூட்டுதல்‌ பைட்டூகள்‌ : 1/2 சுழற்சிகள்‌ : 1 
உதாரணம்‌ : சேமக்கலம்‌ 89H (1000 10018) மற்றும்‌ பதிவேடு 0 ஆனது 95H (1001010186) 
வைத்திருக்கும்‌. 

ADDA, RO 


இந்தக்‌ கட்டளை, 1E (00011101B) - & சேமக்கலத்தில்‌ விடும்‌. AC கொடியைக்‌ 
காலியாக்கி விடும்‌ மற்றும்‌ இரண்டு சுமைக்‌ கொடிகளையும்‌ அமைவு நிலை (1)-யில்‌ 
வைக்கும்‌. 
ADDA, Rn 
செயல்‌: (A) * (A) + (Rn) 


உதாரணம்‌ : ADDA, R2 
R2 பதிவேடில்‌ உள்ள மதீப்பானது, A பதிவேடில்‌ உள்ள மதிப்புடன்‌ கூட்டப்படும்‌. 
இதன்‌ முடிவு A பதிவேடில்‌ சேமிக்கப்படுகிறது. 
ADD A, direct 
செயல்‌ : (A) «— (A) + (direct) 


உதாரணம்‌ : ADD A, 20H கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டூள்ள நினைவக 
இருப்பிடத்தில்‌ உள்ள மதிப்பு A பதிவேடில்‌ உள்ள மதிப்புடன்‌ கூட்டப்படும்‌. இதன்‌ முடிவு, 
A பதிவேடில்‌ சேமிக்கப்படுகிறது. 

ADD A, @ Ri 

செயல்‌: (A) «— (A) + (Ri) 

Ri பதிவேடில்‌ குறிப்பிடுகின்ற உள்‌அக RAM முகவ i 
மதிப்பானது, A பதிவேடில்‌ உள்ள மதிப்புடன்‌ கூட்டப்படும்‌. இதன்‌ முடிவு, & பதிவேடில்‌ 


ரி இருப்பிடங்களில்‌ உள்ள 


சேமிக்கப்படுகின்றது. 
உதாரணம்‌ : ADD, A @ R2 
ADDA, # data 

செயல்‌: (A) «— (A) +# data 


291 


கட்டளையில்‌ இரண்டாவது பைட்டில்‌ குறிப்பிடப்பட்டூள்ள மதிப்பானது. பதிவேடு 
A-யில்‌ உள்ள மதிப்புடன்‌ கூட்டப்படும்‌. இதன்‌ முடிவு, A பதிவேடில்‌ சேமிக்கப்படுகின்றது. 


உதாரணம்‌ : ADD A, # 20H 

ADDC A, <Src - byte > 

செயல்‌ : சுமையுடன்‌ கூட்டு. பைட்டுகள்‌ : 1/2 சுழற்சிகள்‌ : 1 
ADDC A, Rn 

செயல்‌: (A) «— (A) + (C) + (Rn) 


Rn பதிவேடில்‌ உள்ள மதிப்பும்‌ மற்றும்‌ சுமைக்‌ கொடியில்‌ உள்ள மதிப்பும்‌ A 
பதிவேடில்‌ உள்ள மதிப்புடன்‌ கூட்டப்படுகின்றது. இதன்‌ முடிவு, பதிவேடு A-B 
சேமிக்கப்படுகின்றது. 

ADDC A, direct 
செயல்‌: (A) «— (A) + (C) + (direct) 


கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில்‌ உள்ள மதிப்பும்‌ 
மற்றும்‌ சுமைக்‌ கொடியில்‌ உள்ள மதிப்பும்‌, A பதிவேடில்‌ உள்ள மதிப்புடன்‌ கூட்டப்படும்‌. 
இதன்‌ முடிவு, A பதிவேடில்‌ சேமிக்கப்படுகின்றது. 
ADDC A, @ Ri 
செயல்‌ : (A) e— (A) + (C) + (( Ri)) 


Ri பதிவேடு குறிப்பிடப்படுகின்ற உள்‌அக RAM-M நினைவக முகவரியில்‌ 
உள்ள மதிப்பும்‌ மற்றும்‌ சுமைக்‌ கொடியில்‌ உள்ள மதிப்பும்‌, சேமக்கலத்தில்‌ உள்ள 
மதிப்புடன்‌ கூட்டப்படும்‌. இதன்‌ முடிவு, A பதிவேடில்‌ சேமிக்கப்படுகின்றது. 

ADDC A, # data 

(A) <— (A) + (C) + # data 

கட்டளையின்‌ இரண்டாவது பைட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பும்‌ மற்றும்‌ ௬மைக்‌ 
கொடியில்‌ உள்ள மதிப்பும்‌, A பதிவேடில்‌ உள்ள மதிப்புடன்‌ கூட்டப்படுகின்றது. இதன்‌ 
முடிவு, A பதிவேடில்‌ சேமிக்கப்படுகிறது. 

SUBB A, <Src - byte> 

செயல்‌ : இரவல்‌ உடன்‌ கழித்தல்‌ பைட்டுகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 1 
SUBB A, Rn 

செயல்‌ : (A) «— (A) - (C) - (Rn) 


Rn பதிவேடில்‌ உள்ள மதிப்பும்‌ மற்றும்‌ சுமைக்‌ கொடியில்‌ உள்ள மதிப்பும்‌, 


பதிவேடு A-Heo உள்ள மதிப்பிலிருந்து கழிக்கப்படுகிறது. இதன்‌ முடிவு, A பதிவேடில்‌ 
சேமிக்கப்படுகிறது. 


SUBB A, direct 
செயல்‌: (A) «— (A) - (C) - (direct) 


292 


கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில்‌ உள்ள மதிப்பும்‌ மற்றும்‌ 
சுமைக்‌ கொடியில்‌ உள்ள மதிப்பும்‌, பதிவேடு A-Beo உள்ள மதிப்பில்‌ இருந்து 
கழிக்கப்படுகிறது. இதன்‌ முடிவு, பதிவேடு A-Qeo சேமிக்கப்படுகிறது. 
SUBB A, ஒங்‌ 
செயல்‌: (A) «— (A) - (C) - ((Ri)) 

பதிவேடு Ri குறிப்பிடுகின்ற உள்‌அக RAM -இன்‌ நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ள 
மதிப்பும்‌ மற்றும்‌ சுமைக்‌ கொடியில்‌ உள்ள மதிப்பும்‌ பதிவேடு &-இல்‌ உள்ள 
மதிப்பிலிருந்து கழிக்கப்படுகிறது. இதன்‌ முடிவு பதிவேடு A-இல்‌ சேமிக்கப்படுகிறது. 
SUBB A, #data 
செயல்‌: (A) — (A) - (C) -#data 

கட்டளையின்‌ இரண்டாவது பைட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பும்‌ மற்றும்‌ சுமைக்‌ 
கொடியில்‌ உள்ள மதிப்பும்‌, பதிவேடு &-இல்‌ உள்ள மதிப்பிலிருந்து கழிக்கப்ப்டூகிறது. 
இதன்‌ முடிவு பதிவேடு A-Q சேமிக்கப்படுகிறது. 


INC <byte> 

செயல்‌ : உயர்த்தப்படுதல்‌ பைட்டூகள்‌ : 1/2 சுழற்சிகள்‌ : 1 
INCA 

செயல்‌ : (A) «— (A) +1 

INC Rn 


செயல்‌: (Rn) «— (Rn) +1 
உதாரணம்‌ : INC R2 
பதிவேடு ₹2-இல்‌ உள்ள மதிப்பானது ஒன்று அதிகரிக்கின்றது. 
INC direct 
செயல்‌: (direct) «—- (direct) + 1 


உதாரணம்‌ : INC 20H 


கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டூுள்ள நேரடி பைட்‌ இருப்பிடத்தில்‌ உள்ள மதீப்பானது, 
ஒன்று அதிகரிக்கின்றது. 
INC @ Ri 
செயல்‌: ((Ri)) «— (Ri) +1 . 
பதிவேடு Ri குறிப்பிடுகின்ற உள்‌அக RAM முகவரியில்‌ உள்ள மத்ப்பானது, ஒன்று 


அதிகரிக்கின்றது. 

உதாரணம்‌ : INC @ R2 

INC DPTR 

செயல்‌ : தரவுக்‌ குறிமுள்ளை அதிகரித்தல்‌ 

பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 2 

விளக்கம்‌ : 16-பிட்‌ தரவு குறிமுள்‌ ஒன்று அதிகரிக்கப்படுகிறது. 


293 


செயல்‌: (PTR) (DPTR) +1 


DEC byte செயல்‌ : குறைக்கப்படுதல்‌ 
பைட்டூகள்‌ : 4/2 சுழற்சிகள்‌ : 1 
DEC A 

செயல்‌: (A) «— (A) - 1 

DEC Rn 

செயல்‌ : (Rn) «— (Rn) - 1 


பதிவேடு Rா-இல்‌ உள்ள மதீப்பானது, ஒன்று குறைக்கின்றது. 
DEC direct 
செயல்‌ : (direct) «— (direct) - 1 


கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டூுள்ள நேரடி பைட்‌ முகவரியில்‌ உள்ள மதீப்பானது, 
ஒன்று குறைக்கின்றது. 
DEC @ Ri 
செயல்‌ : (Ri) «— (Ri) - 1 


பதிவேடு Ri குறிப்பிடுகின்ற உள்‌அக RAM முகவரியில்‌ உள்ள மதிப்பானது ஒன்று 
குறைகின்றது. 


MUL AB செயல்‌ : பெருக்குப்‌ பைபட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 4 


சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்பு, 8 பதிவேடில்‌ உள்ள மதிப்புடன்‌ 
பெருக்கப்படுகின்றது. கிடைக்கப்பெறுகின்ற முடிவின்‌ தாழ்‌ பைட்‌, சேமக்கலத்திலும்‌ 
மற்றும்‌ உயர்ந்த பைட்‌ பதிவேடு 8-யிலும்‌ சேமிக்கப்படுகின்றன. 


முடிவின்‌ உயர்‌ பைட்‌ சுழியாக இருந்தால்‌, OV கொடி சுழியாகி விடும்‌ O). மாறாகச்‌ 
சுழி இல்லையெனில்‌, கொடி அமைவு நிலையை (1) அடையும்‌. பெருக்கல்‌ செயலினால்‌ 
சுமைக்‌ கொடி சுழியாகி விடும்‌ மற்றும்‌ துணைச்‌ சுமைக்‌ கொடி பாதிக்கப்படுவதில்லை. 


DIV AB செயல்‌ : வகுத்தல்‌ பைபட்டுகள்‌ :1 சுழற்சிகள்‌ : 4 
DIV AB 


சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்பானது, பதிவேடு 8-இல்‌ உள்ள மதிப்பினால்‌ 
வகுக்கப்படுகிறது. கிடைக்கும்‌ முடிவின்‌ ஈவு சேமக்கலத்திலும்‌ மீதி பதிவேடு 8-யிலும்‌ 
சேமிக்கப்படுகின்றன. 


294 


ஏதாவூதாரு மதிப்பினைச்‌ சுழி (0) கொணடு வகுத்தால்‌; முடிவு சரியாக 
இருக்காது. இதன்மூலம்‌ தேவையற்ற முடிவுகள்‌, A மற்றும்‌ -8 பதிவேடுகளில்‌ 
கிடைக்கப்பெறும்‌, மற்றும்‌ OV கொடி அமைவு நிலைக்குச்‌-(1) செல்லும்‌. சரியான 
முறையில்‌ வகுத்தல்‌ நடைபெற்றால்‌, OV கொடி காலியாகி (0 விடும்‌. “வகுத்தல்‌ 
செயலினால்‌ CY கொடி காலியாகி (0) விடும்‌ மற்றும்‌ AC கொடி பாதிக்கப்படுவதில்லை. 
DA A 
செயல்‌ : கூட்டல்‌ பைட்டுகளுக்கான தசம எண்ணாக மாறும்‌ சேமக்கலம்‌. 

இந்தக்‌ கட்டளை, சேம்க்கலத்தில்‌ உள்ள்‌ 8 - பிட்‌ கொண்ட மதிப்பை 4 பிட்டுகள்‌ 
கொண்ட இரண்டு BCD எண்களாக மாற்றுகிறது. சேமக்கலத்தின்‌ 3-0களின்‌ பிட்‌ மதிப்பு, 
9-ஐ விட (XXXX1010- XXXX 1111) அதிகமாக இருந்தாலோ அல்லது AC காடி அமைவு. 
நிலையில்‌ இருந்தாலோ, 6 ஆனது பதிவேடு A- யில்‌ உள்ள மதிப்புடன்‌ கூட்டப்படுகீன்றது. ' 


சேமக்கலத்தில்‌ உள்ள 7-4 பிட்டுகளின்‌, மதிப்பு 9-ஐ விட அதிகமாக இருந்தாலோ 
அல்லது சுமைக்காடி அமைவுநிலையில்‌ இருந்தாலோ, 6 சேமக்கலத்தில்‌ உள்ள உயர்‌. 
வரிசை நிப்பில்‌ மதிப்புடன்‌ கூட்டப்படுகிறது. - 


குறிப்பு : கட்டளை DAA, ஒரு கூட்டல்‌ செயல்‌ முடிந்து சேமக்கல த்தில்‌ கிடைக்கப்பெறுகின்ற 
எண்ணினை மட்டுமே, அதற்குச்‌ சமமான BCD எண்ணாக மாற்றுகின்ற தன்மை 
கொண்டது. சேமக்கலத்தில்‌ இருக்கின்ற சாதாரண எண்ணினையோ அல்லது கழித்தல்‌ 
செயல்‌ முடிந்து கீடைக்கப்பெறுகின்ற எண்ணினையோ, BCD ஆக கண்டிப்பாக, 
மாற்றாது. 


பிட்‌ மட்டத்தில்‌ எண்‌ கணக்கியல்‌ கட்டளைகள்‌ எதுவும்‌ இல்லை. 
வாதியல்‌ கட்டளைகள்‌: 
ANL <dest - byte> , <Src - byte> 
செயல்‌ : வாதியல்‌ AND பைட்டுகள்‌ : 2/3 சுழற்சிகள்‌ : 1 
ANL A,Rn 
செயல்‌ : (A) «— (A) ^ (Rn) 


பதிவேடு Rn- உள்ள மதிப்பு, சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ 
முறையில்‌, AND செய்யப்படுகிறது. இதன்‌ முடிவு, சேமக்கலத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
ANL A, direct 
செயல்‌: (A) «— (A) * (direct) 


கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மூகவரியில்‌ உள்ள மதிப்பானது, 
சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ AND ஆகின்றது. இதன்‌ முடிவு, 
சேமக்கலத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 


295 


ANL A, @ Ri 
செயல்‌: (A) «— (A) ^ (Ri) 


பதிவேடு Ri குறிப்பிடுகின்ற உள்‌அக RAN-இன்‌ நினைவக முகவரியில்‌ உள்ள 
மதிப்பானது, சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ AND ஆகின்றது. 
இதன்‌ முடிவு, சேமக்கலத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
ANL A,#data 
செயல்‌: (A) +— (A)* # data 

கட்டளையின்‌ இரண்டாவது பைட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பானது, 
சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ AND ஆகின்றது. இதன்‌ முடிவு, 
சேமக்கலத்தீல்‌ சேமிக்கப்படூகிறது. 
ANL direct, A 
செயல்‌: (direct) «— (direct) ^ (A) 

சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்பானது, கட்டளையில்‌ நேரடியாகக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ AND 
ஆகின்றது. இதன்‌ முடிவு, அதே இருப்பிடத்தில்‌ சேமிக்கப்படுகின்றது. 
ANL direct, # data 
செயல்‌ : (direct) «— (direct) ^ # data 

கட்டளையின்‌ இரண்டாவது பைட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பானது, 
கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டள்ள நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ள 
மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ AND ஆகின்றது. இதன்‌ முடிவு, அதே நினைவக 
இருப்பிடத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
ORL <dest - byte> < Src - byte> 
செயல்‌ : பைட்‌ மாறிகளுக்கான வாதியல்‌ - OR 

பைட்டுகள்‌ : 123 சுழற்சிகள்‌ : 1/2 

ORL A, Rn 
செயல்‌: (A) «— (A) V (Rn) 

பதிவேடு ஈா-யில்‌ உள்ள மதீப்பு, சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ 
முறையில்‌ OR செய்யப்படுகிறது. இதன்‌ முடிவு, சேமக்கலத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
ORL A, direct 
செயல்‌: (A) _ (A) V (direct) 


கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ள 
மதிப்பு, சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ OR செய்யப்படுகிறது. 
இதன்‌ முடிவு, சேமக்கலத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
ORL A, @ Ri 
செயல்‌: (A) + (A) V (RI) 


296 


பதிவேடு Ri குறிப்பிடுகின்ற உள்‌அக RAM -இன்‌ நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ள 
மதிப்பு, சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ OR ஆகின்றது. இதன்‌ 
மூடிவு, சேமக்கலத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
ORL A, # data 
செயல்‌: (A) «— (A) v # data 


கட்டளையின்‌ இரண்டாவது பைட்டில்‌ குறிப்பிடப்பட்டூள்ள மதீப்பு, சேமக்கலத்தில்‌ 
உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ OR ஆகின்றது. இதன்‌ முடிவு, சேமக்கலத்தில்‌ 
சேமிக்கப்படுகிறது. 
ORL direct, A 
செயல்‌ : (direct) «— (direct) V (A) 


சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்பு, கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டூள்ள 
நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ OR ஆகின்றது. இதன்‌ முடிவு அதே 
நினைவக இருப்பிடத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
ORL direct, # data 

(direct) «— (direct) V # data 

கட்டளையின்‌ இரண்டாவது பைட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மதீப்பு கட்டளையில்‌ 
நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நீனைவக இருப்பிடத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ 
முறையில்‌ OR ஆகின்றது. இதன்‌ முடிவு, அதே இருப்பிடத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
XRL <dest - byte> , <Src - byte> 
செயல்‌ : பைட்‌ மாறிக்கான வாதியல்‌ X OR 
பைட்டுகள்‌ : 12 சுழற்சிகள்‌ : 1 
XRL A,Rn 
செயல்‌ : (A) «— (A) (Rn) 


"பதிவேடு Rn -இல்‌ உள்ள மதிப்பு, சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புப்‌ வாதியல்‌ 
முறையில்‌ XOR ஆகின்றது. இதன்‌ முடிவு, சேமக்கலத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
XRL A, direct 
செயல்‌ : A) (direct) 

ட os குறிப்பிடப்பட்டுள்ள நினைவக இருப்பிடத்தில்‌ oe 
மதிப்பு, சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ XOR ஆகின்றது. இதன்‌ 
முடிவு, சேமக்கலத்தில்‌ சேமிக்கப்படுகீறது. 
XRLA, @ Ri 
செயல்‌: (A) «— (A) Y (Ri) 

பதிவேடு Ri குறிப்பிடுகின்ற உள்‌ 
மதிப்பு, சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வ 
முடிவு, சேமக்கலத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 


அக RAM -இன்‌ நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ள 
ஈதியல்‌ முறையில்‌ XOR ஆகின்றது. இதன்‌ 


297 


XRL A, # data 
செயல்‌ : (A) <— (A) Y #data 


கட்டளையின்‌ இரண்டாவது பைட்டில்‌ குறிப்பிடப்பட்டூுள்ள மதிப்பு, சேமக்கலத்தில்‌ 
உள்ள மதீப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ XOR ஆகின்றது. இதன்‌ முடிவு, சேமக்கலத்தில்‌ 
சேமிக்கப்படுகிறது. 
XRL direct, A 
செயல்‌ : (direct) «— (direct) Y (A) 


சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்பு, கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ XOR ஆகின்றது. இதன்‌ முடிவு, 
அதே நினைவக இருப்பிடத்தில்‌ சேமிக்கப்படுகிறது. 
-XRE direct, # data 4 
செயல்‌ : (direct) «— (direct) Y #data 
கட்டளையின்‌ இரண்டாவது பைட்டில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பு கட்டளையில்‌ 
நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நினைவக இருப்பிடத்தில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ 
முறையில்‌ XOR ஆகின்றது. இதன்‌ மூடிவு, அதே இருப்பிடத்தில்‌ சேமிக்கப்படுதிறது. 


CLR A செயல்‌ : சேமக்கலத்தைக்‌ காலியாக்கு : 
பைட்டுகள்‌ :1 சுழற்சிகள்‌ : 1 

CLR A 

செயல்‌: (A) «— 0 


சேமக்கலம்‌ காலியாகிறது. எந்தக்‌ கொடிகளும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 


CPL A செயல்‌ : சேமக்கலத்தை எதீர்மறையாக்கு 
பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ :.1 


செயல்‌ : (A) —«— (A) F 
சேமக்கலத்தில்‌ உள்ள ஒவ்வொரு NEGD, வாதியல்‌ முறையில்‌ 
எதீர்மறையாகின்றது. எந்தக்‌ கொடிகளும்‌ பாதீக்கப்படுவதில்லை. 


RLA 

செயல்‌ : சேமக்கலத்தை இடது புறமாகச்‌ சுழற்று 
பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 1 

செயல்‌ : (An+1) <— (An) n=0-6 


(A0) <— (A7) 
சேமக்கலத்தில்‌ உள்ள 8-பிட்‌ மதிப்புகளும்‌ இடது புறமாக ஒரு பிட்‌ அளவு 
சுழற்றப்படுகின்றன. பிட்‌ 1-இல்‌ உள்ள மதிப்பானது பிட்‌ ௦-க்குச்‌ செல்கின்றது. எந்தக்‌ 
கொடிகளும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 


298 


RLC A பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 1 
செயல்‌ : சேமக்கலத்தைச்‌ சுமைக்‌ கொடியின்‌ வழியாக இடது புறமாகச்‌ சுழற்று. 


செயல்‌ : (An+1) «— (An) n= 9-6 
(A0) «— (C) 
(C) + (AT) 
RR ,& செயல்‌ : சேமக்கலத்தை வலது புறமாகச்‌ சுழற்று. 
பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 1 
செயல்‌ : (An) «— (An+1) n= 0-6 
(A7) «— (AD) 


சேமக்கலத்தில்‌ உள்ள 8-பிட்டுகளும்‌ வலது புறமாக ஒரு பிட்‌ அளவு 
சுழற்றபடுகின்றன. பிட்‌ 0 ஆனது பிட்‌ 565 சுழற்சியின்போது செல்கிறது. எவ்விதக்‌ 
கொடிகளும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 


RRC A பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 1 

செயல்‌ : சேமக்கலத்தைச்‌ சுமையுடன்‌ வலது புறமாகச்‌ சுழற்று. 
(A) «— (An+1) n=0-6 
(A7) — (C) 
(C) «— (AD) 


டுகளும்‌ மற்றும்‌ சுமைக்‌ கொடியும்‌ சேர்ந்து... 
சுமைக்‌ கொடிக்கும்‌, சுமைக்‌ கொடியில்‌ 
சல்கின்றன. வேறு கொடிகள்‌ 


சேமக்கலத்தில்‌ உள்ள 8 பிட்‌ 
வலதுபுறமாக ஒரு பிட்‌ அளவு சுழலுகின்றன. பிட்‌0 
ஏற்கனவே இருந்த மதிப்பானது பிட்‌ 1-க்கும்‌ ல 
பாதிக்கப்படுவதீல்லை. 
SWAP A 
செயல்‌ : சேமக்கலத்துடன்‌ நீப்பில்களைப்‌ பரிமாற்றுதல்‌ 


பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 1 


(A 30) E (A za) 
இந்தக்‌ கட்டளை, சேமக்கலத்தில்‌ உள்ள தாழ்‌ மற்றும்‌ உயர்‌ வரிசை நீப்பில்களின்‌ 
மதிப்புகளை ஒன்றுக்கொன்று பரிமாற்றம்‌ செய்து கொள்கின்றது. இது 4 பிட்டுகளை 
மட்டும்‌ சுழற்றும்‌ ஒரு கட்டளை ஆகும்‌. எவ்விதக்‌ கொடிகளும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 


பூலியின்‌ மாறிக்‌ கையாடல்‌ கட்டளைகள்‌ : 
CLR bit செயல்‌ : பிட்டைக்‌ காலியாக்கு பைட்டூகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 1 
CLR C 
(CY) - 0 
செயல்‌ : CLR 
(bit) «— 0 
சுமைக்கொடி காலியாகின்றது. வேறு கொடிகள்‌ எதுவும்‌ பாதிக்கப்படுவதீல்லை. 


299 


SET B <bit> செயல்‌ : பிட்டை அமைக்கவும்‌ 
பைட்ருகள்‌ : 1/2 சுழற்சிகள்‌ : 1 
SETB C 
செயல்‌: (C)<— 1 
சுமைக்‌ கொடி அமைவு நிலையை (1) அடைகிறது. வேறு கொடிகள்‌ எதுவும்‌ 
பாதிக்கப்படுவதில்லை. 
SET B bit 
செயல்‌ : (bit) «— 1 


கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்குரிய பிட்‌, 
அமைவுநிலைக்குச்‌ செல்கிறது. கொடிகள்‌ எதுவும்‌ பாதிக்கப்படுவதீல்லை. 


CPL bit செயல்‌ : பிட்டை எதிர்மறையாக்கு 
பைட்டுகள்‌ : 1/2 சுழற்சிகள்‌ : 1 
CPL C 

(CY) — (©) 


௬மைக்‌ கொடியில்‌ உள்ள மதிப்பானது எதீர்மறையாகின்றது. வேறு எந்தக்‌ 
கொடிகளும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 
CPL bit 
(bit) «— (bit) 
கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டு்ள்ள முகவரிக்குரிய பிட்‌ 
எதீர்மறையாகீறது. வேறு கொடிகள்‌ எதுவும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 
ANLC, <Src - bit> 
செயல்‌ : பிட்‌ மாறிகளுக்கான வாதியல்‌ AND 
பைட்டுகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 2 
ANL C, bit 
செயல்‌: (C) «— (C) * (bit) 


கட்டளைகளில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்குரிய பிட்டின்‌ மதிப்பு 
சுமைக்‌ கொடியில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ AND ஆகின்றது. இதன்‌ முடிவு 
சுமைக்‌ கொடியில்‌ சேமிக்கப்படுகீறது. வேறு கொடிகள்‌ எதுவும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 
ANL C / bit 
செயல்‌: (C) — (C)* (bit) 

கட்டளைகளில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மூகவரிக்குரிய பிட்டில்‌ உள்ள மதிப்பின்‌ 
எதிர்மறை, சுமைக்‌ கொடியில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்முறையில்‌ AND ஆகின்றது. 
இதன்‌ முடிவுக்‌ சுமைக்‌ கொடியில்‌ சேமிக்கப்படுகின்றது. வேறு கொடிகள்‌ எதுவும்‌ 
பாதிக்கப்படுவதில்லை. l 
ORL C, <Src - bit> பைட்டூகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 2 
செயல்‌: பிட்‌ மாறிகளுக்கான வாதீயல்‌ OR 


300 


ORL C, bit 
செயல்‌: (C) «—(C) V (bit) 

பூலியன்‌ மதிப்பு 1 எனில்‌. சுமைக்‌ கொடியை அமைவு நிலையில்‌ (1) வைக்கும்‌. 
கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டூுள்ள முகவரிக்குரிய பிட்டின்‌ மதிப்பு, சுமைக்‌ 
கொடியில்‌ உள்ள மதிப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ OR ஆகின்றது. இதன்‌ முடிவு, சுமைக்‌ 
கொடியில்‌ சேமிக்கப்படுகிறது. வேறு எந்தக்‌ கொடிகளும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 
ORL C, / bit 
செயல்‌: (C) «— (C) V (bit) 

கட்டளையில்‌ நேரடியாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்குரிய பிட்டில்‌ உள்ள 
மதிப்பின்‌ எதிர்மறை, ௬மைக்‌ கொடியில்‌ உள்ள மதீப்புடன்‌ வாதியல்‌ முறையில்‌ OR 
ஆகின்றது. இதன்‌ முடிவு, சுமைக்‌ கொடியில்‌ சேமிக்கப்படுகின்றது. 
MOV <dest - bit>. <Src - bit> 
செயல்‌ : பிட்‌ தரவை நகர்த்து பைட்டூகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 1/2 


விளக்கம்‌ : இரண்டாவது இயமியால்‌ குறிப்பிடப்பட்ட பூலியன்‌ மாறி, முதல்‌ இயமியால்‌ 
குறிப்பிடப்பட்ட இருப்பிடத்தில்‌ வைக்கப்படும்‌. ஒரு இயமி ௬மைக்‌ கொடி 
ஆகும்‌. மற்றொன்று நேரடியாக முகவரியிடக்கூடிய பிட்‌ ஆகும்‌. வேறு எந்தப்‌ 
பதிவேடும்‌ அல்லது கொடிகளும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 

MOV C, bit 

aswe: (C) ௨ (bit) 


திட்டநிரல்‌ மற்றும்‌ எந்தீரக்‌ கட்டுப்பாட்டுக்‌ கட்டளைகள்‌ : 
ACALL addr It ý 
செயல்‌ : முழுமையான அழைப்பு பைட்டுகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 2 


ACALL என்பது, இரண்டூ பைட்‌ நீளம்‌ கொண்ட கட்ட்ளை ஆகும்‌. ACALL 
நீபந்தனை இல்லாமல்‌, குறிப்பிடப்பட்ட முகவரி இருப்பிடத்திலுள்ள துணை 
நீரற்செயன்முறையை அழைக்கலாம்‌. இந்தக்‌ கட்டளை, PC- இரண்டு மடங்கு 
அதிகரிக்கச்‌ செய்கிறது. பின்னர்‌ 16-பிட்‌, முடிவினை அடுக்கில்‌ தாழ்வரிசை பைட்‌ 
முதலில்‌ தள்ளும்‌. அடுக்குக்‌ குறிமுள்ளை இருமடங்கு அதிகரிக்கச்‌ செய்கிறது. 


செயல்‌ : ACALL 
(PC) ௨ (PC) +2 
(SP) «— (SP) +1 
(SP) «— (PC,,) 
(SP) «— (SP) +1 
((SP)) «— (PC sa) 
(PC. +- பக்க முகவரி 


. 301 


இந்தக்‌ கட்டளை PC-ufett மதீப்பை இரண்டு தடவை அதிகரிக்கச்‌ செய்வதன்‌ 
மூலம்‌, அடுத்துள்ள கட்டளை இருக்கின்ற நினைவக முகவரியைப்‌ பெறுகின்றது. அதன்‌ 
பின்‌ அந்த 16-பிட்‌ முகவரியை அடுக்கு நினைவகத்கிற்குத்‌ LSB முதலில்‌ தள்ளுகிறது 
மற்றும்‌ அடுக்குக்‌ குறிமுள்ளின்‌ மதீப்பை, இரண்டு மடங்கு அதிகரிக்க செய்கின்றது. 
பின்னர்‌ கட்டுப்பாடு எங்குச்‌ செல்ல வேண்டுமோ அதன்‌ இலக்கு முகவரி (target address) 
- ஐ பெறுவதற்காக, அதிகரிக்கப்பட்ட PC -யில்‌ உள்ள உயர்‌ வரிசை 5 பிட்டுகளும்‌ 
செயற்பாடு குறியீடின்‌ (opcode) 7-5 பிட்டுகளும்‌ மற்றும்‌ கட்டளையின்‌ இரண்டாவது 
பைட்டும்‌ ஒன்று சேருகின்றன... 


இதில்‌, CALL கட்டளையை அடுத்து' வருகின்ற கட்டளை எந்தப்‌ பக்கத்தில்‌ 
உள்ளதோ அதே 2K பக்கத்திற்கு உள்ளாக மட்டுமே, கட்டுப்பாடு செல்ல முடியும்‌. 
இந்தக்‌ கட்டளைகளின்போது, எவ்விதக்‌ கொடிகளும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 
LCALL addr 16 
செயல்‌ : நீண்ட அழைப்பு பைட்டூகள்‌ : 3 சுழற்சிகள்‌ : 2 


விளக்கம்‌ : LCALL கட்டளை, அந்தக்‌ கட்டளையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முகவரி 
இருப்பிடத்தில்‌ இருக்கும்‌ துணை நிரற்செயன்முறையை அழைக்கின்றது. 
இந்தக்‌ கட்டளை. அடுத்த கட்டளையின்‌ முகவரியை உருவாக்குவதற்கு 
PC-Qeit மதிப்பை மூன்று மடங்கு கூட்டுகிறது. (அதிகரிக்கிறது. 
அதிகரிக்கப்பட்ட முகவரியில்‌ மதிப்பு, அடுக்கு நினைவகத்தில்‌ (LSB பைட்‌ 
முதலில்‌ சேகரிக்கப்படுகிறது. அதன்‌ பின்பு, அடுக்குக்‌ குறிமுள்‌ இரண்டு 
மடங்கு அதிகரிக்கிறது. இதில்‌ துணை நீரற்சையன்முறை 64K பைட்‌ கொண்ட 
நினைவக இருப்பிடத்தில்‌, எங்கு வேண்டுமானாலும்‌ இருக்கலாம்‌. எந்த 
கொடிகளும்‌, இந்தக்‌ கட்டளையினால்‌ பாதிக்கப்படுவதில்லை. 


LCALL கட்டளை, மூன்று பைட்‌ நீளம்‌ கொண்டது. இந்தக்‌ கட்டளை, துணை 
நிரற்சசயன்முறைகளை அழைபபதற்கும்‌ மற்றும்‌ குறுக்கீடுகளுக்கான துணை 
நீரற்செயன்முறைகளை அழைப்பறறகும்‌ பயன்படுகிறது. 


செயல்‌ : L CALL 
(PC) “4— (PC) +3 
(SP) «— (SP +1 
«SP) «— (PC, ) 
(SP) «— (SP) +1 
((SP)) «— (PC,,,) 
(PC) «— addr,,, 


302 


RET செயல்‌ : துணை நீரற்செயன்முறையிலிருந்து திரும்புதல்‌ 


பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌ : 2 


REL கட்டளையின்மூலம்‌ திட்டநீரல்‌ எண்ணியின்‌ உயர்‌ மற்றும்‌ தாழ்‌ வரிசை 
பைட்டுகள்‌, தொடர்ச்சியாக அடுக்கிலிருந்து எடுக்கப்படுகின்றன. முதலில்‌ PC- Ber 
உயர்வரிசை பைட்‌ அடுக்கிலிருந்து எடுக்கப்படுவதால்‌, SP-He மதிப்பு ஒன்று 
குறைகின்றது. அடுத்ததாகத்‌ தாழ்‌ வரிசை பைட்‌ அடுக்கிலிருந்து எடுக்கப்படுகின்றது. 
அதனால்‌, SP-He மதிப்பு மேலும்‌ ஒன்று குறைகின்றது. பொதுவாக, இந்தக்‌ கட்டளை 
LCALL அல்லது ACALL கட்டளைகளைத்‌ தொடர்ந்து வரும்‌ கொடிகள்‌ எதுவும்‌, இதனால்‌ 


பாதிக்கப்படுவதீல்லை. 


செயல்‌ : RET 
(PC js) «— ((SP)) 
(SP) ட (SP)-1 
(6.9 +— (SP) 
(SP) + (SP)-1 


RET 1 செயல்‌ : குறுக்கீடிலிருந்து திரும்பு பைட்டுகள்‌ :1 சுழற்சிகள்‌ : 2 


RET 1 கட்டளை செயல்படும்போது, C-யின்‌ உயர்‌ மற்றும்‌ தாழ்‌ வரிசை 
பைட்டுகள்‌ அடுக்கிலிருந்து எடுக்கப்‌ (POP) படுகின்றபோது, குறுக்கீடு வாதியலை 
ஒப்படைக்கிறது. இதன்மூலம்‌, ஏற்கனவே சேவை செய்யப்பட்ட குறுக்கீடுக்கு சமமான 
முந்துரிமை கொண்ட குறுக்கீடுகள்‌ நிலுவையில்‌ இருந்தால்‌, அவை 
ஏற்றுக்கொள்ளப்படும்‌. அடுக்குக்‌ குறிமுள்‌, இரண்டு மதிப்பு குறைகின்றது. வேறு எந்தப்‌ 
பதிவேடுகளும்‌ . பாதிக்கப்படுவதீல்லை. RET 1 கட்டளை மூலம்‌ முதன்மைத்‌ 
திட்டநிரலுக்குத்‌ திரும்பிச்‌ செல்கின்ற கட்டுப்பாடு 1 அது ஏற்கனவே எந்த கட்டளையைச்‌ 
செயல்படுத்தி விட்டு வந்ததோ, அதற்கு அடுத்த கட்டளையை செயல்படுத்த ஆரம்பிக்கும்‌. 
RET 1 கட்டளை செயல்படுகின்றபோது, ஒருவேளை அதே அளவு முந்துரிமை அல்லது 
அதைவிடக்‌ குறைவான முந்துரிமை கொண்ட வேறு குறுக்கீடுகள்‌ ஏதாவது நீலுலையில்‌ 
இருந்தால்‌, அந்தக்‌ குறுக்கீடைச்‌ செயல்படுத்துவதற்கு முன்பாக, ஒரே ஒரு கட்டளையை 


மட்டும்‌ செயல்படுத்தும்‌. 


செயல்‌ : RET 1 
0.௮ «— ((SP)) 


(SP) «SP)-1 
(PC ,,) «— ((SP)} 
(SP) + (SP) -1 


AJMP addr || செயல்‌ : நிபந்தனையற்ற தாவல்‌ 


பைட்டுகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 2 


விளக்கம்‌ : AMP திட்டநிரல்‌, செயல்படுத்துதலைக்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மூகவரிக்கு 
மாற்றுகிறது. PC-Gest மதிப்பு, இரண்டு மடங்கு அதிகரிக்கின்றது. அதன்‌ 
பிறகு PC-B உள்ள உயர்வரிசை ஐந்து பிட்டுகளும்‌, செயற்பாடு 
குறியீடின்‌ 7-5 பிட்டுகளும்‌ மற்றும்‌ கட்டளையின்‌ இரண்டாவது 
பைட்டூடன்‌ சேர்ந்து, தாவ வேண்டிய இருப்பிடத்தைத்‌ தீர்மானிக்கின்றன. 


செயல்‌ : AJMP 
(PC) «— (PC) +2 
(PC 150) <— பக்க முகவரி 
LUMP addr 16 செயல்‌: நீண்டதாவல்‌ பைட்டுகள்‌: 3 சுழற்சிகள்‌ : 2 
விளக்கம்‌ : குறிப்பிடப்பட்ட முகவரிக்கு, நிபந்தனையற்ற கிளையை LIMP 
உண்டாக்குகிறது. PC-ul உயர்வரிசை மற்றும்‌ தாழ்வரிசை 
பைட்டுகளுக்குக்‌ கட்டளையின்‌ இரண்டாவது மற்றும்‌ மூன்றாவது 
பைட்டூகளில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 16 பிட்‌ முகவரி ௬மையேற்றப்படுகிறது. 
இதன்மூலம்‌ 6 கீ பைட்‌ அளவுகொண்ட திட்டநிரல்‌ நினைவக முகவரி, 
இருப்பிடத்தில்‌ எங்கு வேண்டுமானாலும்‌ தாவ முடியும்‌. கொடிகள்‌ எதுவும்‌ 


பாதிக்கப்படூவதில்லை. 
செயல்‌ : LJMP 
(PC) «— add... 
SJMP rel செயல்‌: குறுகிய தாவல்‌ பைட்டுகள்‌: 2 சுழற்சிகள்‌ : 2 


விளக்கம்‌: முதலில்‌ தீட்டநீரல்‌ எண்ணி இரண்டு மடங்கு அதிகரிக்கின்றது. அதன்‌ 
பின்பு, கட்டளையின்‌ இரண்டாவது பைட்டில்‌ கூறப்பட்டுள்ள சார்பு முகவரி PC- 
உள்ள மதிப்புடன்‌ சேர்க்கப்பட்டுத்‌ தாவ வேண்டிய இருப்பிடத்தைத்‌ தேர்வு செய்கின்றது. 
இதன்மூலம்‌ தாவ வேண்டிய இருப்பிடம்‌, இந்தக்‌ கட்டளையை அடுத்து வருகின்ற 
கட்டளையிலிருந்து முன்‌ திசையில்‌ 127 பைட்‌ இருப்பிடங்களுக்கு உள்ளாகவும்‌ மற்றும்‌ 
பின்‌ திசையில்‌ 128 பைட்‌ இருப்பிடங்களுக்கு உள்ளாகவும்‌ இருக்கும்‌. 


304 


செயல்‌: SJMP 


(PC) _ (PC)+2 
(PC) «— (PC) + rel 
JMP QA + DPTR செயல்‌: மறைமுகத்‌ தாவல்‌ பைட்டுகள்‌ : 1 சுழற்சிகள்‌: 2 


விளக்கம்‌ : சேமக்கலத்தில்‌ உள்ள குறியிடப்படாத எட்டு பிட்‌ மதிப்புடன்‌ DPTR-இல்‌ உள்ள 
16 பிட்‌ மதிப்பானது கூட்டப்பட்டு PC -இல்‌ சுமையேற்றப்படும்‌. இதுதான்‌ 
அடுத்ததாக வருகின்ற கட்டளைத்‌ தாழிடல்களுக்கு முகவரியாகும்‌. 
சேமக்கலத்தின்‌ மதிப்போ அல்லது DPTR-Beit மதீப்போ மாற்றம்‌ 
அடையாது. கொடிகள்‌ எதுவும்‌ பாதிக்கப்படூவதில்லை. 


செயல்‌ : (P) «— (A) + (DPTR) 
JZ rel செயல்‌: சேமக்கலம்‌ O எனில்‌, தாவு பைட்டுகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 2 


விளக்கம்‌ : சேமக்கலத்தில்‌ உள்ள அனைத்துப்‌ பிட்டுகளும்‌ O எனில்‌, சுட்டிக்காட்டப்பட்ட 
முகவரிக்குக்‌ கிளையாகப்‌ பிரியும்‌: இல்லையெனில்‌, அடுத்த 
கட்டளையைத்‌ தொடர்ந்து செய்யும்‌. சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்பு 
மாற்றப்படுவதில்லை. கொடிகள்‌ எதுவும்‌ பாதிக்கப்படூவதில்லை. 


செயல்‌: (PC) + (PO +2 
iF (A) -0 
THEN (PC) +- (PC) + rel 


JNZ rel செயல்‌: சேமக்கலம்‌ O இல்லையெனில்‌ தாவு, 
பைட்டுகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 2 


விளக்கம்‌:  சேமக்கலத்தின்‌ ஏதாவதொரு பிட்‌ O எனில்‌, குறிப்பிட்ட முகவரிக்குக்‌ 
கிளையாகப்‌ பிரியும்‌. இல்லைஃயனில்‌, அடுத்த கட்டளையைத்‌ தொடர்ந்து 
செயல்படுத்தும்‌. சேமக்கலத்தில்‌ உள்ள மதிப்பு மாற்றப்படுவதீல்லை 


மற்றும்‌ கொடிகள்‌ எதுவும்‌ பாதிக்கப்படுவதீல்லை. 


செயல்‌: (PC) «— (PC) + 2 
IF (A) #0 
THEN (PC) «— (PC) + rel 


JC rel செயல்‌ : சுமை 1 ஆக இருந்தால்‌ தாவு பைட்டுகள்‌ :2 சுழற்சிகள்‌ : 2 


305 


விளக்கம்‌ : ௬ுமைக்கொடி அமைவு நிலையில்‌ (1) இருந்தால்‌, குறிப்பிட்ட முகவரிக்குக்‌ 
கிளையாகப்‌ பிரியம்‌. இல்லையெனில்‌, அந்தக்‌ கட்டளைக்கு அடுத்துள்ள 
கட்டளையைத்‌ தொடர்ந்து செயல்படுத்தும்‌. எந்தக்‌ கொடிகளும்‌ பாதிக்கப்‌ 
படுவதில்லை. 
செயல்‌: (PC) «— (PC) + 2 
IF (PC) =1 
THEN 
(PC) «— (PC) + rel 
JNC rel செயல்‌: சுமைக்‌ கொடி O இல்லையெனில்‌ தாவு, 


பைட்டுகள்‌ : 2 சுழற்சிகள்‌ : 2 
விளக்கம்‌: ௬மைகொடி௦ இல்லையெனில்‌, கட்டூப்பாடானது குறிப்பிட்ட முகவரிக்குத்‌ 


தாவும்‌. மாறாகச்‌ சுமைக்‌ கொடியின்‌ மதிப்பு 1 எனில்‌, அடுத்துள்ள 
கட்டளையில்‌ இருந்து செயல்படுத்தும்‌. ௬மைக்‌ கொடியின்‌ மதிப்பு 
மாறுவதில்லை. 
செயல்‌ : (PC) «— (PC) + 2 
IF (C) = 0 
THEN (PC) «— (PC) +rel 
JB bit, rel செயல்‌: பிட்‌ இருப்பிடம்‌ 1 எனில்‌ தாவு பைட்டுகள்‌ : 3 சுழற்சிகள்‌ : 2 


விளக்கம்‌: JB கட்டளையில்‌ நேரடியாக முகவரியிடப்பட்டூள்ள பிட்‌ இருப்பிடத்தில்‌ 
உள்ள மதீப்பு, அமைவு நிலையில்‌ (1) இருந்தால்‌ மட்டும்‌ கட்டுப்பாடு 
தாவும்‌. மாறாகப்‌ பிட்டின்‌ மதிப்பு 0° எனில்‌, அதற்கு அடுத்துள்ள 
கட்டளையில்‌ இருந்து செயல்படுத்தும்‌. பிட்டில்‌ உள்ள மதிப்பு 
மாறுவதீல்லை. கொடிகள்‌ எதுவும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 
செயல்‌: (PC) a (PC) + 3 
IF (bit) = 1 
THEN (PC) «— (PC) + rel 
JNB bit, rel செயல்‌: பிட்‌ இருப்பிடம்‌ O எனில்‌ தாவு பைட்டுகள்‌ : 3 சுழற்சிகள்‌ : 2 
விளக்கம்‌: JNB கட்டளையில்‌ நேரடியாக முகவரியிடப்பட்டூள்ள பிட்‌ இருப்பிடத்தில்‌ 
உள்ள மதிப்பு O நீலையில்‌ இருந்தால்‌ மட்டுமே, கட்டுப்பாடு தாவும்‌. 
மாறாகப்‌ பிட்டின்‌ மதிப்பு '1' எனில்‌, அதற்கு அடுத்துள்ள கட்டளையில்‌ 
இருந்து செயல்படுத்தும்‌. பிட்டில்‌ உள்ள மதிப்பு மாறுவதில்லை. கொடிகள்‌ 
எதுவும்‌ பாதீக்கப்படுவதில்லை. 
செயல்‌: (PC) «— (PC) +3 
IF (bit) = 0 
THEN (PC) «— (PC) +rel 
JBC bit, rel செயல்‌: பிட்‌ இருப்பிடம்‌ '1' எனில்‌ தாவும்‌. பின்னர்‌ பிட்‌ '0' ஆகிவிடும்‌. 
பைபட்டுகள்‌ : 3 சுழற்சிகள்‌ : 2 


306 


விளக்கம்‌ : JBC கட்டளையில்‌ நேரடியாக முகவரி செய்யப்பட்டுள்ள பிட்‌ இருப்பிடத்தில்‌ 
உள்ள மதிப்பு, அமைவு நிலையில்‌ (1) இருந்தால்‌ மட்டுமே கட்டுப்பாடு 
தாவும்‌. மேலும்‌ அதன்‌ மதிப்பு சுழி? (௦) விடும்‌. மாறாகப்‌ பிட்டின்‌ மதிப்பு 
‘0’ எனில்‌, அதன்‌ மதிப்பு மாறுவதில்லை. மேலும்‌, அதற்கு அடுத்துள்ள 
கட்டளையில்‌ இருந்து தொடர்ந்து செயல்படுத்தும்‌. கொடிகள்‌ எதுவும்‌ 
பாதிக்கப்படுவதில்லை. 

செயல்‌: (PC) «— (PC) +3 
IF (bit) =1 
THEN 
(bit) «—- 0 


(PC) «— (PC) +rel x 
CJNE <delt - byte>, <SCR - byte>, rel பைட்டுகள்‌ :3 சுழற்சிகள்‌ : 2 


@_-ib): CINE A, direct, rel 
செயல்‌: (PC) «— (PC) +3 
IF (A) <> (direct) 
THEN 
(PC) «— (PC) + relative offset 
IF(A) < (direct) 
THEN 
(C) «— 1 
ELSE 
(C) — 0 


இந்தக்‌ கட்டளை, நேரடி பைட்‌ இருப்பிடத்தில்‌ உள்ள மதிப்பைச்‌ சேமக்கலத்தில்‌ 
உள்ள மதிப்புடன்‌ ஒப்பிடுகின்றது. இரண்டின்‌ மதிப்புகளும்‌ சமமாக இல்லையென்றால்‌ 
மட்டுமே, கட்டுப்பாடு இலக்கு முகவரிக்குத்‌ தாவும்‌. இல்லையெனில்‌, தாவாமல்‌ 
அடுத்துள்ள கட்டளையைச்‌ செயல்படுத்தும்‌. கட்டளையில்‌ கூறப்பட்டுள்ள நேரடி 
பைட்டில்‌ உள்ள இருப்பிடத்தின்‌ மதிப்பு, சேமக்கலத்தீல்‌ உள்ள மதிப்பைவிட அதீகமாக 
இருந்தால்‌, ௬மைக்‌ காடி அமைவு நிலையை (1) அடையும்‌. மாறாக குறைவாக 
இருந்தால்‌, சுமை கொடி சுழி? 0 விடும்‌. 
CJNE A, #data, rel (Compare immediate to ACC, and Jump if not equal) 


செயல்‌: (PC) «— (PC) +3 
IF (A) <> data 
THEN 
(PC) «— (PC) + relative offset 
IF(A) < data 
THEN 
(C)<— 1 
ELSE 


307 


இந்தக்‌ கட்டளை உடனடித்‌ தரவைச்‌ சேமக்கலத்தீல்‌ உள்ள மதிப்புடன்‌ 
ஒப்பிடுகின்றது. இரண்டு மதீப்புகளும்‌ சமமாக இல்லைவைன்றால்‌, கட்டுப்பாடு இலக்கு 
முகவரிக்குத்‌ தாவும்‌. இல்லைஎயனில்‌ தாவாமல்‌ அடுத்துள்ள கட்டளையைச்‌ 
செயல்படுத்தும்‌. உடனடித்‌ தரவின்‌ மதிப்பு சேமக்கலத்தில்‌ உள்ள மதீப்பை விட 
அதிகமாக இருந்தால்‌, ௬மைக்‌ கொடி அமைவு நிலையை (1) அடையும்‌. மாறாக 
குறைவாக இருந்தால்‌, ௬மைக்‌ கொடி சுழியாகி CO) விடும்‌. 
CJNE A, #data, rel (Compare immediate to register, and Jump if not equal) 


செயல்‌: (PC) «— (PC) +3 
IF (Rn) <> data 
THEN 
(PC) «— (PC) + relative offset 
IF(Rn) < data 
THEN 
(C) «— 1 
ELSE 
(C) _— 0 


இந்தக்‌ கட்டளை உடனடித்‌ தரவைப்‌ பதிவேட்டில்‌ உள்ள மதிப்புடன்‌ ஒப்பிடுகின்றது. 
இரண்டு மதிப்புகளும்‌ சமமாக இல்லையென்றால்‌, கட்டுப்பாடு இலக்கு முகவரிக்குத்‌ 
தாவும்‌. மாறாக சமமாக இருந்தால்‌, அதற்கு அடுத்த கட்டளையைச்‌ செயல்படுத்தும்‌. 


உடனடித்‌ தரவின்‌ மதிப்பானது, பதிவேடு Rn இல்‌ உள்ள மதிப்பை விட அதிகமாக 

இருந்தால்‌, ௬மைக்‌ கொடி அமைவு நிலைக்குச்‌ (1) செல்லும்‌. மாறாகக்‌, குறைவாக 
இருந்தால்‌, சுழியாகி O) விடும்‌. 
CJNE @ Ri, #data, rel (Compare immediate to indirect, and Jump if not equal) 
செயல்‌: (PC) «— (PC) +3 

IF ((Ri)) <> data 

THEN 

. (PC) «— (PC) + relative offset 
IF((Ri)) < data 
THEN 
(C) ~— 1 
ELSE 
(C) «— 0 
இந்தக்‌ கட்டளை, பதிவேடு Ri குறிப்பிடுகின்ற உள்‌அக RAM நினைவக 

இருப்பிடங்களில்‌ உள்ள மதீப்பினை, மறைமுகத்‌ தரவு மதிப்புடன்‌ ஒப்பிடுகின்றது. 
இரண்டு மதீப்புகளும்‌ சமமாக இல்லையென்றால்‌, கட்டுப்பாடு இலக்கு முகவரிக்குத்‌ 
தாவும்‌. மாறாகச்‌ சமமாக இருந்தால்‌, தாவாமல்‌ அடுத்துள்ள கட்டளையைச்‌ 
செயல்படுத்தும்‌. மறைமுகத்‌ தரவின்‌ மதிப்பு, பதிவேடு Ri குறிப்பிடுகின்ற உள்‌அக RAM 
இருப்பிடத்தில்‌ உள்ள மதீப்பைவிடக்‌ குறைவாக இருந்தால்‌, சுமைக்‌எகாடி அமைவு 
நீலையை (1) அடையும்‌. மாறாக அதிகமாக இருந்தால்‌ சுமைக்‌ கொடி சுழியாகி ©) விடும்‌. 
DJNZ <byte>, (ret addr> பைட்டுகள்‌ : 2/3 


சுழற்சிகள்‌ : 2 
DJNZ Rn, rel 


308 


செயல்‌: (PC) «— (PC) +2 

(Rn) «— (Rn) +1 

IF(Rn) > 0 or (Rn) < 0 

THEN 
(PC) — (PC) + rel 
பதிவேடு Rn-Geo உள்ள மதிப்பு ஒன்று குறைகின்றது. தற்போது 

கிடைக்கப்‌பறுகின்ற மதிப்பு '0' ஆக இல்லையெனில்‌, கட்டுப்பாடு இலக்கு முகவரிக்குத்‌ 
தாவும்‌. மாறாக '0' ஆக இருந்தால்‌, அடுத்துள்ள கட்டளையைச்‌ செயல்படுத்தும்‌. எந்தக்‌ 
கொடிகளும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 
DJNZ direct, rel 
செயல்‌: (PC) «— (PC) +2 

(direct) «— (direct) - 1 

IF (direct) > O or (Rn) < 0 

THEN 

(PC) «— (PC) + rel 
நேரடி பைட்‌ இருப்பிடத்தில்‌ உள்ள மதிப்பு ஒன்று குறைகின்றது. தற்போது 

கிடைக்கப்‌பறுகின்ற மதிப்பு '0' ஆக இல்லையெனில்‌, கட்டுப்பாடு இலக்கு முகவரிக்குத்‌ 
தாவும்‌. மாறாக 0 ஆக இருந்தால்‌, அடுத்துள்ள கட்டளையைச்‌ செயல்படுத்தும்‌. 
கொடிகள்‌ எதுவும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 
NOP செயல்‌ : செயற்பாடு இல்லை பைட்டுகள்‌ :1 சுழற்சிகள்‌ : 2 
விளக்கம்‌ : கீழே கொடுக்கப்பட்ட கட்டளையில்‌ இருந்து, செயல்பாடு தொடரும்‌. 
PC தவிர பதிவேடு எதுவும்‌ மாறுவதில்லை. அல்லது கொடிகள்‌ பாதிக்கப்படுவதில்லை. 
செயல்‌ : (PC) (PC) +1 
15.20. 8051 தீட்டநிரல்கள்‌ : 


1. சேமக்கலம்‌ A, DPH மற்றும்‌ DPL ஆகியவற்றை 30H என்ற மதீப்பைக்‌ கொண்டு 
சுமையேற்றம்‌ செய்வதற்கான தீட்டநீரல்‌. 


MOV A, #30H : பதிவேடு A - ஐ 30H கொண்டு சுமையேற்று. 
MOV DPH, A : (DPH) — (A) 
MOV DPL, A : (DPL) «— (A) 
2. இரண்டு 8 பிட்‌ எண்களைக்‌ கூட்டல்‌ 
MOV A, # 30H : (A) «— 30 


MOV A, # 50H: (A) «— (A) + 50H 


3. இரண்டு 16 பிட்‌ எண்களின்‌ கூடுதல்‌ கணக்கீடல்‌ 
MOV DPTR, #2040H. (DPTR) «— 20400 (16 பிட்‌ எண்‌) 


MOV A, # 2BH . (A) _ 2BH இரண்டாவது 16 பிட்‌ எண்ணின்‌ 
தாழ்வரிசை பைப்‌ . 
MOV B, # 20H :(Be— 20H (இரண்டாவது 16 பிட்‌ எண்ணின்‌ 
உயர்வரிசை பைம்‌ 
ADD A, DPL E தாழ்வரிசை பைட்டுகளைக்‌ கூட்டு 
MOV DPL, A E தாழ்வரிசை பைட்டுகளின்‌ கூடுதல்‌ முடிவைக்‌ 
காப்பாற்று. 


309 


MOV A, B : இரண்டாவது எண்ணின்‌ உயர்வரிசை பைட்டை 


4-இல்‌ வாங்கு. 
ADDC A, DPH : உயர்வரிசை பைட்டுகளை துழ்வரிசை பைட்டின்‌ 
கூட்டலில்‌ வரும்‌ சுமை உடன்‌ கூட்டு. 
MOV DPH,A :  உயர்ஹிசை பைட்டின்‌ கூட்டலின்‌ முடிவைக்‌ 
காப்பாற்று. 
4. ₹0-இல்‌ உள்ள ஒரு எண்ணின்‌ 2வது நீரப்பியைக்‌ கண்டுபிடித்தல்‌. 
MOV A, RO 3 (A) «— (RO) 
CPL A :  A-இன்‌ 1ஆவது நிரப்பி 
ADDA, #01 :  இவது நீரப்பியைப்‌ பெற 1-ஐ இதனுடன்‌ கூட்டு 
5. இரண்டு 8 பிட்‌ எண்களின்‌ கழித்தல்‌ 
MOV A, # 9F : முதல்‌ எண்ணை A-Q வாங்கு. 
MOV RO, #40 : இரண்டாவது எண்ணை RO-Geo வாங்கு. 
CLR C : சுமையைக்‌ சுழியாக்கு. 
SUBB A, RO : A-A- (RO) 
SWAP A : இலக்கங்களை மாற்று. 
6. இரண்டு 8 பிட்‌ எண்களின்‌ வகுத்தல்‌ 
MOV A, #90 : முதல்‌ எண்ணை &-இல்‌ வாங்கு. 
MOV B, # 20 : இரண்டாவது எண்ணை A-Q வாங்கு. 
DIVAB : A+ BQ மீதி won) A-Q ஈவு. 
7. இரண்டு 8 பிட்‌ எண்களின்‌ பெருக்கல்‌ 
MOV A, # 8F : முதல்‌ எண்ணை A- இல்‌ வாங்கு 
MOV 8, #79 : இரண்டாவது எண்ணை 8-இல்‌ வாங்கு. 
MULAB : AXB, 6-இல்‌ முடிவின்‌ உயர்வரிசை பைட்‌ மற்றும்‌ 


A-இல்‌ முடிவின்‌ தாழ்வரிசை பைட்‌. 
8. 8 பிட்‌ எண்களில்‌ பத்தில்‌ பெரும எண்ணைக்‌ காணல்‌. 
MOV DPTR, #2000 : எண்களை நினைவகத்தில்‌ சேமிப்பதற்குக்‌ 


குறிமுள்ளை ஆரம்ப நிலையில்‌ வை. 
MOV RO, # OA :  எண்ணியைத்‌ தொடக்க நிலையில்‌ வைத்தல்‌ 
MOV R3, #00 : பெருமம்‌-௦ 
AGAIN: MOVX A, @DPTR : நினைவகத்தில்‌ இருந்து எண்ணை வாங்கு 
CJNEA, R3, NE : பெரும எண்ணுடன்‌ எண்ணை ஒப்பிடு 
AJMP SKIP : சமமாக இருந்தால்‌ SK!P-க்குச்‌ செல்‌ 
NE: JC SKIP : சமம்‌ இல்லையெனில்‌ சுமையைச்‌ சரி பார்‌ 
சுமை இருந்தால்‌ SK!P-க்குச்‌ செல்‌. 
MOV R3, A : மாறாகப்‌, பெருமம்‌ = எண்‌ 
SKIP : INC DPTR நினைவகக்‌ குறிமுள்ளை உயர்த்து 
DJNZ RD,AGAIN : எண்ணிக்கை- O எனில்‌, எண்ணிக்கையைத்‌ தாழ்த்து. 


: l நிறுத்து அல்லது AGAIN-க்குச்‌ செல்‌. 
9. பத்து 8 பிட்‌ எண்களை ஏறு வரிசையில்‌ அடுக்கு. 


MOV RO, #09 எண்ணி 1-ஐ தொடக்க நிலையில்‌ வை. 
AGAIN: MOV DPTR#2000H - நினைவகக்‌ குறிமுள்ளைத்‌ தொடக்க நிலையில்‌ வை. 
MOV R1, #09 : எண்ணி 2-ஐ தொடக்க நிலையில்‌ வை. 


310 


BACK: 


NE: 


SKIP > 


MOV R2, DPL 


MOVXA, @ DPTR 
MOV B, A 

INC DPTR 
MOVXA, Q DPTR 
CJNE A, B, NE 


AJMP SKIP 
JNC SKIP 
MOV DPL, R2 
MOV X @ DPTR, A 
INC DPTR 
MOV A, B 
MOV X @ DPTR, A 


DJNZ R1, BACK 
DJNZ RO, AGAIN 


நினைவக முகவரியின்‌ தாழ்வரிசை பைட்டைக்‌ 
காப்பாற்று. 
எண்ணை வாங்கு 
எண்ணைக்‌ காப்பாற்று 
நினைவக குறிமுள்ளை உயர்த்து 
அடுத்த எண்ணை வாங்கு 
சமமாக இல்லைலயனில்‌ பெரும அல்லது 
குறைந்த எண்ணைச்‌ சரி பார்‌. 
இல்லையேல்‌ SKIP-க்குச்‌ செல்‌. 
IF 
(இரண்டு நினைவக இருப்பிடங்களில்‌ உள்ளவற்றை 
மாற்று. 


R1 #0 எனில்‌, BACK-க்குச்‌ செல்‌. 
RO=0 எனில்‌, AGAIN-565 செல்‌. 


10. அடுக்கில்‌ சேமிக்கப்பட்டுள்ள 10 எண்களின்‌ கூட்டுத்தொகை. 


BACK: 


MOV DPTR, #2200H 
MOVX A, @ DPTR 
MOV R 0, # 10 

INC DPTR 


MOV R1, #00 
MOVX A, @ DPTR 
ADD A, R1 

MOV R1,A 


INC DPTR 
DJNZ RO, BACK 


MOV DPTR, # 2300H 


MOVA, R1 

MOV X @ DPTR, A 

உதாரணம்‌ : 220011 
2201H 
2202H 
2203H 
2204H 
முடிவு 


முடிவு 


நினைவகக்குறிமுள்ளைத்‌ தொடக்க நிலையில்‌ வை. 
எண்ணிக்கையை வாங்கு. 
இரட்டுறுத்தல்‌ எண்ணித்‌ தொடக்க நிலையில்‌ வை. 
அடுக்கிலுள்ள எண்ணிகளுக்குக்‌ குறிமுள்ளைத்‌ 
தொடக்க நிலையில்‌ வை. 
முடிவு-௦ 
எண்ணை வாங்கு 
A முடிவு tA 
முடிவு «— A 
அடுக்குக்‌ குறிமுள்ளை உயர்த்து 
இரட்டுறுத்தல்‌ எண்ணியைக்‌ குறை, O 
இல்லையெனில்‌ திரும்பச்‌ செல்‌. 
நினைவகக்‌ குறிமுள்ளைத்‌ தொடக்க நிலையில்‌ வை. 
" முடிவை வாங்கு. 

:  மூடிவைச்‌ சேமி 

= 04H 

= 20H 

= 15H 

= 13H 

= 22H 

= 20+ 15+ 13+ 22 = 6AH 


2300H = 6AH 


311 


19. 


20. 


வினாக்கள்‌ : 
நுண்கட்டுப்படுத்தி என்றால்‌ என்ன? 
8051 நுண்கட்டுப்படுத்தியில்‌ உள்ள VO துறைமுகங்கள்‌ எத்தனை? விளக்குக. 
நுண்கட்டுப்படுத்தியின்‌ பயன்களைக்‌ கூறுக. 
திட்டநிரல்‌ எண்ணி மற்றும்‌ தரவுக்‌ குறிமுள்‌ பற்றி விளக்குக. 
8051-இல்‌ உள்ள ALU பற்றி விளக்குக. 
8051 நுண்கட்டூப்படுத்தியின்‌ முனைப்‌ படம்‌ வரைந்து விளக்குக. 
புறக்‌ குறுக்கீடுகளைப்‌ பற்றி விளக்குக? 
8051-இன்‌ கட்ட வரைபடம்‌ வரைந்து அதனை விளக்குக? 


சிறப்புச்‌ செயல்சார்‌ பதிவேடுகளை வரிசைப்படுத்தி அவற்றின்‌ செயல்களை 
விளக்குக. 


உள்‌அக RAM -இன்‌ அமைப்பைப்‌ படத்துடன்‌ விவரி 

8051 நுண்கட்டுப்படுத்தியின்‌ நினைவக அமைப்பைச்‌ சுருக்கமாக விளக்குக. 
புறத்‌ தரவு நினைவகம்‌ மற்றும்‌ புறத்‌ திட்டநீரல்‌ நினைவகம்‌ பற்றி விளக்குக. 
PSW பதிவேடூ மற்றும்‌ 51/00 பதிவேடுகளை விவரி. 

வரைபடத்துடன்‌, நுண்கட்டுப்படுத்தியின்‌ VO துறைமுகங்களை விளக்குக. 
TMOD மற்றும்‌ TCON பதிவேடுகளை விவரி 

8051இல்‌ உள்ள முகவரியிடல்‌ வகைகளைச்‌ சான்றுகளுடன்‌ விளக்குக. 
MOVX மற்றும்‌ MOVC கட்டளைகளை உதாரணங்களுடன்‌ விளக்குக. 

CALL மற்றும்‌ RETURN கட்டளைகளை விளக்குக. 


8051-இல்‌ பயன்படுத்தக்கூடிய ஒப்பிடு கட்டளைகளைச்‌ சான்றுகளுடன்‌ 
விளக்குக. 


INC, ADD மற்றும்‌ ADDC கட்டளைகள்‌ எவ்வாறு 8051-இல்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன என்பதை விளக்குக. 


கலைச்‌ சொற்கள்‌ 


Accumulator _ சேமக்கலம்‌ 
Address bus _ முகவரி ஊர்தி 
Address Latch Enable - முகவரி தாழ்‌ செயலியக்கச்‌ சைகை 


Architecture கட்டமைப்பு 


Arithmetic and Logical Unit - கணித மற்றும்‌ வாதியல்‌ அலகு 


Arithmetic Group - கணிதத்‌ தொகுப்பு 
Ascending Order - ஏறுவரிசை 
ASCII Code - அமமைரிக்கச்‌ செய்திப்‌ பரிமாற்றப்‌ 
படித்தரக்‌ 
குறியீடு 
Assembly Language - இடைநிலை மொழி 
Assembler - கூட்டாளர்‌ 


Asynchronous Transmission - இசைவற்ற செலுத்தீட்டு முறை 
Mode | 
Auxillary Carry - துணைச்சுமை 


Base - அடித்தளம்‌ 

Bidirection - இருதிசை 

Binary coded decimal - இருமக்‌ குறியீட்டுப்‌ பதின்மம்‌ 
Branch group - கிளைத்‌ தொகுப்பு 

Break - இடைவெளி 

Buffer - தூங்கி 


Bus - ஊர்தி 


Call Instructions 
Carry 
Carrier frequency 


Central Processing Unit 


Channel 

Chip 

Clock cycle 
Code 

Command 
Compare 

Control bus 
Control group 
Data 

Data bus 

Data transfer group 
D/A converter 
Decoder 
Descending order 
Destination 
Digital Computer 


Displacement address 


அழைப்புக்‌ கட்டளைகள்‌ 
சுமை 


ஏந்தி அதீர்எவண்‌ 


மையச்‌ செயலகம்‌; நடுவண்‌ செயலாக்க 


அலகு 

தடங்கள்‌ 

சில்‌ 

கடிகாரச்‌ சுற்று 

குறியீடு 

கட்டளை 

ஒப்பிடு 

கடடுப்பாட்டூ ஊர்தி 
கட்டுப்பாட்டுத்‌ தொகுப்பு 
தரவுகள்‌ 

தரவு ஊர்தி 

தரவு மற்றும்‌ தொகுப்பு 
எண்ணிலக்க ஒப்புமை மாற்றி 
குறியீடு மாற்றி; குறியீடு பெயர்ப்பி 
இறங்கு வரிசை 

சேர்ப்பிடம்‌ 

எண்ணிலக்க கணினி 


இடப்பெயர்ச்சி முகவரி 


Direct addressing 
Direction 
Directives 
Disable 

Dividend 

Divisor 

Effective address 
Enable 

Error 

External 

External access pin 
Extra segment 
Flag: 

Fetch 

File 

Flip flop 

Floppy disk 
Frequency 
Generator 
General purpose registers 
Hard disk 


Hard ware 


நேரடி முகவரியிடல்‌ 
தீசை 
வழிமுறைகள்‌ 
செயல்முடக்கம்‌ 
வகுபடும்‌ எண்‌ 
வகுக்கும்‌ எண்‌ 
செயலூக்கமுடைய முகவரி 
செயலியக்கம்‌ 
பிழை 

புறம்‌ 

புற அடை முனை 
கூடுதல்‌ பகுதி 


கொடி 


அகாணர்‌ 


கோப்பு 

நிலைமாற்றி. 

நெகீழ்வட்டு 

அதீர்வெண் 

மின்னாக்கி 

சிறப்பு நோக்கப்‌ பதிவேடுகள்‌ 
வன்வட்டு 


வன்பொருள்‌ 


Hardware Triggered Mode 
Immediate addressing 
Implicit addressing 
Index 

Input devise 
Instruction 
Instruction pointer 
Instruction register 
Instruction template 
Interfacing 

Internal 

Interrupt 


VO port 


Keyboard 

Latch 

Least Significant Bits 
Location 

Logical Group 

Loop 

Look-up table 


வன்பொருள்‌ தொடக்கி முறை 
உடனடி முகவரியிடல்‌ 
உள்ளடக்க முகவரியிடல்‌ 
சுட்டிக்காட்டி 

உள்ளீட்டகம்‌ 

கட்டளை 

கட்டளைச்‌ சுட்டிக்காட்டி 
கட்டளைப்‌ பதிவேடு 

கட்டளை மாதிரிகள்‌ 

இடைப்‌ பரிமாறல்‌ 
உள்ளார்ந்த ; உள்‌ அகம்‌ 
குறுக்கீடு ; தடங்கல்‌ 

உள்ளீடு வெளியீடு நிலையம்‌ 
உள்ளீடு வெளியீடு துறைமுகம்‌ 
விசைப்‌ பலகை 

தாழிடல்‌ 

ADD முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்‌! 
இருப்பிடம்‌ 
வாதீயல்‌ தொகுப்பு 
வளையம்‌ 


பார்வை அட்டவணை ; 


நோக்கீட்டு அணிப்‌ பட்டிகள்‌ 


Machine cycle 
Machine control group 
Machine language 
Magnetic memory 
Magnetic reader 
Magnetic tape 
Mask able 
Maximum 
Memory _ 
Memory location 
Memory mapped 
Micro Computer 
Micro Controller 
Micro Processor 
Minimum 
Mnemonics 

Mode 

Mode set register 
Monitor 


Most significant bits 


Multi processor 


கருவிச்‌ சுற்று 

கருவிக்‌ கட்டுப்பாட்டுத்‌ தொகுப்பு 
இயந்தீர மொழி 

காந்த நினைவகம்‌ 

காந்தப்‌ படிப்பான்‌ 

காந்த நாடா 

மறைக்கக்‌ கூடிய 

அதிக பட்சம்‌ 

நினைவகம்‌ 

நினைவக இருப்பிடம்‌ 
நீனைவக படமம்‌ 

நுண்‌ கணினி 

நுண்‌ கட்டூப்படுத்தீ 
நுண்முறைப்படுத்தி 
குறைந்தபட்சம்‌ 
செயற்குறிப்பு 

முறை 

முறை அமைப்புப்‌ பதிவேடு 
திரையகம்‌ 

பெரும முக்கியத்துவம்‌ வாய்ந்த பிட்டுக 
ள்‌ 


பன்மூறைப்படுத்தீ 


Multiplexing - பலவின்‌ ஒன்றாக்குதல்‌ 


Opcode - கருவிக்‌ குறியீடு ; 

இயக்கக்‌ குறியீடு 
Open drain - திறந்த வடிகால்‌ 
Operand - இயமிகள்‌ 
Organization - அமைப்பு 
Oscillator - அலையியற்றி 
Output device - வெளியீட்டகம்‌ 
Over flow - பிரவாகம்‌ ; பொங்கீ வழி 
Over ride - புறக்கணிப்பு 
Parity - சமநிலை ; ஒப்புமை 
Peripheral devices - புறவியலான சாதனங்கள்‌ 
Physical address - - தரவு சார்ந்த முகவரி 
Physical devices - உள்கட்டச்‌ சாதனங்கள்‌ 
Pin - மின்முனை 
Pin configuration - மூனை அமைப்பு 
Port - நிலையம்‌ ; துறைமுகம்‌ 
Priority level structure - முன்னுரிமை மட்ட அமைப்பு 
Programe - தீட்டநீரல்‌ 
Program counter - திட்டநிரல்‌ எண்ணி 
Program status word - தீட்டநிரல்‌ நிலைப்பாடு வார்த்தை ; 


திட்நிரல்‌ நிலைப்பாடு சொல்‌ 




















